


செம்மொழிப்‌ புதையல்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவெந்தர்‌ 
ஒளவை துரைசாமி 





முதல்‌ பதிப்பு : டிசம்பர்‌, 2006 
்‌ திருவள்ளுவர்‌ ஆண்டு : 2037 
உரிமை : ஆசிரியர்க்கு 
விலை: ரூ. 00.00 


மணிவாசகர்‌ வெளியீட்டு எண்‌ : 1349 


நினைவில்‌ வாழும்‌ 
நிறுவனர்‌ 
௪. மெய்யப்பனா£ 















டாக்டா்‌ ௪. மெய்யப்பன்‌, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகத்தின்‌ முன்னாள்‌ தமிழ்ப்‌ 
... பேராசிரியா. 
பல்கலைக்கழகங்கள்‌ பலவற்றில்‌ இவர்‌ அறக்கட்டளைகள்‌ 
நிறுவியுள்ளார்‌. 

“வள்ளுவம்‌: இதழின்‌ நிறுவன ஆசிரியர்‌. 








குன்றக்குடி அடிகளார்‌ “தமிழவேள்‌” என்றும்‌, தருமபுரம்‌ ஆதீனத்‌ 
தலைவர்‌ “செந்தமிழ்க்‌ காவலர்‌: என்றும்‌ விருதுகள்‌ கக 
சிறப்பித்துள்ளனர்‌. 
'பதிப்புச்செம்மல்‌* என அறிஞர்கள்‌ இவரைப்‌ பாராட்டுவர்‌. 
௬ கிடைக்குமிடங்கள்‌: 

_ மணிவாசகர்‌ நூலகம்‌ 

12-86, மேல சன்னதி, சிதம்பரம்‌ - 608 001. ஓ 230069 


_... 34, சிங்கர்‌ தெரு, பாரிமுனை, சென்னை - 600 108. * 25361039 


.... 6, சிவஞானம்‌ தெரு, தி.நகர்‌, சென்னை - 600 017. ஐ 24357832 
.. 710, வடக்கு ஆவணி மூல வீதி, மதுரை - 625 001. ஐ 2622853 

. 15, ராஜ வீதி, கோயமுத்தூர்‌ - 641 001. ஓ 2397155 
78, செரி ரோடு, சேலம்‌ - 636 001. ஓ 3207722 

_ 28, நந்திகோயில்‌ தெரு, திருச்சி - 620 002. ஓ 2706450 


அச்சிட்டோர்‌ : மணிவாசகர்‌ ஆப்செட்‌ பிரிண்டர்ஸ்‌, சென்னை - 600 021 
க . ஓ25054526 க்‌ 


உரைவேந்தர்‌ பற்றிப்‌ பாவேந்தர்‌ 


அவ்வை துரைசாமிப்‌ பிள்ளை அருந்தமிழின்‌ 

செவ்வை உரைசாமிப்‌ பிள்ளையன்றோ - இவ்வையம்‌ 
எக்களிக்கத்‌ தந்தான்‌ இருந்தமிழ்‌ நூலுரைகள்‌ 
சிக்கலின்றித்‌ தந்தான்‌ தெளிந்து. 


புறத்தின்‌ உரைகள்‌ புலமைத்‌ திறமை 

வரலாறு பேசும்‌ மகிழ - உறவாடும்‌ 

பாட்டின்‌ குறிப்பெல்லாம்‌ பண்பாட்டுச்‌ சங்கத்தேன்‌ 
கூட்டில்‌ விளையும்‌ கொடை. 


_ நூலுக்கு நூலருமை காட்டுவதில்‌ நுண்ணறிஞன்‌ 
மேலுக்குச்‌ சொல்லவில்லை வேர்ப்பலாத்‌ - தோலுக்குள்‌ 
உள்ள சுளைகொடுக்கும்‌ உண்மை உழைப்பாளன்‌ 
அள்ளக்‌ குறையாத ஆறு. 


இரவுபகல்‌ தானறியான்‌ இன்தமிழை வைத்து 
வரவு செலவறியான்‌ வாழ்வில்‌ - உரமுடையான்‌ 
தன்கடன்‌ தாய்‌ நாட்டு மக்கட்‌ குழைப்பதிலே 
முன்கடன்‌ என்றுரைக்கும்‌ ஏறு. 


பள்ளிமுதல்‌ பல்கலைச்‌ சாலைவரை பாங்கெண்ணிக்‌ 
கொள்முதல்‌ செய்யும்‌ கொடைமழை - வெள்ளத்தேன்‌ 
பாயாத ஊருண்டா? உண்டா உரைவேந்தை 


வாயார வாழ்த்தாத வாய்‌! 








சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ 
ஒளவை துரைசாமி 
(வாழ்க்கைக்‌ குறிப்பு) 


சங்கத்‌ தமிழையும்‌ சைவத்‌ திருமுறைகளையும்‌ சைவ சித்தாந்தக்‌ 
கோட்பாடுகளையும்‌ போற்றி வளர்த்து அரிய நூல்களுக்கு உரை வளங்‌ 
கண்டு வாழ்நாள்‌ முழுவதும்‌ ஆராய்ச்சி உரைவேந்தராக நிலைத்த புகழ்‌ 
- கொண்டவர்‌ பேராசிரியர்‌ ஒளவை துரைசாமி. 
தென்னார்க்காடு மாவட்டத்தில்‌, ஒளவையார்‌ குப்பம்‌ என்னும்‌ 
சிற்றூரில்‌, சுந்தரம்‌ பிள்ளை, சந்திரமதி அம்மையார்‌ இணையருக்கு 
1902-ஆம்‌ ஆண்டு, செப்டம்பர்‌ திங்கள்‌ 5-ஆம்‌ நாள்‌ இரட்டையருள்‌ 
- ஒருவராகப்‌ பிறந்தார்‌ ஒளவை துரைசாமி. இவருடைய தந்தையார்‌ 
தமிழ்ப்பற்று மிக்கவர்‌... மயிலம்‌ முருகன்‌ குறித்த இசைப்‌ பாடல்களை 
வாய்மொழியாகப்‌ பாடி எழுதினார்‌ என்பர்‌. 

“ஒளவை துரைசாமி அவர்கள்‌ பிறந்த ஒளவையார்‌ குப்பம்‌ - செல்லும்‌ 
வழி” என்று குறிக்கும்‌ நினைவு நடுகல்‌, மயிலம்‌ தாண்டி கூட்டேரிப்பட்டுக்கு 
௭ முன்னால்‌ சென்னை - திருச்சி நெடுஞ்சாலையில்‌ நிற்பது குறிப்பிடத்‌ 

தக்கது. 
6 திருக்குறளுக்குத்‌ திரு என்னும்‌ அடைமொழி சேர்ந்தது போல்‌, 
இவருக்கும்‌ ஒளவை என்னும்‌ ஊர்ப்பெயர்‌ அடைமொழியாக இணைந்து 
னை துரைசாமி என்னும்‌ பெயர்‌ விளங்குவதாயிற்‌ று. 


8 உள்ளூரில்‌ தொடக்கக்‌ கல்வி கற்றுத்‌ திண்டிவனம்‌ அமெரிக்கன்‌ 

ஆர்க்காடு பணிமன்ற உயர்நிலைப்பள்ளியில்‌ பள்ளியிறுதி .வகுப்பு வரை 

பயின்றார்‌. னக இவர்‌. ஒலைச்‌ சுவடிகளை” ஆராய்ந்தார்‌ என்பது 
4 


நினைக்கத்தக்கது. கல்லூரிக்‌ கல்வியை வேலூர்‌ ஊரிசுக்‌ கல்லூரியில்‌ சில 
திங்களே பயின்றார்‌. 


இளமையிலேயே தமிழார்வம்‌ பூண்டு, தமிழ்ப்பணியிலேயே 
தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக்‌ கொள்ள முனைந்தார்‌. ஆனால்‌, 
'பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை' எனும்‌ கூற்று இவர்‌ வாழ்க்கையில்‌ 
மெய்யாயிற்று. அதனால்‌ திங்களூதியம்‌ பெறும்‌ பணி தேடும்‌ சூழ்நிலை 
ஏற்பட்டது. அத்தருணத்தில்‌ உடல்நலத்‌ தூய்மைக்‌ கண்காணிப்பாளர்‌' 
வேலையை விருப்பமில்லாமல்‌ இவர்‌ ஏற்க வேண்டியதாயிற்று. எனினும்‌, 
அவர்‌ நினைவெல்லாம்‌ தமிழாகவே இருந்தது. அல்லும்‌ பகலும்‌ அன்னைத்‌ 
தமிழையே எண்ணியிருந்தார்‌. அதனால்‌ அமர்ந்த பணியிலிருந்து நீங்கி 
தமிழ்ப்பணியிலேயே முழுமையாகப்‌ பங்கு பெற்றார்‌. 


கரந்தையில்‌ தமிழவேள்‌ உமாமகேசுவரன்‌ அரவணைப்பில்‌, நாவலர்‌ 
ந.மு. வேங்கடசாமி நாட்டார்‌, கரந்தைக்‌ கவியரசு வேங்கடாசலனார்‌ 
ஆகியோரிடம்‌ சங்க இலக்கியங்கள்‌, இலக்கணங்கள்‌ முதலியன கற்றுத்‌ 
தேர்ந்தார்‌. மேலும்‌ சைவ சமய மெய்யியற்‌ கல்வியையும்‌ கற்றுத்‌ தெளிந்தார்‌. 
1930-ஆம்‌ ஆண்டு, சென்னைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ வித்துவான்‌ பட்டம்‌ 
பெற்றார்‌. 


முதலில்‌, வடார்க்காடு மாவட்டக்‌ கழகப்‌ பள்ளியில்‌ தமிழாசிரியராகப்‌ 
பணியாற்றினார்‌. அப்போது, திருக்குறள்‌, சங்க இலக்கிய வகுப்புகளைத்‌ 
தொடர்ந்து தம்‌ இல்லத்திலேயே நடத்தினார்‌. இது, தமிழார்வலர்களைப்‌ 
பெரிதும்‌ கவர்ந்ததுடன்‌, இவருக்குப்‌ பெரும்‌ புகழையும்‌ தேடித்‌ தந்தது. 
பேரறிஞர்‌ அண்ணா, காஞ்சியிலிருந்து இங்கே வந்து, இந்த இலக்கிய 
வகுப்பில்‌ பங்கு கொண்டு, ஒளவை துரைசாமியின்‌ கட வட. கேட்டுப்‌ 
பெரிதும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌ என்பர்‌. 


பின்னர்‌, சேயாறென்னும்‌ திருவத்திபுரத்தில்‌ இவர்‌ பணிபுரிந்தபோ து, 
புலவர்‌ கோவிந்தன்‌ ஒளவையிடம்‌ தமிழ்‌ கற்றுப்‌ பின்னாளில்‌ சட்டப்பேரவைத்‌ 
தலைவராக விளங்கியதைத்‌ தமிழுலகம்‌ நன்கறியும்‌. 


ஒளவை துரைசாமி - உலோகாம்பாள்‌ திருமணம்‌ சிறப்பாக நடந்தது. 

இல்லற வாழ்க்கை இனிதே விளங்கியதன்‌ பயனாக மக்கட்‌ செல்வங்களான 

திருவாளர்கள்‌ ஒளவை நடராசன்‌, ஒளவை திருநாவுக்கரசு, ஒளவை 

ஞானசம்பந்தன்‌, டாக்டர்‌ மெய்கண்டான்‌, டாக்டர்‌ நெடுமாறன்‌, திருமதியார்‌ 
ல 


பாலகுசம்‌, மணிமேகலை, திலகவதி, தமிழரசி ஆகியோர்‌ பிறந்து இன்றும்‌ 
சிறந்து விளங்குகின்றனர்‌. வடார்க்காடு மாவட்டத்தில்‌ காவிரிப்பாக்கம்‌, 
. செங்கம்‌, போஸஞூர்‌ முதலிய உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ ஒளவை 
பணியாற்றினார்‌. பின்னர்‌ திருவேங்கடவன்‌ கீழ்த்திசைக்‌ கல்லூரியில்‌ 
விரிவுரையாளர்‌ பொறுப்பை ஏற்றார்‌. தொடக்கத்தில்‌ கரந்தைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கக்‌ கல்லூரியிலும்‌ சில காலம்‌ பணியாற்றினார்‌. 


.... நாவலர்‌ ந.மு. வேங்கடசாமி நாட்டார்‌ திடுமென மறைந்ததும்‌ 
முன்னரே அவர்‌ விரும்பிக்‌ கேட்டது போல மணிமேகலையில்‌ உள்ள சமயப்‌ 
பகுதிகளுக்கும்‌, தருக்கப்‌ பகுதிகளுக்கும்‌ நுண்ணிய நல்லுரை வரைந்து 
பெரும்‌ புகழ்‌ பெற்றார்‌. இதற்காகப்‌ பவுத்த சமய, வடமொழி நூல்களைக்‌ கற்றுத்‌ 
தெளிந்தார்‌. 


உரை எழுதுவதில்‌ சிறந்து விளங்கிய புலமைக்காக, இவரை 
“உரைவேந்தர்‌” எனத்‌ தமிழுலகம்‌ போற்றிப்‌ புகழ்ந்தது. யசோதர 
காவியத்துக்கு இவர்‌ வரைந்த உரை அறிஞர்‌ பெருமக்களின்‌ பாராட்டினைப்‌ 
பெற்றது. ஒளவை துரைசாமியின்‌ உரைத்‌ திறத்தையும்‌, தமிழ்ப்‌ புலமையையும்‌ 
கண்ட அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ இவரைத்‌ தம்‌ தமிழ்த்‌ துறையில்‌ 
இணைத்துக்‌ கொண்டு மகிழ்ந்தது. அப்போது, சைவ இலக்கிய வரலாறு" 
- என்னும்‌ அரிய நூலை இவர்‌ தமிழுக்குப்‌ புதிய வரவாக வழங்கினார்‌. 
"அதற்குப்‌ பிறகு ஐங்குறுநூற்றுக்குப்‌ பேருரை எழுதினார்‌. 'ஞானாயிர்தம்‌' 

எனும்‌ சைவ சமய நூலுக்கும்‌ விளக்கவுரை கண்டார்‌. 


"" உரை வளம்‌ வழங்குவதில்‌ வல்லவரான ஒளவை துரைசாமி, தமிழே 
வாழ்வெனக்‌ கொண்டு, அது குறித்தே சிந்திப்பதும்‌, செயலாற்றுவதுமாகத்‌ 
தம்‌ வாழ்நாளை இனிதே கழித்தார்‌. இவர்‌ தமிழ்ப்‌ பணிக்கு மாணிக்க 
மகுடமாகப்‌ புறநானூற்றுக்கு இவர்‌ வரைந்த ஒப்பற்ற உரை மிளிர்ந்தது. 
பிறகு நற்றிணைக்கு நல்லுரை கண்டார்‌. பதிற்றுப்பத்துக்குப்‌ பாங்கான 
உரையும்‌ கண்டார்‌. இவர்‌ பொன்னுரைகள்‌ தமிழுலகத்திற்குப்‌ பெருமை 
சேர்த்தன. அதன்‌ அருமை உணர்ந்து தமிழுலகம்‌ உரைவேந்தரை உச்சிமேல்‌ 
வைத்துப்‌ 'பாராட்டியது. சிலம்பு, மேகலை, சிந்தாமணி ஆகிய முப்பெருங்‌ 
காவிய ஆராய்ச்சிகளை முதலில்‌ எழுதிய பெருமையும்‌ இவரைச்‌ சாரும்‌. 

_ நாளும்‌ நற்றமிழ்‌ வளர்த்து, தமிழ்த்‌ தொண்டிலேயே திளைத்திருந்த 
.. இவரை, மதுரை தியாகராசர்‌ கல்லூரி, தமிழ்ப்‌ பேராசிரியராகச்‌ சேர்த்துக்‌ 
6 


கொண்டது. உரை வரையும்‌ பணி அங்கும்‌ தொடர்ந்தது. ஓய்வுக்குப்‌ பிறகு 
அருட்செல்வர்‌ நா. மகாலிங்கம்‌ அவர்கள்‌ வேண்டியபடி 'திருவருட்பா' 
முழுமைக்கும்‌ தெளிந்த நல்லுரை எழுதியிருப்பது, உரையுலகுக்கே 
'உரைகல்‌ லாக விளங்குகிறது. 


மாவட்ட ஊர்ப்பெயரும்‌ கல்வெட்டும்‌ குறித்த ஆய்வுக்காக, இந்தியப்‌ 
பல்கலை நல்கைக்‌ குழு, இவரைப்‌ பேராசிரியராக அமர்த்திக்‌ கொண்டது. 
அவ்வமயம்‌, “தமிழகம்‌” ஊரும்‌ பேரும்‌' குறித்த வரலாற்று 
ஆய்வுத்‌ தொகுதியைப்‌ பல்லாயிரக்கணக்கான கல்வெட்டுக்‌ 
குறிப்புககளோடு பேரறிஞர்‌ ஒளவை உருவாக்கினார்‌. உரையாசிரியர்‌ 
விரிவுரை வரைவதோடு, மேடையில்‌ உரையாற்றுவதிலும்‌ சிறந்த நாவலராக 
விளங்கினார்‌. 


ஒளவை துரைசாமி, வடமொழி நாடகமான மத்த விலாசத்தைத்‌ 
தமிழில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. தொடர்ந்து ஒளவைத்‌ தமிழ்‌, மதுரைக்‌ 
குமரனார்‌, தமிழ்த்‌ தாமரை, பெருந்தகைப்‌ பெண்டிர்‌, தெய்வப்புலவர்‌ 
திருவள்ளுவர்‌, நந்தா விளக்கு, சிவஞானபோதச்‌ செம்பொருள்‌, பண்டைச்‌ 
சேர மன்னர்‌ வரலாறு முதலான நற்றமிழ்க்‌ கட்டுரைகளையும்‌ எழுதியுள்ளார்‌. 
கா [௦004௦ 1௦ 16 50பஞ்‌ ௦4 [சப ரபான!' என்னும்‌ ஆங்கில நூலையும்‌ 
இவர்‌ படைத்தார்‌. 


பேராசிரியர்‌ ஒளவை துரைசாமியின்‌ தமிழ்ப்‌ பணியைப்‌ பாராட்டி 
உரைவேந்தர்‌, சித்தாந்த கலாநிதி விருதுகள்‌ வழங்கப்பட்டன. மதுரைப்‌ 
பல்கலைக்கழகம்‌ தமிழ்ப்‌ பேரவைச்‌ செம்மல்‌ பட்டம்‌ வழங்கிச்‌ சிறப்பித்தது. 
இலக்கண நுணுக்கம்‌, சிந்தனை வளம்‌, கல்வெட்டுக்களைக்‌ காட்டித்‌ தெளிய 
வைப்பது முதலிய நலங்களால்‌ இவர்‌ உரையை உலகம்‌ புகழ்ந்தது. ஒளவை 
மூதாட்டியார்‌ சங்கத்‌ தமிழ்‌ மூன்றும்‌ தா” எனக்‌ கேட்ட பாடலை நாம்‌ 
அறிவோம்‌. ஆனால்‌, தமிழுலகம்‌ “சங்கத்‌ தமிழ்‌ மூன்றும்‌ தா” என்று 
_ ஒளவை துரைசாமி அவர்களிடமே கேட்டுப்‌ பெற்றது என்று முத்தமிழ்க்‌ 
காவலரின்‌ வாழ்த்துரை சொல்கிறது. 

"தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கத்தின்‌ சார்ப்பில்‌, தமிழ்த்‌ தொண்டு செய்த 
பெரியார்‌ என்ற வகையில்‌, ஒளவை துரைசாமிக்குக்‌ கேடயம்‌ பரிசாக 
வழங்கியபோது, மேடைக்குத்‌ தளர்ந்த நிலையில்‌ வந்திருந்து, 'தமிழ்த்‌ 
தொண்டாற்றிய எனக்கு, நீங்கள்‌ வாள்‌ அல்லவா தந்திருக்க வேண்டும்‌. 
எவரிடமிருந்து என்னைக்‌ காத்துக்‌ கொள்ளக்‌ கேடயம்‌ தந்திருக்கிறீர்கள்‌!' 
- என்று முழங்கினார்‌. 


- ஒளவை துரைசாமி மதுரை தியாகராசர்‌ கல்லூரியில்‌ 
இருந்தபோது, அழகப்பர்‌ பல்கலைக்கழகத்‌ துணைவேந்தராகத்‌ திகழ்ந்த 
திருமதி டாக்டர்‌ இராதாதியாகராசன்‌ அம்மையார்‌ இவரிடம்‌ தமிழ்க்‌ கல்வி 
கற்ற பெருமை வாய்ந்தவர்‌. ஒளவை அவர்களின்‌ செந்தமிழ்ச்‌ சாயலும்‌, 
சங்கத்‌ தமிழ்ப்‌ புலமைச்‌ சால்பும்‌ அம்மையார்‌ உரைகளில்‌ இன்றும்‌ 
மிளிர்வதைக்‌ காணலாம்‌. ஐந்தாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாடு மதுரையில்‌ 
நடந்தபோது நிறைவு நாளன்று, பாரதப்‌ பிரதமர்‌. திருமதி இந்திராகாந்தி 
தலைபைபயில்‌ புரட்சித்‌ தலைவர்‌ அவர்கள்‌, ஒளவை துரைசாமி அவர்களுக்கு 
நிதி வழங்கிச்‌ சிறப்பித்தார்‌. 


தந்‌ைத பெரியார்‌, தமிழ்த்‌ தென்றல்‌ திரு.வி.க. முதல்‌ நாவலர்‌ 
பாரதியார்‌, முத்தமிழ்க்‌ காவலர்‌ கி.ஆ.பெ. விசுவநாதம்‌, பேரறிஞர்‌ அண்ணா, 
ப. ஜீவானந்தம்‌, சிலம்புச்‌ செல்வர்‌ ம.பொ.சி. ஆகியோரைக்‌ கொண்ட சிறப்புப்‌ 
பேச்சாளர்கள்‌ பதின்மரின்‌ பட்டியலில்‌ செந்தமிழ்‌ நலந்துலங்கப்‌ பேசும்‌ 
சிறந்த பேச்சாளரென்று உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி அவர்களையும்‌, 
'சிறந்த பேச்சாளர்கள்‌: (1947) என்னும்‌ நூலில்‌ நூலாசிரியர்‌ மா.சு.சம்பந்தன்‌ 
சுட்டிக்காட்டினார்‌. 


தமிழே தம்‌ வாழ்வாகக்‌ கொண்டு அல்லும்‌ பகலும்‌ புலமைப்‌ 
பணியாற்றிய அருந்தமிழ்ச்‌ செம்மல்‌ பேராசிரியர்‌ ஒளவை துரைசாமி, 
1981-ஆம்‌ ஆண்டு, ஏப்பிரல்‌ திங்கள்‌ 2-ஆம்‌ நாள்‌, மதுரையில்‌ தமது 78ஆம்‌ 
அகவையில்‌ இயற்கையெய்தினார்‌. அவர்‌ மறைந்தாலும்‌, தமிழ்‌ 
நெஞ்சங்களிலெல்லாம்‌ அவர்‌ என்றென்றும்‌ வாழ்ந்து கொண்டிருப்பார்‌ 
_ என்று நாம்‌ நெஞ்சம்‌ நிமிர்ந்து சொல்லலாம்‌. கன்றும்‌ உதவும்‌ கனியென்பது 
போல நம்‌ துணைவேந்தர்‌ ஒளவை நடராசன்‌ நின்ற சொல்லராக நீடு புகழ்‌ 
நிலவப்‌ பணியாற்றுவதும்‌ மகிழ்வைத்‌ தருகிறது. மதுரைக்‌ கணக்காயனார்‌ 
மகனார்‌ நக்கீரர்‌ என்று பழந்தமிழ்‌ நூல்கள்‌ பாராட்டுவது போல 
மேடைதொறும்‌ உரைவேந்தர்‌ மகனார்‌ துணைவேந்தர்‌ என்று ஒளவை . 
நடராசனாரைப்‌ பாராட்டுவது உலகத்‌ தமிழர்கள்‌ அறிந்ததாகும்‌. 


தொகையுரை 
இலக்கியமாமணி 
பி.வி. கிரி 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமிப்பிள்ளை 
அவர்கள்‌, காலங்காலமாய்‌ எழுதிக்குவித்த செம்மொழிச்‌ செல்வங்களெல்லாம்‌ 
இன்று காணக்கிடைக்கவில்லையே என்று ஆய்வாளர்களும்‌, 
தமிழார்வலர்களும்‌ வருந்துகின்ற நிலையை அறிந்தேன்‌. இந்தக்‌ 
குறையைப்‌ போக்க வேண்டும்‌ என்ற ஆவல்‌ பலர்‌ உள்ளங்களிலும்‌ எழுவது 
இயல்புதானே? 


உரைவேந்தரின்‌ திருமகனார்‌ துணைவேந்தர்‌ டாக்டர்‌ ஒளவை 
நடராசன்‌ அவர்கள்‌, 'தந்‌தையாரின்‌ கட்டுரைகளையெல்லாம்‌ நாம்‌ தேட 
வேண்டுமே!' என்று தம்‌ நெடுநாளைய எண்ணத்தை ஆர்வத்தோடு 
என்னிடம்‌ தெரிவித்தார்கள்‌. - 


அவற்றையெல்லாம்‌ தேடி எடுப்பது சற்றுக்‌ கடினமான செயல்‌ 
என்றாலும்‌, அதனைத்‌ தாங்கள்தான்‌ செய்ய வேண்டும்‌' என்று அன்போடு 
வேண்டினார்கள்‌. பின்னர்‌ உரைவேந்தரின்‌ கட்டுரைகளைத்‌ தேடித்‌ 
தொகுக்கும்‌ பணியில்‌ அயராது முயன்றேன்‌. 


உரைவேந்தரின்‌ கட்டுரைத்‌ தேனைப்‌ பருகப்‌ போகிறோமே என்று 
உளம்‌ மகிழ்ந்து ஒரு வண்டாக நூலகமெனும்‌ பூங்காக்களுள்‌ நுழைந்தேன்‌. 
'கொங்குதேர்‌ வாழ்க்கை' என்பதற்கு அப்போதுதான்‌ பொருள்‌ புரிந்தது. சில 
இடங்களில்‌ தேடியும்‌ கிடைக்கவில்லை. என்றாலும்‌ மனம்‌ சோராமல்‌ 
மறைமலையடிகள்‌ நூலகத்துக்குச்‌ சென்றேன்‌. அங்கே அந்தத்‌ தமிழ்ப்‌ 
புதையல்‌ இருப்பது அறிந்து நான்‌ அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. 
உரைவேந்தரின்‌ திருவுருவத்தை நான்‌ நேரில்‌ கண்டதில்லை. 
ஆனால்‌, அந்த அழகிய எழுத்துக்களிலே அவர்‌ திருவுருவத்தைக்‌ கண்டேன்‌. 
காலையில்‌ கட்டுச்சோற்றுடன்‌ தமிழ்க்‌ கடலாம்‌ மறைமலையடிகளின்‌ 
திருப்பெயரால்‌ அமைந்த அரும்‌ பெரும்‌ நூலகத்துக்குச்‌ சென்று, அங்கேயே 
9 ட்‌ 


மாலைவரை இருந்து உரைவேந்தரின்‌ அரிய கட்டுரைகளைத்‌ தாங்கிய பழம்‌ 
பெரும்‌ இதழ்களைக்‌ கண்ணுறும்‌ பேற்றைப்‌ பெற்றேன்‌. இப்பணி ஒரு 
திங்களுக்கு மேலாக நாள்தோறும்‌ நடந்தது. 

“தமிழ்ப்‌ பொழில்‌, “செந்தமிழ்‌', 'செந்தமிழ்ச்‌ செல்வி' முதலான 
இதம்களைப்‌ புரட்டிப்‌ பார்த்தபோது, உரைவேந்தரின்‌ உரைச்‌ சித்திரங்கள்‌ 
மிளிரக்‌ கண்டேன்‌. காலப்போக்கில்‌ அவர்‌ எழுதிய மலையளவுக் 
கட்டுரைகளெல்லாம்‌ எங்குச்‌ சென்று மறைந்தனவோ தெரியவில்லை. 
ஆனால்‌, அந்த அரிய கருவூலங்கள்‌ சிலவாவது கைக்குக்‌ கிடைத்தனவே 
என்ற மனநிறைவே அப்போது ஏற்பட்டது. . எல்லாவற்றையும்‌ பொறுமையாக, 
பெருமையாகப்‌ படியெடுத்து அவற்றையெல்லாம்‌ ஒன்று திரட்டிக்‌ கொண்டு 
வந்து, டாக்டர்‌ ஒளவை நடராசன்‌ அவர்களிடம்‌ அளித்தபோது அவர்‌ 
- அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. உடனே தம்‌ அருமை மகன்‌ 
டாக்டர்‌ அருளிடம்‌, “தாத்தாவின்‌ கட்டுரைகளைப்‌ பார்த்தாயா, அறிஞர்‌ 
"கிரியின்‌ அயராத முயற்சியை எவ்வளவு பாராட்டினாலும்‌ தகும்‌” என்று தம்‌ 
மகிழ்ச்சியைப்‌ பகிர்ந்து கொண்டார்‌. அந்தக்‌ காட்சி எனக்குப்‌ பெருமிதமாக 
இருந்தது. 

.. பின்னர்‌, "அவற்றையெல்லாம்‌ இலக்கியம்‌ - சமயம்‌ - சமுதாயம்‌ என 
முப்பெரும்‌ பிரிவுகளாகப்‌ பிரித்துப்‌ பகுத்தும்‌ தொகுத்தும்‌ வைத்தோம்‌. 


..... கால வெள்ளத்தில்‌ கரைசேர்ந்த அந்தக்‌ கட்டுரை மணிகளை 
யெல்லாம்‌ திரட்டி ஒருசேரச்‌ சேர்த்து, நூல்‌ வடிவமாக்கினோம்‌. அந்த அரிய 
கட்டுரைகளின்‌ ஓர்‌ அழகிய வடிவம்தான்‌ இந்த நூல்‌. உரைவேந்தரின்‌ 
உரைச்‌. செல்வங்கள்‌ காலக்‌ கல்வெட்டாகும்‌; அந்தந்தக்‌ காலக்‌ கலை, 
வாழ்க்கை, நாகரிகம்‌, மொழி, நடை, இலக்கியக்‌ கூறுகளைப்‌ படம்பிடித்துக்‌ 
காட்டும்‌ பண்பாட்டுப்‌ பெட்டகம்‌ அது. 


ப உரைவேந்தரின்‌ உரைக்கோவைக்குச்‌ 'செம்மொழிப்‌ புதையல்‌' என்று 
பெயரிட்டேன்‌. இதனை விரும்பி ஏற்று வெளியிடும்‌ புகழ்‌ வாய்ந்த 
மணிவாசகர்‌ பதிப்பகத்தார்க்கு என்‌ நன்றி என்றும்‌ உரியது. தமிழுலகம்‌ 
இந்நூலை ஏற்றுப்‌ போற்றிப்‌ பயன்பெறும்‌ என்பதில்‌ எள்ளளவும்‌ ஐயமில்லை. 
தொகுத்த நிரலும்‌ முயற்சியும்‌ சுட்டிக்காட்டிய வகையில்‌ இத்தொகையுரை 

- அமைகிறது. 


்ல்ல்‌ 


10 


முகப்புரை 
டாக்டா்‌ அருள்‌ நடராசன்‌ 
(உரைவேந்தர்‌ ஒளவை அவர்களின்‌ பெயரன்‌) 


ரல வெள்ளத்தால்‌ கரையாதது; கல்வெட்டுகளால்‌ நின்று 
நிலவுவது; இயற்கைச்‌ சீற்றங்களினால்‌ இடருறாதது இலக்கியமேயாகும்‌. 
இல்லையென்றால்‌, காலத்தால்‌ மூத்த திருக்குறள்‌ இந்த ஞாலத்துக்கு 
இன்று வரை பயனளிப்பதாக நிலவுமா? சங்க இலக்கியங்களில்‌ 
நமது வாழ்வுச்‌ சரிதையைக்‌ கண்டின்புறத்தான்‌ முடியுமா? அந்த 
வகையில்‌ புதையலாகத்‌ தேடித்‌ தொகுத்து உரைவேந்தர்‌ ஒளவை 
துரைசாமி அவர்கள்‌ எழுதியிருந்த கலையோவியங்களின்‌ 
கலம்பகமாகச்‌ 'செம்மொழிப்‌ புதையல்‌” என்ற நூல்‌ வடிவெடுத்துள்ள து. 


எங்கள்‌ மரபுக்கும்‌ குடும்பத்துக்கும்‌ மாறாப்‌ புகழ்‌ வளர்த்த 
எங்கள்‌ அருமைப்‌ பாட்டனார்‌ உரைவேந்தர்‌ சித்தாந்த கலாநிதி 
ஒளவை துரைசாமி அவர்கள்‌ அறுபதாண்டுகளுக்கு முன்னர்‌ தமிழ்ப்‌. 
பொழிலிலும்‌, பிற இதழ்களிலும்‌ எழுதிய கட்டுரைகள்‌ இங்கே 
இப்போது தொகுக்கப்பெற்றுள்ளன. உரைவேந்தர்‌ என்‌ தாத்தா 
ஒளவை துரைசாமி அவர்கள்‌ தமிழுக்காகவே வாழ்ந்தவர்‌. 
தன்னேரிலாத தனிப்பெரும்‌ பேராசிரியர்‌ என்பதை உலகு நன்கறியும்‌. 
கரந்தையில்‌ தன்‌ வாழ்வு தொடங்கிய நாள்தொட்டுக்‌ காலையில்‌ 
பயில்வது, மாலையில்‌ எழுதுவது என்ற வரன்முறை வகுத்துக்‌ 
கொண்டு இலக்கியக்‌ கட்டுரைகளைத்‌ தொடர்ந்து எழுதினார்கள்‌. 
தமிழிலக்கியங்களைப்‌ போலவே ஆங்கிலத்திலும்‌ பல்வேறு துறை 
நூல்களைத்‌ தாம்‌ -பயின்று மகிழ்ந்ததை அறிவு, உழைப்பு, உலக 
வரலாறு என்றெல்லாம்‌ கட்டுரைகளாக எழுதியிருப்பதைக்‌ கண்டு 
பெருமிதமடையலாம்‌. என்‌ கடன்‌ தமிழ்‌ செய்து கிடப்பதே” என்னும்‌ 
நோக்கில்‌ அவரது வாழ்க்கை அமைந்தது. கட்டுரைகள்‌, வரலாறுகள்‌ 


11 


எழுதத்‌ தொடங்கி உரை எழுதுவதில்‌ ஒவாப்‌ புகழ்‌ நாட்டித்‌ 
தமிழுலகில்‌ கலங்கரை விளக்காய்‌ ஒளிர்ந்தார்‌. ஒளவை அவர்களின்‌ 
. சிந்தனை, சொல்‌, செயல்‌ எல்லாமே தமிழ்‌ வளர்ச்சியாக மலர்ந்தன. 
அவர்‌ ஆற்றிய தமிழ்ப்பணிக்குத்‌ தமிழுலகம்‌ தலை வணங்கியது. 
என்றோ எப்போதோ ஒளவை எழுதியிருந்த அந்தத்‌ தமிழ்ச்‌ 
செல்வங்களைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌ என்று என்‌ 
தந்தையார்‌ டாக்டர்‌ ஒளவை நடராசன்‌ அவர்கள்‌ என்னைத்‌ தூண்டி 
வந்தார்‌. அப்பணியை நிறைவேற்ற அவர்‌ நினைவுக்கு வந்தவர்‌ 
இலக்கியமாமணி எழுத்துச்செம்மல்‌ -பி.வி.கிரி அவர்களாவார்‌. திரு 
பி.வி.கிரி அவர்கள்‌ விடாமுயற்சியும்‌, கடின உழைப்பும்‌, செய்வன 
திருந்தச்‌ செய்யும்‌ திறமும்‌ வாய்ந்தவர்‌. எல்லாவற்றுக்கும்‌ மேலாகத்‌ 
தமிழார்வமிக்க தலைசிறந்த எழுத்தாளர்‌. தமிழ்நாட்டரசின்‌ 
'தமிழரசு' இதழில்‌ பணியாற்றி, எழுத்துலகில்‌ தனித்திறம்‌ பதித்த - 
மூத்த எழுத்தாளர்‌. இன்று தம்‌ 69ஆம்‌ ஆண்டு அகவை நிரம்பிய 
நிலையில்‌ 69 நூல்களை எழுதியுள்ளார்‌. 

என்‌ தந்தையார்‌ அவர்கள்‌ தம்‌ எண்ணத்தை அவரிடம்‌ 
சொன்னபோது, அந்தப்‌ பணியை மிக்க மகிழ்ச்சியுடன்‌ ஏற்று, 
- என்னை நாடோறும்‌ வலியுறுத்தி, ஒளவை துரைசாமி அவர்களின்‌ 
கட்டுரைகளைத்‌ தேடித்‌ தொகுப்பது, இலக்கியமாமணியோடு 
இணைந்து செய்யும்‌ பெரும்பணி என்ற தனியுவகையோடு பல்வேறு 
இடங்களுக்குச்‌ சென்று வந்தோம்‌. அரிதின்‌ முயன்று, 
நூலகங்களுக்கெல்லாம்‌ சென்று பழைய இதழ்களைத்‌ தேடி எடுத்து, 
படிப்படியாய்க்‌ கட்டுரைகளையெல்லாம்‌ படியெடுத்து வந்து 
மணிவாசகர்‌ பதிப்பகத்தாரிடம்‌ வழங்கினோம்‌. 


இதுகாறும்‌ நாங்கள்‌ திரட்டிய. கட்டுரைகளை முறையாகத்‌ 
- தொகுத்து, அவற்றை ஒவ்வொன்றாக வெளியிடுவதென, 
திரு.பி.வி.கிரி முடிவு செய்துள்ளார்‌. அதன்படி, செம்மொழிப்‌ 
புதையல்‌” என்னும்‌ நூல்‌ இன்று வெளிவருகிறது. தாத்தாவின்‌ 
"கட்டுரைகளிலே தனித்தமிழ்‌ நடை, அரிய சொல்லாட்சி 
-இடைமிடைந்த புலமை வீறு, மொழியழகு, சிந்தனை வளம்‌, உரை 
காணும்‌ திறம்‌ ஒருசோப்‌ பொலிவதைக்‌ கண்டு மகிழலாம்‌. அறிவு, 
| 12 


உழைப்பு, வரனென்னும்‌ வைப்பு, பிறப்பொக்கும்‌ சிறப்பொவ்வா, 
யாதும்‌ வினவல்‌ என்னும்‌ இருபது கட்டுரைகள்‌ இந்நூலை அணி 
செய்கின்றன. ஒவ்வொரு கட்டுரையும்‌ ஒவ்வொரு வகையில்‌ 
சிறப்புற்றுத்‌ திகழ்கின்றது. எல்லாக்‌ கட்டுரைகளும்‌ இலக்கிய 
மேற்கோள்களுடன்‌ மேலைநாட்டு அறிஞர்‌ பெருமக்களின்‌ 
குறிப்புக்களுடன்‌ மிளிர்கின்றன. எல்லாவற்றுக்கு மேலாக அந்தக்‌ 
கட்டுரைகளில்‌ தம்‌ கருத்தினை ஒளவை அவர்கள்‌ உறுதியுடன்‌ நிலை 
நிறுத்தும்‌ பாங்கு நம்மை வியப்பில்‌ ஆழ்த்தும்‌. 

உரைவேந்தர்‌ ஒளவை அவர்களின்‌ கட்டுரை நடை இனித்த 
தனித்‌ தமிழில்‌ இலங்குவதாகும்‌. ஒருமுறைக்குப்‌ பன்முறை ஆழ்ந்து 
தோய்ந்து படித்தாலன்றிப்‌ பொருள்‌ எளிதில்‌ புலனாகாது. 
மெய்வருத்தக்‌ கூலிதரும்‌ என்பது நூற்றுக்கு நூறு உண்மையாகும்‌. 
பொதுவாய்ப்‌ பொருள்‌ விளங்காத இடமெல்லாம்‌ எழுதியவர்‌ 
பிழையென்று எண்ணிச்‌ சிலர்‌ நிறைவடைவார்கள்‌. தமக்கே 
முயற்சியும்‌ திறனும்‌ குறைவாயிருப்பதாற்றான்‌ சில தொடர்கள்‌ 
விளங்கவில்லை என்று படிப்போர்‌ எண்ண வேண்டுமென்று என்‌. 
இளம்‌ பருவத்தில்‌ பத்து வயதை நான்‌ எட்டிய நிலையில்‌ என்‌ 
"பாட்டனார்‌ நகைபட விளக்கிக்‌ கூறியது என்‌ நினைவில்‌ இப்போது 
நிற்கிறது. ஆங்கிலம்‌ கற்றுப்‌ பட்டம்‌ பெற்றிருந்தாலும்‌ எமர்சனையும்‌ 
தி குவின்சியையும்‌ எடுத்த மாத்திரத்தில்‌ படித்துப்‌ பொருள்‌ 
தெரியாமல்‌ இளைஞர்‌ தடுமாறுவது இயல்பு. நூற்றிலே 
ஒருவருக்குத்தான்‌ அவை தெளிவாக விளங்கும்‌ என்று அறிஞர்கள்‌ 
கூறக்‌ கேட்டிருக்கிறேன்‌. எனவே, செம்பொருட்‌ செறிவுடையதாய்‌ - 
செந்தமிழ்ப்‌ பொலிவுடையதாய்‌ விளங்கும்‌ இக்கட்டுரைகளில்‌ 
தோய்ந்து முயன்று படித்தல்‌ வேண்டுமென்பதால்‌ செம்மொழிப்‌ 
புதையல்‌” என்று பெயரை இந்நூலுக்கு அமைத்தோம்‌. ' 

“என்‌ போக்கில்‌ யான்‌ அறிந்ததை எழுதலை என்‌ கடனாகக்‌ 
கொண்டே உரை விளக்கங்களையும்‌ பொருண்மைத்‌ திறங்களையும்‌ 
தொடர்ந்து வரைந்தேன்‌. காலநிலை மாற, கருத்துக்களும்‌ புது 
மாற்றத்தைப்‌ பெறும்‌. எனவே, என்‌ நூல்களைச்‌ சில ஆண்டுகள்‌ 
கழித்து, மீள்பதிப்புக்‌ கொணர்தலையும்‌ நான்‌ விழைந்தேனில்லை. 

ப 13 


வெளியிட்ட தமிழ்‌ நூல்களைக்‌ கற்று விளங்கித்‌ தெளிவு பெறும்‌ 
அறிவுடைமையும்‌ தமிழகத்தில்‌ முறையாக அமையவில்லை. 
- இந்நிலையில்‌ அறிஞர்‌ எழுதல்‌ ஒரு சுமை, பதிப்பது ஒரு சுமையாகும்‌. 
விளங்கிப்‌ பயில்வோருக்காக எளிமை எள்ளல்கள்‌ பெருகி வரும்‌ 
. நிலையையும்‌ நான்‌ காண்கிறேன்‌. வாழ்வில்‌ வறுமையில்‌ வருந்திப்‌ 
பின்னர்‌ முதுமையில்‌ பெருமை பெற்றதாகப்‌ பேசி, இலக்கியப்‌ 
பரிசிலைக்‌ காட்டி என்‌ குடும்பத்தார்‌ நாட்டுடைமைப்‌ பலன்‌ பெற 
. விழைவதும்‌ நகைப்பிற்குரியதாகும்‌. வளம்‌ தேடியபோது 
வாய்க்காததை . என்னால்‌ எழுதாமல்‌ இருக்க முடியவில்லை. 
எழுதுவதொன்றே என்‌ கடன்‌. எவரேனும்‌ எந்நாளேனும்‌ படித்துப்‌ 
பயன்‌ பெற்றால்‌ நலமாகும்‌ என்ற நிறைவோடுதான்‌ இலக்கியப்‌ 
பணியில்‌ வாழ்கிறேன்‌” என்று உரைவேந்தர்‌ ஒளவை 
அவர்கள்‌ . அந்நாளில்‌ ஆற்றிய உரைத்‌ துணுக்கை இங்கே 
இணைப்பது தக்கதென்று கருதுகிறேன்‌. எழுத்துச்செம்மல்‌ 
திரு. பி.வி. கிரியின்‌ ர உழைப்புக்கும்‌ இக்கருத்து 
| கரகர தார்‌. 


இந்நூலில்‌ மலர்ந்துள்ள 'உலக வரலாறு” என்னும்‌ கட்டுரை, 
அறிவியல்‌ நோக்கில்‌ ஆராயப்படுகின்றது. இன்றைய நிலையில்‌ 
.- அவை பழங்கருத்துக்களாகவே அமையும்‌. ஊழ்‌, வெல்லத்தக்கதே : 
.. என்று ஊழ்வினை' கட்டுரையில்‌ உறுதிப்படுத்துகின்றார்‌. எனினும்‌ 
அறுபதாண்டுக்கு' முன்னர்‌ ஒளவை அவர்களுக்கிருந்த அறிவியல்‌ 
நாட்டமும்‌, 'ஆங்கிலப்‌ பயிற்சியும்‌ நினைக்கத்தக்கன. “சங்ககாலத்‌ 
தமிழ்மகன்‌", தன்னலம்‌ கருதாது பிறர்நலம்‌ பேணி வாழ்ந்தவன்‌ 
என்றும்‌, பழந்தமிழ்‌ மகளிரின்‌ 'பெருமையினைத்‌ 'தமிழ்‌ மகளிர்‌' என்ற 
கட்டுரையில்‌ . திண்ணிய சான்றுகளுடன்‌. வரைந்துள்ளார்‌. 


ஏட்டில்‌ இல்லாத இலக்கியம்‌, த்‌ அதுதான்‌ பழமொழிகள்‌. 
இந்தக்‌ கட்டுரை, இதுவரை சில பழமொழிகள்‌ குறித்துத்‌ தவறாகத்‌ 
தெரிந்ததை மாற்றித்‌ தெளிவூட்டுகின்றன. வாணிகம்‌ செழிக்க 
வேண்டுமானால்‌, நான்கு மந்திரங்களைக்‌ கடைப்பிடித்தாலே 
போதும்‌ என்று கூறி, அந்த நான்கு மந்திரங்களை நம்‌ மனத்திலே 
பதிய வைத்துள்ளார்‌. 


14 


'வெற்றிலை வாணிகர்‌” குறித்தும்‌, உரிமை வாழ்வில்‌ 
இலக்கியப்‌ பணி'யையும்‌ ஆய்வுரையாக எழுதியுள்ளார்‌. உரை 
எழுதுவது ஒரு தொழிலா?” என்ற ஒரு வினாவை எழுப்பி, அதற்கு 
விடை தரும்‌ வகையில்‌, 'உரையனுபவம்‌' என்னும்‌ கட்டுரையில்‌ தம்‌ 
புலமை நுணுக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்‌. 


தமிழுக்குப்‌ பிற சமயத்தாரும்‌ தொண்டாற்றியதைக்‌ காட்டும்‌ 
வகையில்‌, “சமண முனிவர்‌ தமிழ்த்தொண்டு', இசுலாம்‌ செய்த 
இனிய தொண்டு' ஆகியவை குறித்த கட்டுரைகள்‌ நூலுக்கு 
அணி செய்கின்றன. தத்துவஞானத்துக்கு அறிவியல்‌ பாங்கு 
இன்றியமையாது. வேண்டப்படும்‌ என்னும்‌ கருத்தை இிகுநான்டும்‌ 
தத்துவஞானமும்‌' என்னும்‌ கட்டுரையில்‌ காணலாம்‌. 


இவ்வாறாக, என்‌ தாத்தாவின்‌ ஒளிவீசும்‌ ஒவ்வொரு கட்டுரை 
மணியும்‌ நன்கு கோக்கப்பட்டு அழகிய தமிழ்‌ மாலையாக . 
இந்நூலினைப்‌ புலமை மணம்‌ கமழுமாறு தொகுத்து வழங்கிய 
எழுத்துச்செம்மல்‌ திரு. பி.வி. கிரி அவர்களுக்கு எங்கள்‌ 
குடும்பத்தினர்‌ சார்பில்‌ பெரிதும்‌ நன்றி பாராட்டுகின்றோம்‌. 


தமிழகத்தில்‌ தமிழ்ச்‌ சுரங்கமாகத்‌ திகழும்‌, பதிப்புச்செம்மல்‌ 
௪. மெய்யப்பன்‌ அவர்கள்‌ நிறுவிய மணிவாசகா பதிப்பகத்தின்‌ 
வாயிலாகத்‌ தாத்தாவின்‌ “செம்மொழிப்‌ புதையல்‌” நூல்‌ 
வெளிவருவது மிக்க மகிழ்ச்சியைத்‌ தருகிறது. இந்நூலைத்‌ தமிழக 
மக்களுக்கு வழங்குவதில்‌ இறும்பூதெய்துகிறோம்‌. _ ட 


இந்த நாலை மகிழ்ச்சியுடன்‌ வெளியிட முன்வந்த பதிப்புச்‌ 
செம்மலின்‌ அருமைத்‌ திருமகன்‌ செயலாண்மைச்‌ செம்மல்‌ 
திரு. ௪. மெ. மீனாட்சி சோமசுந்தரம்‌, 'குணக்குன்று ' என்று 
எந்தையார்‌. பரிவோடு அழைத்து மகிழும்‌ மேலாளர்‌ திரு. இராம. 
குருமூர்த்தி ஆகிய இருவரைப்‌ பாராட்டி -மகிழ்கிறோம்‌. தமிழுலகம்‌ 
தமிழ்ப்‌ புதையலைப்‌ பெற்று, அறிவு நலம்‌ பெற அன்புடன்‌ 
அமைக்கின்றோம்‌. 

ம 11% 


15 


ஆசிரியர்‌ பிரான்‌ ஒளவை 





கோமான்‌ ம.வி. இராகவன்‌ 
நோடறிந்த நல்லாசிரியர்‌ - ஒளவை அவர்களின்‌ தலைமாணவர்‌) 


(இருபதாம்‌ நூற்றாண்டு நம்‌ தாய்மொழியாம்‌ தமிழ்மொழி 
மறுமலர்ச்சியுற்று மாண்பு பெற்ற காலம்‌. இந்நூற்றாண்டின்‌ தம்‌ 
நலமும்‌, தம்‌ முன்னேற்றமும்‌ கருதாது தமிழின்‌ மறுமலர்ச்சியே 
"குறியாக அல்லும்‌ பகலும்‌ அயராதுழைத்த நல்லிசைப்‌ புலவர்‌ 
பெருமக்கள்‌ பல்லோராவர்‌. அவருள்‌ சிறப்பாகக்‌ 
குறிப்பிடத்தக்கவர்‌ 'உரைவேந்தர்‌' என்று புலவருலகம்‌ ஒரு சேரப்‌ 
புகழ்‌ கூறும்‌ செந்தமிழ்ச்‌ செல்வராகிய ஒளவை துரைசாமிப்‌ 
பிள்ளையவர்கள்‌, தமிழ்‌ வளர்த்த தனிப்‌ பெருமைக்குரிய 
மதுரையம்‌ பதியில்‌ கல்லூரிப்‌ பேராசிரியராகப்‌ பல்லாண்டுகள்‌ 
பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள பிள்ளையவர்கள்‌ மறைவைக்‌ 
கேட்டுத்‌ திடுக்குற்றேன்‌. ஈரம்‌ மலிந்த என்‌ விழிகளோடு என்‌ 
நினைவும்‌ ஐம்பதாண்டுகள்‌ பின்னோக்கிச்‌ செல்இன்றது. 


தெரிந்தெடுத்த அருந்தமிழ்‌ ஆசிரியர்‌: 

.. நாற்பதாண்டு கட்குமுன்‌ பிள்ளையவர்கள்‌ உயர்நிலைப்‌ 
பள்ளியொன்றில்‌ தலைமைத்‌ தமிழா௫ரியர்‌! நான்‌ தகுதி வாய்ந்த 
தமிழாசிரியரைத்‌ தேடி அலைந்து கொண்டிருந்த தமிழார்வம்‌ 
கொண்ட இளைஞன்‌. உடற்பிணியின்‌ குறுகீகீட்டால்‌ என்‌ 
ஆங்கிலப்‌ பயிற்சி இடையில்‌ தடைப்பட்டது. பிணியினின்றும்‌ 
விடுபட்டபின்‌ விட்ட ஆங்கிலப்‌ பயிற்சியைத்‌ தொட்டுத்‌ 
தொடர விருப்பமின்றித்‌ தமிழ்‌ பயிலத்‌ தொடங்கினேன்‌. புலவர்‌ 
சிலரை அடுத்துச்‌ சிறுநூல்கள்‌ பலவற்றைப்‌ படித்து முடித்த நான்‌ 
பெருங்காப்பியங்கள்‌, சங்கத்‌ தொகை நூல்கள்‌, பேரிலக்கணங்கள்‌ 
ஆகிய பெருநூல்களைத்‌ தொடர்ந்து பயின்று பல்கலைக்‌ கழகப்‌ 
புலவர்‌ (வித்துவான்‌) தேர்வு எழுத விரும்பினேன்‌. அதுபோது 
அருகிலிருந்த புலவர்களுள்‌ எவரையும்‌ அப்பெருநால்களைப்‌ 
பாடம்‌ சொல்லுவதற்குரிய தகுதி வாய்ந்தவராக என்‌ மனம்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 17 





ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. எனவே, ஓராண்டுக்‌ காலம்‌ வறிது 
கழிந்தது. காலக்‌ கழிவை எண்ணிக்‌ கவன்றிருந்த நிலையில்‌ என்‌ 
நல்வினைப்‌ பேறாகப்‌ பிள்ளையவர்கள்‌ சேயாறு கழக 
உயர்நிலைப்‌ பள்ளிக்குத்‌ தலைமைத்‌ தமிழாசிரியராக வந்து 
சேர்ந்தார்கள்‌ (1931). 


பணியேற்ற சில நாட்களுக்குள்ளேயே பிள்ளையவர்களின்‌ 
புகழ்‌ வெள்ளமென எங்கும்‌ விரைந்து பரவலுற்றது. பள்ளி 
மாணவர்களும்‌ ஆசிரியர்களும்‌, நகர அறிஞர்களும்‌ அவரைப்‌ 
பற்றிப்‌ பெருமையாகப்‌ பாராட்டிப்‌ பேசலானார்கள்‌. ஏற்ற 
ஆசிரியரை எய்தப்‌ பெறாமல்‌ ஏக்கமுற்றிருந்த யான்‌ ஊக்கம்‌ 
பெற்று அவரை நேரில்‌ ஆய்ந்தறியத்‌ தொடங்கினேன்‌. அவர்‌ 
பிறரோடு பழகும்‌ பண்பையும்‌, பள்ளியில்‌ பாடம்‌ நடத்தும்‌ 
பாங்கையும்‌ கவனித்தேன்‌. உரையாற்றும்‌ ௮வைகட்குச்‌ சென்று 
அவர்‌ சொற்பொழிவுகள்‌ பலவற்றைக்‌ கேட்டேன்‌. நான்‌ 
எதிர்பார்த்த தகுதிகள்‌ யாவும்‌ அவரிடம்‌ ஏற்றமுற நிறைந்‌ 
திருப்பது கண்டு, என்‌ தமிழ்ப்‌ பசியைத்‌ தணிவிக்கும்‌ 
தகவுடையார்‌ ௮வரே எனத்‌ தெளிந்து, அவரை அணுகி என்‌ 
விருப்பத்தைக்‌ கூறி வேண்டிக்‌ கொள்ளத்‌ துணிந்தேன்‌. 


பூவேத்தப்‌ பழஞ்சைவப்‌ பயிர்விளைத்த புகழ்ப்பிள்ளை 
நாவேத்தத்‌ திருவோத்தூர்‌ நயந்தேற்றா ரருள்‌ செய்வென்‌ 


வரைசாமி யரங்கமென மகிழ்ந்தாடு மனத்தவனே! 
துரைசாமி! அருந்தமிழன்‌ சுவைகனிந்த புலவ! கேள்‌ 


உலகுவளை கடல்மடுத்த வொருமுனியு மாற்றாமே 
விலகு தமிழ்‌ வியன்கடலை வியப்புறுமா றுண்டனை நீ! 


உற்றுயர்வான்‌ கலையனைத்து முரைகுற்ற மூன்றுமறக்‌ 
கற்றுயர்வான்‌ வருமவர்க்குக்‌ கற்பகம்போனின்றனை நீ! 


சொல்வன்மை யஞ்சாமை சோர்வின்மை யொடுவாதில்‌ 
வெல்வன்மை யும்முடைய வித்துவச்‌ சிகாமணி நீ! 


கம்பர்கவிக்‌ கவினையுமுட்‌ கரந்தமைந்த பொருட்சுவையு 
மிம்பருனைப்‌ போலெவர்மற்‌ நினிதறிந்தார்‌? எடுத்துரைத்தார்‌? 
௮௮-2௮ 


18 செம்மொழிப்‌ புதையல்‌ . 

அ அ அ பபப பபபபபபபடடடடட்டட்பபயயமமையயயைய யப்‌ 
பன்மொழிக்குந்‌ தாயாகிப்‌ பரந்துலவுந் தமிழ்க்கன்னி 
நன்மொழிக்கு நாயகனாய்‌ நவிறலுநிற்‌ சூயர்வேயோ! 


குன்றளிக்குங்‌ குமரனருள்‌ கொழுந்தமிழை யன்றேபோ 
லின்றளிக்குந்‌ தலைவனீ யெனலு நினக்கிசையேயோ! 


அஃதான்று 


ஓயா தொழுகுஞ்‌ சேயாற்‌ றடைகரை 
விளங்கு மோத்தூர்‌ வியனக ருயர்நிலைப்‌ 
பள்ளி மாணவர்‌ கள்ள மின்றி 
யாற்றிய தவத்தி னாசிரி யத்தொழில்‌ 
ஏற்றவர்‌ தம்மட மாற்று மொண்புலவ! 
சிறியேன்‌ தமிழிற்‌ பேரவாக்‌ கொண்டு 
சிலரை யண்மி யிலக்கிய விலக்கணஞ்‌ 
சிறிது பயின்றுளேன்‌; செம்மல்‌! நின்றிறங்கேட்‌ 
டரியவை யறிவா னார்வமுற்‌ றடைந்தனென்‌ 
- குலனருள்‌ வாய்ந்த குரவ! எற்‌ கிரங்கி 
யொல்காப்‌ பெருமைத்‌ தொல்காப்பியமொ 
டேனை யைவகை யிலக்கண நூல்களும்‌ 
பல்காப்‌ பியங்களும்‌ பரிந்தனை பயிற்றிப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ நல்கும்‌ “வித்துவான்‌ 
பீடுறு பட்டம்‌ பெறவெற்‌ கருண்மதி 
அருளுவை யாயின்‌ பொருளிலாச்‌ சிறியேன்‌ 
காலந்‌ தன்னிற்‌ சீல! நீ புரியும்‌ 
ஞாலந்‌ 'தன்னினுஞ்‌ சாலப்‌ பெரிதாம்‌ 
நன்றி யிதனை யென்று 
மறவா துள்ளி மகிழ்ந்து வாழ்த்துவனே.' 


என்னும்‌ பாடலை இயற்றி எடுத்துக்கொண்டு ஒரு ஞாயிற்றுக்‌ 
கிழமை காலை பிள்ளையவர்களின்‌ இல்லத்திற்குச்‌ சென்றேன்‌. 
அவர்‌ வெளித்‌ இண்ணையில்‌ புத்தகக்‌ குவியல்களுக்கிடையே 
சிறிய சாய்வு மேசையின்‌ முன்‌ அமர்ந்து ஏதோ குறிப்பெடுப்பதில்‌ 
சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருநீதார்‌. நான்‌ வணக்கம்‌ கூறி முன்னே 
நின்றேன்‌ அவர்‌ நிமிர்ந்து பார்த்து, இருக்கப்‌ பணித்து, என்னைப்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 19 


பற்றி உசாவலுற்றார்‌. நான்‌ சுருக்கமாக என்னை 
அறிமுகப்படுத்திக்‌ கொண்டு எடுத்துச்‌ சென்றிருந்த பாடல்‌ தாளை 
அவரிடம்‌ கொடுத்தேன்‌. அவர்‌ பாடலை ஊன்றிப்‌ படித்துப்‌ 
பார்த்துவிட்டு, 'இது யார்‌ எழுதித்‌ தந்தது?” என்று கேட்டார்‌. 
“நான்‌ இயற்றியதே' என்றேன்‌. 'பழகிப்‌ பண்பட்ட பண்டிதர்‌ 
பாடலாக இருப்பதால்‌ கேட்டேன்‌. இதில்‌ என்னைப்‌ பலவாறு. 
கிறப்.பித்‌ திருக்கிறீர்களே, அச்சிறப்புக்களை என்னிடம்‌ எவ்வாறு 
கண்டீர்கள்‌?! என்றார்‌. நான்‌ அவர்‌ அறியாமலே அவரைப்‌ பல 
நாட்கள்‌ ஆராய்ந்ததையும்‌, அவ்வாராய்ச்சியில்‌ கண்டவற்றுள்‌ 
சிலவே அவை என்பதையும்‌ எடுத்துரைத்தேன்‌. அதனை அடுத்து 
நீங்கள்‌ யார்‌ யாரிடம்‌ என்னென்ன நூல்‌ படிதீதிருக்கிறீர்‌?” என்று 
- வினவினார்‌. நான்‌ பாடங்கேட்ட புலவர்களையும்‌, அவர்களுள்‌ 
ஒவ்வொருவரிடமும்‌ படித்து முடித்த நூல்களையும்‌“ வரிசையாகக்‌ 
கூறினேன்‌. 'உங்கள்‌ தகுதியையும்‌, உணர்ச்சியையும்‌, வேட்கை 
விருப்பத்தையும்‌ இப்பாடலிலிருந்தே உணர்ந்து கொண்டேன்‌. 
உங்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லுவதில்‌ மகிழ்ச்சியே. நல்ல நாள்‌ 
பார்த்துக்‌ கொண்டு வாருங்கள்‌” என்றார்‌, 
நான்‌ 'நாள்‌ பார்த்துக்‌ கொண்டே வநீதுள்ளேன்‌. இன்று 

நல்ல நாளே” என்றேன்‌. அவர்‌ அப்படியானால்‌ இன்றே 
தொடங்கிவிடுவோம்‌ ' என்று கூறி, ஒரு தாளில்‌ சில பாடல்களை 
எழுதி என்னிடம்‌ தந்து, “இப்பாடல்களைப்‌ படியுங்கள்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ பாடம்‌ தொடங்கும்‌ பொழுது முதலில்‌ 
இவற்றைச்‌ சொல்ல வேண்டும்‌' என்றார்‌. அப்பாடல்கள்‌ 
அகத்தியர்‌, தொல்காப்பியர்‌, திருவள்ளுவர்‌, சேனாவரையர்‌, 
நச்சினார்க்கினியார்‌, பரிமேலழகர்‌ ஆகிய புலவர்‌ பெரு 
மக்களுக்கு வணக்கம்‌ கூறுவனவாக இருந்தன. நான்‌ முன்னமே 
இயற்றியிருந்த, 

முத்தலை நெடுங்கடல்‌ முழுது முண்டலர்‌ 

புத்தமிழ்‌ துகுபொழில்‌ பொதிய மேவிய 

- வித்தக முனிவரன்‌ வளர்த்த மெல்லியல்‌ 

முத்தமிழ்க்‌ கிழத்தியை முடிவ ணங்குவோம்‌. 
என்னும்‌ தமிழ்‌ மொழி வாழ்த்துப்‌ பாடலை முதலிற்‌ கூறிப்‌ பின்‌ 
அப்பாடல்களையும்‌ படித்தேன்‌. முதலில்‌ இருக்குறளை எடுத்துக்‌ 
கொள்வோம்‌ என்று கூறி, தம்‌ புத்தகத்தையே கொடுத்து 


20. ப செம்மொழிப்‌ புதையல்‌ 
பனம்‌ அட ப அ ட ்கபட ய ட ப அன அ வற வக ட த்த பப்ப ட படட பவட. 
உரைப்பாயிரத்திற்கு வியப்புறும்‌ வகையில்‌ விளக்கம்‌ கூறியபின்‌, 
கடவுள்‌ வாழ்த்து அதிகாரத்தில்‌ உள்ள ஒவ்வொரு குறளுக்கும்‌ 
பரிமேலழகர்‌ உரையையும்‌ பிறர்‌ உரைவிகற்பங்களையும்‌ தமக்கே 
உரிய தனிமுறையில்‌ தடைவிடைகளால்‌ தெளிவாக விரித்து 
விளக்கி முடித்தார்‌. அன்று முதல்‌ நிழல்போல்‌ அவரை நீங்காமல்‌ 
உடனிருந்து, தொடர்ந்து ஐந்தாண்டுகள்‌ அரிய இலக்கிய 
இலக்கணங்கள்‌ பலவற்றையும்‌ முறையாகப்‌ பயின்று சென்னைப்‌ 
பல்கலைக்கழக வித்துவான்‌ தேர்வு எழுதி முதல்‌ வகுப்பில்‌ 
மாநிலத்தில்‌ இரண்டாமவனாகத்‌ தேறி, சென்னையில்‌ உள்ள மிகப்‌ 
பெரிய உயர்நிலைப்‌ பள்ளியொன்றில்‌ தலைமைத்‌ தமிழாசிரியனாக 
அமர்ந்து, முப்பது ஆண்டுகட்குமேல்‌ தொடர்நீது பணி 
யாற்றினேன்‌. இந்நிலைக்கு என்னை உருவாக்கி, வழிகாட்டி, 
வாழவைத்த வள்ளல்‌ பிள்ளையவர்களேயெனின்‌ அவர்‌ 
பெருமைக்கு வேறு சான்று வேண்டுவதில்லை. 
உழைப்பால்‌ உயர்ந்தவா 
பிள்ளையவர்கள்‌ உழைப்பின்‌ உயர்வுக்கு எடுத்துக்காட்டு. 
அவர்‌ வாழ்வு ஓயா உழைப்பினால்‌ உருவானது, அவர்‌ 
இன்றைக்கு எண்பதாண்டுகட்கு முன்‌ தென்னார்க்காடு 
மாவட்டத்தில்‌ உள்ள ஒளவையார்‌ குப்பம்‌ என்னும்‌ சிற்றூரில்‌ 
- எளிய குடும்பம்‌ ஒன்றில்‌ தோன்றினார்‌. இளமையில்‌ பல வேறு 
இன்னல்‌ இடையூறுகட்கிடையில்‌ உழைத்துப்‌ படித்து 
இண்டர்மீடியட்டில்‌ முதலாண்டு மட்டும்‌ பயிலத்‌ தொடங்கி, 
தொடர்ந்து படிக்கக்‌ குடும்ப நிலை : இடந்தாராமையால்‌ 
நகராண்மைக்‌ கழகத்தில்‌ நலத்துறைக்‌ கண்காணி ($௨ஈ11௨0 
1118060101) யாக வாழ்வைத்‌ தொடங்கினார்‌. இயற்கையில்‌ 
அறிவும்‌, ஆற்றலும்‌ சிறக்கப்‌ பெற்ற இளைஞராதிய பிள்ளையின்‌ 
வளமை கண்ட தமிழன்னை அவர்மீது தன்‌ அருள்‌ நோக்கைச்‌ 
செலுத்தி அவரை ஆட்கொண்டாள்‌. அவர்‌ உள்ளத்தில்‌ 
ட தமிழார்வம்‌ ஊறிச்‌ சுரக்கலுற்றது. அவர்‌ நகராண்மைக்‌ கழகப்‌ 
பணியை விடுத்துக்‌ கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தை அடுத்து, நாவலர்‌ 
ந.மூ. வேங்கடசாமி நாட்டார்‌, கவியரசு வேங்கடாசலம்பிள்ளை 
போன்ற பெரும்‌ புலவர்களிடம்‌ அருந்தமிழ்‌ இலக்கிய 
இலக்கணங்களைத்‌ திருநீதக்‌ கற்றுத்‌ திறமான புலமை பெற்றுச்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக வித்துவான்‌ தேர்வில்‌ சிறப்புறத்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி த 





தேறிப்‌ பட்டம்‌ பெற்றார்‌. பின்னர்‌ வட ஆர்க்காடு மாவட்டக்‌ 
கழகத்தில்‌ தமிழாசிரியராகச்‌ சேர்ந்த சில ஆண்டுகள்‌ பல 
உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ பலரும்‌ பாராட்டும்‌ வகையில்‌ 
பணியாற்றினார்‌. பின்னர்‌, திருவேங்கடவன்‌ இழ்த்திசைக்‌ 
கல்லூரியில்‌ பேராசிரியர்‌ பதவியேற்றுச்‌ செந்தமிழ்ப்‌ பணிபல 
சிறக்கச்‌ செய்தார்‌. அடுத்து அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக 
ஆராய்ச்சித்‌ துறை அவரை அழைத்து அமர்த்திக்‌ கொண்டது. 
அங்கு அமர்ந்த அவர்‌, கல்வெட்டு ஆராய்ச்சியிலும்‌, மொழி 
வரலாற்று ஆராய்ச்சியிலும்‌ பங்கு கொண்டு பயனுள்ள பணிபல 
புரிந்தார்‌. இறுதியாகச்‌ சங்கமிருநீது தமிழ்‌ வளர்த்த மதுரையம்பதி 
பிள்ளையை வரவேற்றது. ௮ங்கு அவர்‌ இயாகராசர்‌ கல்லூரியில்‌ 
பேராசிரியராகப்‌ பல்லாண்டுகள்‌ பணியாற்றி ஓய்வு 
பெற்றுள்ளார்‌. பதவியினின்று ஓய்வு பெபற்றாரேயன்றிப்‌ 
பணியினின்றும்‌ ஓய்வு பெற்றாரில்லை. பதவி ஓய்வைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டு செந்தமிழ்த்‌ தொண்டைத்‌ தொடர்ந்து 
செய்து வந்தார்‌. 


ஆசிரியத்‌ துறையில்‌ பிள்ளையவர்கள்‌ எய்திய இவ்வுயர்வு 
இயல்பாக அமைந்த வளர்ச்சியே ஆகும்‌. ஆசிரியருக்கு உரிய 
அரிய பண்புகள்‌ அனைத்தும்‌ அவருக்கு இயற்கையிலேயே 
இனிதமைந்திருந்தன. பிறவியாட௫ிரியாராகிய அவர்‌ அத்துறையில்‌ 
தமக்கென்று தனிமுறை ஒன்றை வகுத்துக்‌ கடைப்பிடித்து, 
அப்பண்புகளைப்‌ பேணி வளர்த்துக்‌ கொண்டார்‌; அவ்வளவே. 
அவர்‌ சிலர்‌ போலத்‌ தாம்‌ உலகியல்‌ வாழ்வில்‌ உயர்வதற்கு 
வேண்டும்‌ வசதிகளைப்‌ பெற விரும்பியிருப்பாராயின்‌, ஆங்கில 
மொழியில்‌ அவருக்கு இருந்த தேர்ச்சிக்கும்‌, தமிழ்‌ மொழியில்‌ 
அவருடைய ஆழ்நீ்தகன்ற புலமைக்கும்‌ அரிய ஆராய்ச்சி 
அறிவுக்கும்‌ எம்‌.ஏ. (14.,&.) பி.எச்‌.டி. (1%.13.) போன்ற பயன்தரும்‌ 
பட்டங்கள்‌ பலவற்றை எப்பொழுதோ எளிதில்‌ பெற்றிருக்க 
லாம்‌. தம்மைப்‌ பற்றிய நினைவே, தம்முன்னேற்றம்‌ பற்றிய 
சிந்தனையே அறிதும்‌ இன்றி, தாம்‌ குறிக்கொண்ட தமிழ்த்‌ 
தொண்டுக்குத்‌ தம்மைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதிலேயே 
கருத்தாயிருந்தார்‌ ௮வர்‌. உயர்நிலைப்‌ பள்ளி ஆசிரியராக இருந்த 
நாள்‌ தொட்டு ௮வர்‌ அதற்காக அயராது உழைத்தார்‌. அவர்‌ 
உழைப்பை உடனிருந்து காணும்‌ வாய்ப்புப்‌ பெற்றிருந்த நான்‌ 


22. ன ப செம்மொழிப்‌ புதையல்‌ 


அதனை இன்று நினைக்கினும்‌ அது என்னை நின்று நடுங்கச்‌ 
செய்கிறது. ப ப 

பள்ளியில்‌ பாடம்‌ நடத்தும்‌ நேரம்‌ நீங்க மற்ற நேரத்தில்‌ ஒரு 
கணமும்‌ ஓயாமல்‌ ஒழியாமல்‌ உழைத்தார்‌. பள்ளியை விட்டு வீடு 
- வந்ததும்‌ திண்ணையில்‌ புத்தகங்களைப்‌ பரப்பிக்‌ கொண்டு 
அமர்ந்து விடுவார்‌. படிப்பதிலும்‌, ஆராய்வதிலும்‌, குறிப்‌ 
பெடுப்பதிலும்‌ சுற்றுப்‌ புறத்தை மறந்து சுறுசுறுப்பாக ஈடுபட்டு 
விடுவார்‌. அப்பொழுது அவர்‌ குடியிருந்த வீட்டில்‌ மின்‌ விளக்கு 
வசதி இல்லை. இரவில்‌ எண்ணெய்‌ விளக்கின்‌ முன்‌இருந்து 
"நெடுநேரம்‌ வரையில்‌ எடுத்த குறிப்புகளைக்‌. கொண்டு 
கட்டுரை, ஆய்வுரை, மறுப்புரை, நூலுரைகள்‌ எழுதுவார்‌. அவர்‌ 
எப்பொழுது உறங்குவார்‌, எத்தனை நேரம்‌ உறங்குவார்‌ என்பவை 
யாருக்கும்‌ தெரியா. விடியற்காலம்‌ விழித்துப்‌ பார்த்தால்‌ 
விளக்கின்முன்‌ அமர்ந்து விரைவாக எதையோ. வரைந்து 
கொண்டிருப்பார்‌. விடிந்தபின்‌ பள்வி செல்லும்‌ வரையில்‌ அதே 
உழைப்பு! அல்லென்றும்‌ பகலென்றும்‌ பாராமல்‌, ளணும்‌ 
உறக்கமும்‌ நினையாமல்‌ பிள்ளையைப்‌ போலத்‌ தமிமுக்காகப்‌ 
பேயுழைப்பு உழைத்தவர்களை நான்‌ கண்டதில்லை. ஓய்வு 
என்பது இன்னதென்று அறியாத ஓர்‌ அற்புதப்‌ பிறவி அவர்‌. அவர்‌ 
மேற்கொண்ட முயற்சியில்‌ அவருக்குத்‌ துணை செய்யும்‌ 
. அறிவும்‌. ஆற்றலும்‌ பண்பும்‌ வாய்ந்த புலவர்களோ, அன்பு 
கொண்டு ஆதரவு காட்டும்‌ செல்வர்களோ இல்லாத 
- அக்காலத்தில்‌ புறங்கூறப்‌ புல்லறிவினோர்‌ பலர்‌ இருந்தனர்‌. 
பிள்ளையவர்கள்‌ பிறர்‌ துணை நாடாமல்‌, புல்லறிவாளரின்‌ 
பொறாமையையும்‌ புறங்கூறுதலையும்‌ பொருட்படுத்தாமல்‌, 
தமக்குத்‌ தாமே முயன்று பண்படுவதில்‌ முனைந்து உழைதீதார்‌. 
அன்று அவர்‌ உழைத்த அவ்வுழைப்பே பின்னர்‌ அவரைப்‌ . 
பண்டை உரையாசிரியர்கள்‌, வரிசையில்‌, அவர்களோடு 
சரியாசனத்தில்‌, ஏற்றி, 'உரைவேந்தர்‌: என்று புலவருலகம்‌ புகழ்‌ 
கூறும்‌ உயர்நிலையை எய்துவித்தது. 


எளிமையில்‌ வளமை 

பழந்தமிழ்ப்‌ புலவர்களின்‌ பண்பட்ட வாழ்க்கை சங்கத்‌ 
தமிழ்‌ நூல்களில்‌ நன்கு விளக்கப்பட்டுள்ளது. அவர்கள்‌ பரிசில்‌ 
வாழ்க்கையினராயினும்‌ வரிசைக்கு வருந்துவோராகவும்‌, 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி. 23 





மண்ணாளும்‌ மன்னரைப்‌ போன்ற மாண்புடையவராகவும்‌, 
தளர்வறியாமல்‌ வாழ்வாங்கு வாழ்ந்தனர்‌. அவர்‌ வாழ்வு 
எளிமையில்‌ வளமை கண்ட வாழ்வு. வாழ்வில்‌ எளிமை; 
திந்தனையில்‌, சொல்லில்‌ செயலில்‌, உயர்வு; இதுவே 
பிள்ளையவர்களின்‌ பெருமை. நான்‌ பழகிய காலத்தில்‌ 
பிள்ளையவர்கள்‌ குடும்பம்‌ மிகச்‌ சிறியதொன்றே. அந்நாளில்‌ 
தமிழாசிரியர்களின்‌ ஊதியம்‌ மிகக்‌ குறைவு. வேறு வருவாய்க்கும்‌ 
வழியில்லை. எனவே, பிள்ளையின்‌ வருவாய்‌ அச்சிறிய 
குடும்பத்தையும்‌ செம்மையாக ஓம்புதற்குப்‌ போதியதாக 
இல்லை. எனினும்‌ அவர்‌ குறைந்த வருவாயைக்‌ கொண்டு 
நிறைந்த உள்ளத்தோடு நேர்மை தவறாமல்‌ நிமிர்ந்து வாழும்‌ 
நெறியாளராக விளங்கினார்‌. எனிய உடையையும்‌ எடுப்பாக 
உடுக்கும்‌ , கலை அவருக்குக்‌ கைவந்திருந்தது. கவலைக்‌ 
குறியின்றிக்‌ களை தவழும்‌ முகத்தோடு கலகலப்பாகச்‌ சிரித்து 
உரையாடும்‌ சீரிய பண்பு அன்றோ அவர்‌ பால்‌ சிறப்பாக 
அமைந்திருந்தது. எந்நிலையிலும்‌ தம்‌ கொள்கைகளை விட்டுக்‌ 
கொடுக்கவோ, கருத்துகளை மாற்றிக்‌ கொள்ளவோ அவர்‌ 
இணங்கியதில்லை. அதனால்‌ இடுக்கண்‌ நேர்ந்த பொழுது 
நடுக்கமுறாமல்‌ அதனை நகைமுகத்தோடு ஏற்று நலியச்‌ செய்யும்‌ 
மிடுக்குடைமை அவரது சிறப்பியல்பாகும்‌. வாழ்விலும்‌ 
பிறரோடு பழகும்‌ முறையிலும்‌ எளிமைக்கு எடுத்துக்காட்டாக 
விளங்கினா ரெனினும்‌ ஏக்கழுத்தும்‌ பீடு நடையும்‌ கொண்ட 
ஏற்றம்மிக்க தோற்றம்‌. அவருக்குப்‌ பிறவிப்‌ பேறாக 
வாய்த்திருந்தது. 
அடக்கமும்‌ அஞ்சாமையும்‌ 

பிள்ளையவர்கள்‌ கடல்‌ போன்ற கல்வியினராயினும்‌ 
அவரிடம்‌ தருக்கோ, தற்பெருமையோ தலைகாட்டக்‌ 
கண்டாரிலர்‌. தன்னடக்கத்திலும்‌ நன்னடக்கையிலும்‌ அவர்‌ 
ஆன்றவிந்தடங்கிய சான்றோர்‌ வரிசையில்‌ வைத்து மதிக்கத்தக்க 
மாண்புடையவர்‌. அவரைப்போல ஆரவாரத்தில்‌ ஆர்வம்‌ 
காட்டாமல்‌, பாராட்டையும்‌ புகழையும்‌ எதிர்பாராமல்‌, என்‌ 
கடன்‌ பணி செய்து கிடப்பதே” என்னும்‌ கொள்கையைக்‌ கடைப்‌ 
பிடித்து அமைதியாகத்‌ தமிழ்ப்பணியில்‌ ஆழ்நீதிருந்தவரைக்‌ 
காண்டல்‌ அரிது. நீர்‌ தளும்பாத நிறைகுடம்‌ போல ஆரவாரமின்றி 
அமைந்தொழுகிய பிள்ளையவர்கள்‌ அறியாத ஒன்றும்‌ உண்டு. 


24 செம்மொழிப்‌ புதையல்‌ 





அதுவே அச்சம்‌. பழந்தமிழ்ப்‌ புலவர்களைப்‌ போலவே அவர்‌, 
- அச்சம்‌ அறியாத ஆண்மையர்‌. அவையஞ்சாமை அவருக்குக்‌ 
கருவிலே வாய்ந்த இருவாகும்‌. தாம்‌ உண்மை என்று கொண்டதை. 
எவரிடையிலும்‌ வன்மையோடு நிலைநிறுத்தும்‌ உறுதியும்‌, தவறு 
என்று கண்டதை அதற்குரியார்‌ யாராயிருப்பினும்‌ தயை 
தாட்சணியமின்றி அஞ்சாமல்‌ அழுத்தமாக மறுத்துக்‌ கூறும்‌ 
துணிவும்‌ உடையவர்‌ அவர்‌. வாதிடுவாரையும்‌, வல்வழக்காடு 
வாரையும்‌ வாயடங்கச்‌ செய்யாமல்‌ வணங்கிப்‌ போனதை அவர்‌ 
வாழ்வில்‌ காண முடியாது. ஆயினும்‌ மாறுபட்டோரிடம்‌ 
பகைமை பாராட்டி மரியாதைக்‌ குறைவாக நடந்து கொள்ளும்‌ 
இழிகுணம்‌ அவரிடம்‌ இடம்‌ பெற்றதில்லை. அவர்களிடம்‌ 
அன்பு காட்டி நண்பு கொண்டு பண்பாகப்‌ பழகும்‌ பான்மை 
அவரது மோேன்மையாகும்‌. 
செய்ந்நன்றி மறவாச்‌ சீர்மை 

செய்ந்நன்றி மறவாது போற்றும்‌ சீர்மையிலும்‌ 
பிள்ளையவர்கள்‌ பண்டைப்புலவர்களோடு ஒப்பவைத்து 
மதிக்கத்தக்க உயர்வுடையவர்‌. அவர்பின்‌ எய்திய உயர்‌ நிலைக்கு 
அடிகோலிய ஆசிரியப்‌ பெருமக்களாகிய . நாவலர்‌, நாட்டார்‌, 
கரந்தைக்‌ கவியரசு ஆகியோரிடம்‌ அவர்‌ கொண்டிருந்த பற்றும்‌ 
வைத்திருந்த மதிப்பும்‌ அளவிடற்கரியவை. அவர்களுடைய 
கல்விச்‌ சிறப்பையும்‌ பாடம்‌ சொல்லும்‌ திறத்தையும்‌ அவர்‌ 
உணர்ச்சி பொங்கப்‌ பாராட்டிப்‌ பேசியதை நான்‌ பலமுறை 
கேட்டிருக்கிறேன்‌. அவரிடம்‌ தமிழ்‌ பயின்ற மாணாக்கர்களை 
ஒவ்வொரு நாளும்‌ பாடம்‌ தொடங்கு முன்‌, தொல்காப்பியர்‌ 
முதலிய புலவர்‌ பெருமக்கட்கு வணக்கம்‌ கூறும்‌ பாடல்களோடு 
அவர்‌ தமிழ்‌ பயின்ற கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்திற்கு வாழ்த்துக்‌ 
கூறும்‌ பாடலையும்‌ சேர்தீதுச்‌ சொல்லுமாறு பணித்திருந்தது அவர்‌ 
அந்நிறுவனத்தினிடம்‌ கொண்டிருந்த நன்றியறிவுக்குச்‌ 
சான்றாகும்‌. கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ கண்ட உமாமகேசுரம்‌ 
பிள்ளையை அவர்‌ தம்‌ நினைவில்‌ நிலையான இடம்‌ தந்து. 
மறவாது போற்றி வந்த மாண்பை அவர்‌ நண்பர்கள்‌ நன்கு த அறிவர்‌. 


புலமை நலம்‌ 


பிள்ளையவர்களின்‌ புலமை பள்ள நீர்க்கடல்‌ போன்று 
அளந்தறிதற்கரிய ஆழமுடையது; விரிந்தகன்ற வானம்‌ போன்று 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 25 


வரைந்துணர்தற்கரிய பரப்புடையது. அசைக்கலாகாதக மலை 
போன்று அலைக்கலாகாத இட்பம்‌ வாய்ந்தது. எந்த நரலையும்‌ 
மேற்போக்காகப்‌ படிதீது முடிக்கும்‌ பழக்கம்‌ அவருக்கு இல்லை. 
படித்தது போதுமென்று விடுத்திராமல்‌ பல நூல்களையும்‌ 
பலமுறை பயின்று நயங்கண்டு பயன்‌ கொள்ள முயல்வது அவர்‌ 
இயல்பு; அரிய நாற்பொருள்களையும்‌ துருவியாராய்ந்து கடிதிற்‌ 
கண்டு நெடிது போற்றுவது அவர்‌ சிறப்பு. சங்கத்தொகை 
நூல்கள்‌, திருக்குறள்‌, பெருங்காப்பியங்கள்‌, சிறு காப்பியங்கள்‌, 
கம்பராமாயணம்‌, பெரியபுராணம்‌ ஆகிய இலக்கியங்களும்‌, 
தேவாரம்‌, திருவாசகம்‌, இவ்வியப்‌ பிரபந்தம்‌, சைவ சாத்திரங்கள்‌ 
ஆகிய சமய நூல்களும்‌, தொல்காப்பியம்‌, பிரயோக விவேகம்‌, 
வீரசோழியம்‌, இலக்கண விளக்கம்‌, இலக்கண விளக்கச்‌ 
சூறாவளி, யாப்பருங்கலம்‌ ஆகிய இலக்கண நூல்களும்‌ 
அவற்றிற்குப்‌ பண்டையாடூரியர்கள்‌ சண்ட உரைகளோடு 
அவருக்கு மனப்பாடம்‌. இலக்கியத்திலும்‌ இலக்கணத்தில்‌ 
அவருக்கு ஈடுபாடு மிகுதி, தொல்காப்பியத்தில்‌ அவருக்குள்ள 
தேர்ச்சியும்‌, அதன்‌ பல்வேறு உரைகளில்‌ அவர்‌ அரிதில்‌ முயன்று 
பெற்றுள்ள பயிற்சியும்‌, ஆராய்ச்சியும்‌ நான்‌ அறிந்து 
அனுபவிக்கும்‌ பேறு பெற்றவை. இலக்கியங்களுள்‌ சிறப்பாகச்‌ 
சங்கத்தொகை நூல்களிடத்தும்‌, திருக்குறளிடத்தும்‌ அவர்‌ ஆழ்ந்த 
ஆர்வம்‌ கொண்டவர்‌. முூற்காலக்‌ காப்பியங்களுள்‌ சிந்தாமணி 
யும்‌, பிற்காலக்‌ காப்பியங்களுள்‌ கம்பராமாயணமும்‌ அவர்‌ 
உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்டவை. சிந்தாமணியின்‌ தமிழ்ச்‌ 
சுவையையும்‌, கம்பராமாயணத்தின்‌ கவிச்‌ சுவையையும்‌ அவர்‌ 
தெவிட்டாமல்‌ நுகர்ந்து இளைப்பவர்‌. 


பிள்ளையவர்களின்‌ புலமை ஒரு நெறிக்கு உட்பட்டதன்று; 
பல துறைகளில்‌ பாய்ந்து பரவியது. இலக்கியம்‌, இலக்கணம்‌, 
சமயம்‌, அளவை, வரலாறு, கல்வெட்டு ஆகிய பல்வேறு 
துறைகளுள்‌ ஒவ்வொன்றிலும்‌ தனித்தனிப்‌ புலமை பெற்றவர்‌ 
பலர்‌ இருக்கக்‌ கூடும்‌. ஆனால்‌, பிள்ளையவர்களைப்‌ போல 
அவவனைத்தினும்‌ ஆழ்ந்தகன்ற புலமை பெற்றவர்‌ அரியராவர்‌, 
அவர்‌ எடுத்துக்கொண்ட நூல்‌ எதுவாயினும்‌ அதனைப்‌ 
படித்தறிவதோடு அமையாமல்‌ தம்‌ நுண்மாண்நுழைபுலத்தால்‌ 
நுணுகி ஆராய்ந்து அதன்‌ உண்மைப்‌ பொருளை உணர்வதில்‌ 
ஆர்வமும்‌ முயற்சியும்‌ உடையவர்‌; பிறர்‌ கடுமையானவை என்று 


26 ப ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





கருதிக்‌ கைவிடும்‌ நூல்களைக்‌ கைக்கொண்டு பொறுமையாகப்‌ 
பலகால்‌ பயின்று பயன்‌ கண்டு மகிழும்‌ பண்புடையவர்‌. அவர்‌ 
புலமை பழமையினின்றும்‌ மலர்நீது புத்தொளிகாணும்‌ 
புதுமையது. பிறர்‌ சிலரைப்‌ போலப்‌ பழைய நூல்களையும்‌ 
உரைகளையும்‌ பழித்து ஒதுக்குவதும்‌, புதுமை மோகத்தால்‌ 
மரபோடு மாறுபட்ட பொருந்தாத புதுக்கருத்துகளைப்‌ புகுத்துப்‌ 
போலிப்புகழ்‌ பெற முயல்வதும்‌ ஆகிய புன்மைக்குணம்‌ 
அவரிடம்‌ இல்லை. அவ்வாறே புதுமைக்கு இடங்கொடாமல்‌ 
பழமையையே பற்றி நிற்கும்‌ பிடிவாத குணமும்‌ உடையவர்‌ 
அல்லர்‌. . அவர்‌ தம்மிடம்‌ பாடங்கேட்கும்‌ மாணாக்கர்களைப்‌ 
பாடம்‌ தொடங்குமுன்‌ பரிமேலழகர்‌, நச்சினார்க்கினியர்‌ போன்ற 
பண்டை உரையாசிரியர்கட்கு வணக்கம்‌ கூறும்‌ பாடல்களை 
ஓதுமாறு வற்புறுத்தி வந்தது அவர்களிடத்தும்‌ அவர்களுடைய 
உரைகளிடத்தும்‌ அவருக்கிருந்த பற்றையும்‌ மதிப்பையும்‌ 
விளக்குவதாகும்‌. ஆனால்‌, அவர்‌ வேறு சிலர்போல உழுத சால்‌ 
வழியே உழுது செல்லும்‌ இழுதை நெஞ்சினர்‌ அல்லர்‌. அவர்‌ 
பண்டையாசிரியன்மாரின்‌ கருதீதுகளோடும்‌ உரைகளோடும்‌ 
மாறுபட்டுப்‌ புதுக்‌ கருத்துகளையும்‌ உரைகளையும்‌ கண்டு கூறத்‌ 
தயங்கியதில்லை. ஆனால்‌, அத்தகைய இடங்களில்‌ அவர்கள்‌ 
அவ்வாறு கருதியதற்கும்‌ உரை கூறியதற்கும்‌ உரிய காரணங்களை 
ஆராய்ந்து கண்டு அவற்றின்‌ பொருத்தத்தைத்‌ தெளியத்‌ தெரிந்து 
கொண்டு, பின்னர்‌ அவர்களைக்‌ குறை கூறாமலும்‌, 
அவர்களுடைய கருத்துகளையும்‌ உரைகளையும்‌ இகழ்ந்து 
விலக்காமலும்‌, அவற்றிற்கு மாறாகத்‌ தாம்‌ கொள்ளும்‌ 
புதுக்கருதிதுகளையும்‌ காணும்‌ உரைகளையும்கூறி அவற்றின்‌ 
சிறப்பைக்‌ காரணம்‌ காட்டி விளக்குவது வியப்புக்குரிய அவரது 
சிறப்பியல்பாகும்‌. இங்ஙனம்‌ பழமைக்கு அமைதஇ கண்டு 
'ப்துமைக்கு வழிகோலும்‌ பிள்ளையவர்களின்‌ புலமைத்‌ திறம்‌ 
பிறரிடம்‌ காண்டற்கரிய தொன்று. 


பிள்ளையவர்கள்‌ பெரும்‌.புலவர்‌ பலராலும்‌ நன்கு மதிக்கப்‌ 
பெற்றவர்‌. டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌, மறைமலையடிகள்‌, 
பண்டிதமணி கதிரேசஞ்‌ செட்டியார்‌, மகாவித்துவான்‌ 
ம்‌. இராகவையங்கார்‌, திரு.வி.க., சச்சிதானந்தம்‌ பிள்ளை, 
எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை, சேதுப்பிள்ளை, கா. நமசிவாய. 
முதலியார்‌ முதலிய பெருமக்கள்‌ நான்‌ பிள்ளையவர்கள்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 27 





மாணவன்‌ என்பதால்‌ என்னிடம்‌ அன்பு கொண்டு மஇப்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டிப்‌ பழகியதொன்றே அவர்கள்‌ 
பிள்ளையவர்களிடம்‌ கொண்டிருந்த நன்மதிப்புக்கு உற்ற 
சான்றாகும்‌. பிள்ளையவர்களின்‌ ஆக்கம்‌ கண்டு ஆற்றாது 
அழுக்காறு கொண்டோர்‌ சிலர்‌ இருந்தனர்‌; எனினும்‌ 
பெரும்புலவர்‌ பலரும்‌ அவர்‌ புலமை வளம்‌ கொண்டு அவரைப்‌ 
போற்றவே செய்தனர்‌. பிள்ளையவர்கட்கும்‌ அவர்களிடம்‌ 
பெருமதிப்பு உண்டு. ஆனால்‌, யாரிடமும்‌ தம்மைத 
தாழ்ந்தவராகக்‌ கொண்டு பணிந்தொழுகும்‌ தாழ்வு 
மனப்பான்மை பிள்ளையிடம்‌ காணப்படாத ஒன்று. எவரிடமும்‌ 
சரிநிகர்‌ சமானமாகவே பழகுவது அவர்‌ தனிச்‌ சிறப்பாகும்‌. 


நல்லாசிரியா 


. பலதிறப்பட்ட பொதுநலப்‌ பணிகளிலும்‌ ஆசிரியர்‌ பணி 
அருமை வாய்ந்தது. அதற்குரிய பண்புகள்‌ படிப்பாலோ, 
- பயிற்சியாலோ பெறலாவன அல்ல; பிறவிப்‌ பேறாகக 
கருவிலேயே உருவாவதற்குரியன. “குலன்‌, அருள்‌, தெய்வங்‌ 
கொள்கை, மேன்மை, கலைபயில்‌ தெளிவு, கட்டுரை வன்மை, 
நிலம்‌, மலை, நிறைகோல்‌, மலர்நிகர்‌ மாட்சியும்‌, அமைபவன்‌ 
நூல்‌ உரை ஆசிரியன்‌”? என நல்லாசிரியர்க்குரிய பண்புகளைத்‌ 
தொன்னூல்கள்‌ தொகுத்துக்‌ கூறுகின்றன. பிள்ளையவர்கள்‌ 
இ.ப்பெறலரும்‌ பண்புகள்‌ அனைத்தையும்‌ கருவிலே வாய்த்த 
திருவாகப்‌ பெற்ற பிறவியாசிரியர்‌. ஆசிரியராவார்‌ மாணவர்‌ 
உள்ளத்தில்‌ தம்மாட்டுத்‌ தனிமதிப்பும்‌ மரியாதையும்‌ 
-தம்‌.மிச்சையாகவே தோன்றச்‌ செய்யும்‌ சான்றோராக அமைதல்‌ 
வேண்டும்‌. அவர்க்கு இன்றியமையாத அடிப்படைப்‌ பண்பு 
அசைவற்ற தன்னம்பிக்கை; அதனை அடுத்து வேண்டப்படுவன 
பெருமிதமான தோற்றப்‌ பொலிவு, நகை தவழும்‌ மலர்ந்த முகம்‌, 
எடுப்பான இனிய குரல்‌, தெளிவான திருந்திய உச்சரிப்பு, அரிய 
கருத்துகளையும்‌ எளிய முறையில்‌. எடுத்துச்‌ சொல்லும்‌ 
சொல்வன்மை, இவை அனைத்தும்‌ பிள்ளையவர்கவிடம்‌ 
சிறப்பாக அமைந்திருந்தன. இப்‌ பண்புகள்‌ மாணவர்களை 
அவரிடம்‌ “அழலின்‌ நீங்கார்‌ அணுகார்‌ அஞ்சி, நிழலின்‌ நீங்கா 
நிறைந்த நெஞ்சமொடு”'' பழகச்‌ செய்தன. அவர்‌ ஒழுக்கமும்‌, 
உறுதியும்‌, ஒழுங்கும்‌ மாணவர்களை அவரிடம்‌ பக்தியும்‌ 


28 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





பணிவும்‌ கொண்டு ஒழுகச்‌ செய்தன. எத்தகைய துடுக்கான 
மாணவனும்‌ அவரிடம்‌ அடக்கமின்றி நடந்து கொள்ளத்‌ 
துணிந்ததில்லை. 
பாடம்‌ சொல்லும்‌ முறை 

பிள்ளையவர்கள்‌ உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ தமிழாசிரிய 
ராகவும்‌, கல்லூரி, பல்கலைக்‌ கழகங்களில்‌ பேராசிரியராகவும்‌ 
பணியாற்றியவர்‌. பாட போதனையில்‌ அவர்‌ கையாண்ட முறை 
புதுமையானது. மாணவர்களைச்‌ சொற்களுக்குத்‌ தனித்தனிப்‌ 
பொருளஞணரச்‌ செய்வதினும்‌ கருத்துகளை அவர்கள்‌ 
உள்ளத்திரையில்‌ உருவோவியமாகப்‌ பதியச்‌ செய்வதையே 
சிறப்பாகக்‌ கருதி, அதற்கேற்பக்‌ கற்பிக்கும்‌ முறையை 
மேற்கொண்டார்‌. சிறப்பாக, செய்யுட்பாடம்‌ நடத்தும்‌ பொழுது 
ஒவ்வொரு செய்யுளையும்‌, கருத்து விளங்க, நிறுத்த வேண்டும்‌ 
இடங்களில்‌ நிறுத்தி, இடத்திற்கேற்ப எடுத்தும்‌ படுத்தும்‌, 
வலிந்தும்‌ மெலிந்தும்‌ தெளிவாக இசையோடு படித்துக்‌ 
காட்டுவார்‌. அவர்‌ படிக்கும்‌ பொழுதே பாட்டின்‌ இரண்ட கருத்து 
மாணவர்களின்‌ மனத்திரையில்‌ முழு உருவம்‌ கொண்டு 
தெள்ளத்தெளியப்‌ பதிந்துவிடும்‌. கருத்து விளக்கத்தின்‌ 
, துணையால்‌ பாடலில்‌ உள்ள சொற்கள்‌ பலவற்றிற்கும்‌ 
மாணவர்கள்‌ தாமே பொருள்‌ உணர்ந்து கொள்வர்‌. அவர்கட்குப்‌ 
பொருள்‌ விளங்காத அருஞ்சொற்கள்‌ எவையேனும்‌ இருப்பின்‌ 
கேட்டறிந்து, அவற்றிற்கு மட்டும்‌ பொருள்‌ கூறுவார்‌. பொதுவாக 
இலக்கண பாடம்‌ என்றால்‌ மாணவர்கள்‌ மருண்டுமயங்கி அஞ்சி 
விலக்குவது வழக்கம்‌. ஆனால்‌, பிள்ளையவர்கள்‌ இலக்கணம்‌ 
கற்பிக்கும்‌ இனியமுறை, மாணவர்கள்‌. அதனை விரும்பிக்‌ 
கேட்டுத்‌ தெளிந்து மகிழச்‌ செய்யும்‌, பிள்ளையிடம்‌ பயின்ற 
- மாணவர்கள்‌ பிற பாடங்களினும்‌ இலக்கணத்திடமே மிக்க 
ஆர்வம்‌ காட்டியதை நான்‌ கண்டு வியந்திருக்கிறேன்‌. உரைநடைப்‌ 
பாடம்‌ கற்பிப்பதிலும்‌ அவர்‌ தனி. முறையைக்‌ கையாண்டார்‌. 
பாடத்தின்‌ மையக்‌ கருத்தைக்‌ குறித்துக்காட்டி, ஒவ்வொரு 
பத்தியிலு.ம்‌ விளக்கப்பட்டுள்ள அதன்‌ கூறுகளை வகைபட 
விரித்துரைத்து, முடிவில்‌ அவற்றை நிரல்படத்‌ தொகுத்துஃ கூறி, 
மாணவர்கள்‌ உணர்ந்து உளங்கொள்ள வேண்டிய இறப்புச்‌ 
செய்திகளை நினைவுறுத்தி முடிப்பார்‌. இதனால்‌ மாணவர்கள்‌ 
கேட்ட ட்‌ தரவ மன தவம்‌ பெறலாயினர்‌. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 29 





பல்கலைக்‌ கழகத்‌ தேர்வு குறித்துப்‌ பிள்ளையவர்களிடம்‌ 
பழந்தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்களைப்‌ பாடம்‌ கேட்டுப்‌ 
பயன்கொண்டவர்‌ பலர்‌. அவர்களுள்‌: முதல்வனாகும்‌ பேறு 
எளியேற்கு வாய்த்த வாழ்வாகும்‌. பேரிலக்கிய இலக்கணங்்‌ 
களைப்‌ பாடம்‌ சொல்லுவதில்‌ பிள்ளையவர்கள்‌ உவகையும்‌ 
உற்சாகமும்‌ உடையவர்‌; தாம்‌ பலகால்‌ பயின்று அரிதில்‌ ஆய்ந்து 
கண்ட அரும்பொருள்‌ நுட்பங்களைத்‌ தம்மை அஆடுத்த 
மாணவர்கள்‌ வருத்தமின்றி அறிந்து பயனடையுமாறு பரிந்து 
வழங்கும்‌ வள்ளன்மை வாய்நீதவர்‌. அவர்‌ மாணவர்களை 
நுனிப்புல்‌ மேயவிடாமல்‌, நூற்பொருளை நுனித்து ஆயவும்‌, 
ஆய்நீது அறிந்தவற்றை அஞ்சாமல்‌ பிறர்முன்‌ எடுத்துரைக்கவும்‌, 
பயிற்சியும்‌ துணிவும்‌ பெறச்‌ செய்வார்‌. அவர்‌ இன்ன இடத்தில்‌ 
இன்ன நேரத்தில்தான்‌ பாடம்‌ சொல்லுவது என்னும்‌ வரையறை 
வைத்துக்‌ கொண்டதில்லை. மாலையில்‌ உலாவச்‌ செல்லும்‌ 
பொழுதும்‌, சொற்பொழிவாற்ற அயலூர்களுக்கு வண்டிப்‌ 
பயணம்‌ செய்யும்பொழுதும்‌, உடன்‌ தொடரும்‌ மாணவர்கட்கு 
உரிய இலக்கிய இலக்கணப்‌ பாடப்பகுதிகளில்‌ உள்ள அரிய 
கருத்துகளை அளவளாவும்‌ முறையிலேயே எளிதில்‌ உணருமாறு 
எடுத்துக்காட்டிச்‌ செல்வது அவர்‌ வழக்கம்‌. 

மாணவர்களின்‌ தகுதியும்‌ தரமும்‌ தெரிந்து, அவர்கள்‌ மனம்‌ 
கொள்ளுமாறு பாடம்‌ சொல்வதில்‌ பிள்ளையவர்கள்‌ தனித்‌ 
இறமை வாய்ந்தவர்‌. ஒரு நூலை எடுத்துக்‌ கொண்டால்‌ அதில்‌ 
உள்ள பாடல்கள்‌ அனைத்தையும்‌ ஒவ்வொன்றாகப்‌ படித்துப்‌ 
பதம்‌ பதமாகப்‌ பொருள்‌ கூறும்‌ வழக்கம்‌ பிள்ளையவர்களிடம்‌ 
இல்லை. முதலில்‌ எடுத்துக்‌ கொண்ட நூல்‌ எந்த வகையைச்‌ 
சார்ந்ததென்பதை எடுத்துக்காட்டி, அதனை அணுகும்‌ முறை, 
பயிலும்‌ விதம்‌, பொருள்‌ காணும்‌ நெறி, ஆயுள்‌ அடைவு, நயம்‌ 
காணும்‌ திறம்‌ ஆகியவற்றை விளக்குவார்‌. பின்னர்‌, பாடல்‌ 
பயிலும்‌ இடத்தைச்‌ சுட்டி, பாடலின்‌ திரண்ட கருத்தைதீ 
தொகுத்துக்‌ கூறி, அருஞ்சொற்கள்‌, தொடர்களுக்குப்‌ பொருள்‌ 
விளக்கம்‌ செய்வார்‌. அரிய இலக்கண அமைதிகள்‌, வரலாற்றுச்‌ 
செய்திகள்‌, புராணக்கதைகள்‌ ஆகியவற்றைச்‌ சுருங்கச்‌ சொல்லி 
விளங்க வைப்பார்‌. சொல்‌ நயம்‌, பொருள்‌ நயம்‌, செய்யுள்‌ 
நயங்களை மாணவர்கள்‌ உணர்ந்து சுவைக்கச்‌. செய்வார்‌. சில 
நாட்கள்‌ தொடர்ந்து இம்முறையில்‌ பல பாடல்களை நடத்திப்‌ 


30 , ... செம்மொழிப்‌ புதையல்‌ 
அ அ அப பப | ட்ட யயயயயயயயயையம்யயயயயயப் ப்‌ 
பின்னர்‌, எஞ்சிய பாடல்களை நாடோறும்‌ சிலவாக மாணவர்‌ 
களையே இம்முறையில்‌ படித்துப்‌ பொருளறிந்து வரச்‌ செய்வார்‌. 
அவ்வப்பொழுது அவர்களைச்‌ சோதித்து, குற்றம்‌ குறை காணின்‌ 
குறித்துக்‌ காட்டித்‌: திருத்தம்‌ செய்வார்‌; படித்த பாடல்களுக்கு 
அவர்கள்‌ கண்டவாறு விரிவுரை எழுதிவரச்‌ செய்தும்‌, தலைப்புத்‌ 
தந்து அப்பாடல்களின்‌ பொருளைத்‌ தழுவிக்‌ கட்டுரை வரைந்து 
வரச்செய்தும்‌ படித்துப்‌ பார்த்துத்‌ திருத்தித்‌ தருவார்‌. 


தொல்காப்பியம்‌ போன்ற பேரிலக்கண நூல்களைப்‌ பாடம்‌ 
சொல்வதில்‌ பிள்ளையவர்கள்‌ பேரார்வம்‌ கொண்டவர்‌. அவர்‌ 
அவற்றைப்‌ பாடம்‌ சொல்லும்‌ முறை, . மாணவர்களை 
- அவற்றிடம்‌ ஆழ்ந்த பற்றுக்‌ கொள்ளச்‌ செய்யும்‌. தொல்‌ 
காப்பியத்தைப்‌ பாடம்‌ சொல்லும்‌ பொழுது தேர்வுக்குரிய ஓர்‌ 
ஆசிரியன்‌ உரையை மட்டும்‌ விளக்குவதோடு அமையாது பிற 
ஆசிரியர்களுடைய உரைகளையும்‌ உடன்‌ வைத்து ஒருங்கு 
விளக்குவார்‌. தொல்காப்பிய முதற்‌ சூத்திர விருத்தி, இலக்கணக்‌ 
கொத்து, இலக்கண விளக்கம்‌, இலக்கண விளக்கச்‌ சூறாவளி 
ஆகிய தொடர்புள்ள பிற நூல்களையும்‌ சேர நடத்துவார்‌. 
நச்சினார்க்கினியர்‌, பேராசிரியர்‌, அடியார்க்கு நல்லார்‌, 
பரிமேலழகர்‌, சிவஞான .முனிவர்‌ ஆகியோர்‌ தாம்‌ உரை கண்ட 
இலக்கிய; சமய நூல்களின்‌ உரைகளில்‌ தநீதுள்ள இலக்கணக்‌ 
குறிப்புகளை எடுத்துக்காட்டி: இனிது விளக்கம்‌ செய்வார்‌. 
உரையாசிரியர்கள்‌ தம்முள்‌ மாறுபட உரை கண்டுள்ள 
இடங்களில்‌ மாறுபாட்டுக்குரிய காரணங்களை நுணுகி ஆராய்ந்து 
முடிவு கூறுவார்‌. தொல்காப்பியப்‌ பகுதிகள்‌ பற்றிப்‌ பிற்காலப்‌ 
புலவர்கள்‌ ஆய்ந்து வெளியிட்டுள்ள ஆய்வுரைகளையும்‌ 
நூல்களையும்‌ படிக்கச்‌ செய்து, அவர்கள்‌ கொண்ட கருத்துகளின்‌ 
வன்மை மென்மைகளைக்‌ காரண காரியத்தோடு விரிவாக 
விளக்கக்‌ காட்டுவார்‌. பின்னர்‌, தனித்தனித்‌ தலைப்புகளில்‌ 
ஆய்வுரைகள்‌ எழுதி வரச்‌ செய்து படித்துத்‌ தருத்தம்‌ செய்வார்‌. 
- இம்முறையால்‌ மாணவர்கள்‌ தாம்‌ பாடம்‌ கேட்ட நூல்களில்‌ 
ஜயம்‌, திரிபு, அறியாமையின்றித்‌ தெளிவும்‌ தேர்ச்சியும்‌ 
பெறலாயினர்‌. மாணவர்கள்‌ ஓவ்வொரு நூலையும்‌ 
நூற்பகுதியையும்‌ ஆசிரியரிடம்‌ பாடம்‌ கேட்டே அறிவதினும்‌ 
ஆசிரியர்‌ வழிகாட்ட, அவ்வழி நின்று தம்‌ முயற்சியால்‌ தமக்குத்‌ 
தாமே பல்வேறு நூல்களையும்‌ பகுதிகளையும்‌ ஊன்றிப்‌ பயின்று 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 31 





தேர்ந்து தெளிவும்‌ இறம்பெற அவர்கட்குப்‌ பயிற்சியளிப்பதையே 
சிறப்புப்‌ பணியாகக்‌ கருதினார்‌. ஒரு நூலில்‌ தேர்வுக்குரிய 
பகுதியை மட்டும்‌ படித்தறியச்‌ செய்வதோடு அமையாது, 
மாணவர்களை அந்நூல்‌ முழுவதையும்‌, அதனோடு தொடர்புடைய 
பிற நூல்களையும்‌ படிதீதறியுமாறு வற்புறுத்துவது அவர்‌ 
வழக்கம்‌. 

பிள்ளையவர்கள்‌ தம்மிடம்‌ புதியராகப்‌ பயிலவரும்‌ 
இளமாணவர்கட்குத்‌ தம்மிடம்‌ பயின்றுவரும்‌ முது 
மாணவர்களைக்‌ கொண்டு பாடம்‌ சொல்ல வைப்பார்‌. அவர்கள்‌ 
பாடம்‌ சொல்லும்‌ பொழுது உடனிருந்து கவனித்து, தவறும்‌ 
இடங்களில்‌ திருத்துவார்‌. புதியனவாக வெளிவரும்‌ இலக்கிய, 
இலக்கண ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌, நூல்களைப்‌ படித்து, 
மாறுபட்ட கருத்துக்‌ காணும்‌ இடங்களைக்‌ குறித்துவரச்‌ செய்து, 
அவை பற்றி விரிவாக விவாதித்து, அவற்றிற்கு மறுப்புரை எழுதி 
வரப்பணிப்பார்‌. அதனைத்‌ திருத்திப்‌ படி எடுப்பித்து இலக்கிய 
இதழில்‌ வெளியிடச்‌ செய்வார்‌. அவர்‌ இவ்வறு செய்வது 
அவ்வாசிரியர்களிடம்‌ அமுக்காறு அல்லது பகைமை. 
காரணமாகவோ, அவர்கள்‌ கருத்தை மறுத்து அவர்கட்கு இழுக்கு 
உண்டாக்க வேண்டும்‌ என்னும்‌. எண்ணம்‌ கொண்டோ அன்று); 
பிறர்‌ கருத்துகளை ஆயவும்‌ ஆய்ந்து கண்டதை விளக்கி 
அமுத்தமாக எழுதவும்‌ தம்‌ மாணவர்கட்குப்‌ பயிற்சியளிக்கும்‌ 
- அருள்நோக்கமே அதற்குக்‌ காரணம்‌ ஆகும்‌. இதனால்‌ அவரிடம்‌ 
பயின்ற மாணவர்கள்‌ பலரும்‌ 'தன்னம்பிக்கையையும்‌' 'தன்‌ 
மூயற்சியும்‌' உடையராய்‌, எந்நூரலையும்‌ தாமே பயின்றறியும்‌ 
தனித்திறம்‌ பெற்றதோடு தாம்‌ அறிந்ததைப்‌ பிறர்‌ அறியுமாறு 
விளக்கிச்‌ சொல்லும்‌ சொல்வன்மையும்‌, விரித்து எழுதும்‌ 
எழுத்தாற்றலும்‌, துணிவும்‌ உடன்‌ பெற்றனர்‌. 


நூலாசிரியர்‌ 


பிள்ளையவர்கள்‌ இணையற்ற போதகாகிரியர்‌ 
மட்டுமல்லர்‌; ஈடற்ற நூலாசிரியருமாவர்‌. தம்‌ கோள்‌ நிறுவவும்‌, 
தம்‌ பெயர்‌ பரப்பவும்‌, தம்‌ வாழ்வுக்கு வசதி பெறவும்‌ 
நூலியற்றுவோர்‌ பலர்‌. தமிழ்‌ மொழியின்‌ உயர்நிலையில்‌ உள்ள 
குறையை நிறை செய்யவும்‌, அதன்‌ நூல்வளம்‌ பெருக்கவும்‌, 
நூலியற்றுவோர்‌ ஒரு சிலரே. அவ்வொரு கிலருள்‌ பிள்ளையவர்‌ 


52 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 


படக்‌ 





களும்‌ ஒருவராவர்‌. அவர்‌ செய்யுள்‌ இயற்றுவதில்‌ ஆர்வம்‌ 
. கொண்டிலர்‌. அதனால்‌ அவர்‌ செய்யுள்‌ நூல்‌ ஏதும்‌ இங்தக 
வில்லை. ஆனால்‌, அவர்‌ அவ்வப்பொழுது புனைந்த பாடல்கள்‌ 
பல உண்டு. அவை யாப்பமைப்பிலும்‌, சொல்‌ நலம்‌, பொருள்‌ 
வளம்‌, ஓசை நயங்களிலும்‌ சங்கச்‌ சான்றோர்‌, இளங்கோவடிகள்‌, 
திருத்தக்க தேவர்‌ ஆகிய பழந்தமிழ்ப்‌ பாவலர்களின்‌ பாடல்களை 
நினைப்பூட்டும்‌ சிறப்பினவாகும்‌. பிள்ளையவர்கள்‌ உரைநடை 
நூல்கள்‌ இயற்றுவதிலேயே பெரிதும்‌ ஈடுபாடுடையவர்‌. அவர்‌ 
தமக்கென்று தனி உரைநடை ஒன்றை இனிது அமைத்துக்‌ 
கொண்டார்‌. அது சொல்‌ அழுத்தழும்‌, பொருள்‌ அழகும்‌, 
மிடுக்கும்‌ பெருமிதமும்‌ வாய்ந்தது. கதைகள்‌, பாட நூல்கள்‌, 
.எவிய இலக்கியத்‌ திறனாய்வுகள்‌, புதினங்கள்‌ போன்றவற்றை 
எழுதுவதில்‌ அவர்‌ பொழுதைப்‌ போக்கவில்லை. அருந்தமிழ்ப்‌ 
புலவர்களும்‌ தனித்‌ தமிழ்‌ மாணவர்களும்‌ படித்துப்‌ பயன்‌ 
கொள்ளத்‌ தக்க இலக்கிய, இலக்கண, சமய வரலாற்று ஆராய்ச்சி 
- நூல்கள்‌ ஆக்குவதையே நோக்கமாகக்‌ கொண்டார்‌. இவ்‌ 
வகைகளில்‌ அவர்‌ படைத்துத்‌ தந்துள்ள பயன்கெழு நூல்கள்‌ 
பலவாகும்‌. . சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, சீவகசிந்தாமணி, 
- சூளாமணி ஆகிய பேரிலக்கியங்கள்‌ பற்றி அவர்‌ எழுதியுள்ள சீரிய 
நூல்கள்‌ அவரது இலக்கிய ஆராய்ச்சியை எடுத்துக்‌ காட்டுவன. 
திருவள்ளுவர்‌, சேரமன்னர்‌ வரலாறு, வரலாற்றுக்‌ காட்சிகள்‌ . 
முதலியவற்றில்‌, வரலாற்றுத்‌ துறையில்‌ அவரது ஆராய்ச்சியின்‌ 
அகலத்தையும்‌ ஆழத்தையும்‌ அளந்தறியலாம்‌. மத்தவிலாசப்‌ 
..பிரகசனம்‌ இவரது மொழிபெயர்ப்புத்‌ திறனுக்கு விமுமிய சான்று. 
இவையே அன்றி, அவர்‌ இயற்றிய இலக்கண சமய ஆராய்ச்சி 
. நூல்கள்‌ இன்னும்‌. பலவாம்‌. ௮வர்‌ ஆற்றிய சொற்பொழிவுகள்‌ 
அடங்கிய களம்‌, பல்வேறு தமிழ்‌ இதழ்களில்‌ அவ்வப்பொழுது 
வரைந்து வெளியிட்ட கட்டுரைகள்‌, ஆய்வுரைகள்‌, மறுப்‌்.புரைகள்‌ 
எண்ணில. ப 


உரையாசிரியர்‌ 
பிள்ளையவர்கள்‌ பழந்தமிழ்ப்‌ பேரிலக்கியங்கள்‌ பல 
-வற்றிற்கும்‌' யசோதர காவியம்‌, மணிமேகலை ஆகிய காப்பியங்‌ 


கட்கும்‌ விளக்கவுரை வரைந்து (வெளியிட்டு, . புலவருலகம்‌ 
பண்டை - உரையாசிரியர்கள்‌ வரிசையில்‌ . வைத்து, 'உரைவேந்தர்‌: 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 33. 
எவவளவ கைக கக சை ககா கைய சைவ கைய வையை வ சைகை வைய வ வகைய யவை யக யைவவை வையை ய யைவ வ 
என்று புகழ்‌ கூறும்‌ உயர்நிலையை எய்தியமை அனைவரும்‌ 
அறிந்ததொன்று. தமிழறிஞர்‌ அவர்‌ ஆக்கிய உரை நூல்களைப்‌ 
படித்து உரை நல்கியதை ஆய்ந்து, அறிந்து, சுவைத்து, அதன்‌ 
அருமை பெருமைகளைப்‌ பாராட்டி வருஇன்றனர்‌. ஆகவே, நான்‌ 
இங்கு அவர்‌ உரை நல்கியதை உரை காண முற்பட்டு என்‌ 
குறையறிவைப்‌ பறை சாற்றிக்‌ கொள்ள விரும்பவில்லை. 
பிள்ளையவர்கள்‌ உரையாசிரியராவதற்குத்‌ தம்மைப்‌ 
பண்படுத்திக்‌ கொள்ளும்‌ முயற்சியில்‌ முனைந்திருந்த காலத்தில்‌ 
மாணவனாக அவரோடு உடனிருக்கும்‌ வாய்ப்புப்‌ பெற்றிருந்த . 
தால்‌, அதற்காக இவர்‌ மேற்கொண்ட உழைப்பையும்‌, உரை 
கண்ட சிறப்பையும்‌ மட்டும்‌ அறிந்தவாறு அமைவேன்‌. 
உரையாசிரியப்‌ பண்பு பிள்ளையவர்கட்குக்‌ கருவிலே 
வாய்த்த திரு. அதற்கான இயல்பூக்கம்‌ உரம்‌ பெற வளர்ந்து, அவர்‌ 
புலவரானதும்‌ திறம்பெறச்‌ செயல்படத்‌ தொடங்கியது. அதன்‌ 
பயனாக அவர்‌ பழநீதமிழ்‌ இலக்கிய இலக்கண உரைகளிடம்‌ 
அடங்கா ஆர்வமும்‌, அவற்றை ஆக்கிய ஆசிரியர்களிடம்‌ ஆழ்ந்த 
பற்றும்‌, அளவற்ற மதிப்பும்‌ உடையவரானார்‌. இலக்கிய 
நூலாயினும்‌ இலக்கண நூலாயினும்‌ அதன்‌ பண்டை உரைகளை 
ஆழ்ந்து பயின்று, தோய்ந்து நுகர்ந்து, ஆய்ந்து தெளிந்தார்‌. 
அவ்வுரையாசிரியர்கள்‌ நூல்களை அணுகும்‌ முறை உரைகாணும்‌ 
நெறி, உரை வகுக்கும்‌ இறம்‌ ஆகியவற்றை அறிந்தார்‌. பிறர்‌ 
கருத்தோடோ தம்‌ கருத்தோடோ மாறுபட அமைந்திருக்கும்‌ 
உரையை உடனே பிழையுரை என்று முடிவு செய்து விடாமல்‌, 
அவர்‌ அவ்வாறு உரைவகுத்திருப்பதற்குரிய காரணத்தைக்‌ 
கண்டறிந்தார்‌. அக்காரணம்‌ அவ்வா௫ிரியர்‌. "காலத்தில்‌ 
மட்டுமன்றிப்‌ பொதுவாக எக்காலத்திற்கும்‌, சிறப்பாக இக்கால 
வழக்குக்கும்‌ பொருந்தாதாயின்‌ பொருத்தமான புத்துரை காண 
ழூயன்றார்‌. முன்னோரின்‌ ஆய்வுரைகளைக்‌ காய்தல்‌, 
உவத்தலின்றி நடு நின்று நெடிது ஆராய்ந்தார்‌. இலக்கிய 
இலக்கண உரைகளை அன்றிச்‌ சிவஞானபோத மாபாடியம்‌ 
போன்ற சமயச்‌ சார்பான சாத்திரப்பேருரைகளையும்‌ பலமுறை 
- படித்துத்‌ தெளிவுற விளக்கம்‌ கண்டார்‌. நாலாயிரத்‌ திவ்வியப்‌ 
பிரபந்த வியாக்கியானங்களை மரபறிந்த வடமொழி வல்லுநரின்‌ 
துணை கொண்டு விரும்பிப்‌ பயின்றார்‌. ௮வை பதசாரம்‌ கூறும்‌ 
முறை அவரை மிகவும்‌ கவர்ந்தது. ஆங்கில மொழியில்‌ உள்ள 
௪-3 


34 செம்மொழிப்‌ புதையல்‌ 
க பப வப ப டடப்பயயய்யயய்‌ 
சட்டங்களையும்‌, அவற்றின்‌ விளக்கங்களையும்‌, நடுவர்களின்‌ 
முடிவுரைகளையும்‌ பெற்றுப்‌ படித்தார்‌; சட்ட நூற்‌ புலவர்களும்‌, 
நீதிமன்ற. நடுவர்களும்‌ சட்டவிதிகட்கு விளக்கம்‌ காணும்‌ 
முறையையும்‌ நடுவர்கள்‌ முடிவு கூறும்‌ திறனையும்‌ தெளிவு பெற 
அறிந்தார்‌. வெவ்வேறு சமயச்‌ செய்திகளை அவ்வச்சமய 
- அறிஞர்களை அடுத்துக்கேட்டு அறிந்து கொண்டார்‌. வரலாற்று 
ஆசிரியர்கள்‌ ஆராய்ச்சியாளர்களின்‌ நூல்களையும்‌, கல்வெட்டுக்‌ 
களையும்‌, அவை பற்றிய விளக்க நூல்களையும்‌ பெற்றுப்‌ படித்து 
ஆராய்ந்து, தமிழ்‌ இலக்கியங்களில்‌ இடம்‌ பெறும்‌, வரலாற்றுச்‌ 
செய்திகளை வகைப்படுத்திக்‌ கொண்டார்‌. இவ்வாறு 
பல்லாண்டுகள்‌ முயன்று பழந்தமிழ்‌ நூல்கட்கு நயம்பட 
உரைகாணும்‌ பண்பும்‌ பாங்கும்‌ உரமும்‌ திறமும்‌ பெற்றார்‌. 


பிள்ளைவர்கள்‌ முதன்‌ முதலாக உரையெழுதி 
வெளியிட்டது திருஞானசம்பந்தர்‌ அருளிய திருவோத்தூர்தீ 
'தேவாரத்‌ திருப்பதிகமாகும்‌. அதனோடு ஞானாமிர்தம்‌ என்னும்‌ 
சமய நூலுக்குத்‌ தெளிவுரை எழுதி வந்தார்‌. பின்னர்‌ எட்டுத்‌ 
தொகையுள்‌ ஒன்றாகிய 'ஜங்குறுநூறு' என்னும்‌ நூலுக்கு 
உரையெழுதத்‌ தொடங்கினார்‌. அகப்பொருள்‌ இலக்கண 
இலக்கிய நூல்கள்‌ பலவற்றையும்‌ ஆய்ந்து அறிந்து கொண்டு 
அதற்கு விரிவான விளக்கவுரை வரைந்து முடித்து, அதன்‌ 
-முதற்பகுதியை. அச்சிடுவித்து வெளியிட்டார்‌. பின்னர்‌ மற்றப்‌ 
பகுதிகளும்‌ வெளியிடப்பட்டன. சொற்பொருள்‌, சொல்நயம்‌, 
சொல்‌ பொருள்‌ நயங்கள்‌, இலக்கண விளக்கம்‌, அகப்பொருள்‌ 
அமைதி என்னும்‌. அடைவு முறையில்‌ அமைந்த அவ்வுரை 
புலவர்‌ பெருமக்களால்‌ புகழ்நீது பாராட்டப்பட்டது. அதனை, 
அடுத்துப்‌ பதிற்றுப்பத்து நூலுக்கு உரையெழுத முற்பட்டார்‌. 
சேரர்‌ பற்றிய செய்திகள்‌. இடம்‌ பெற்றுள்ள இலக்கியப்‌ 
பகுதிகளையும்‌ தென்னாட்டையும்‌, சிறப்பாகத்‌ தமிழகத்தையும்‌, 
தமிழரசர்களையும்‌, அவர்களுள்‌ சேர மரபினரையும்‌ பற்றி 
வரலாற்று ஆசிரியர்களும்‌ ஆராய்ச்சியாளர்களும்‌ தமிழிலும்‌ 
ஆங்கிலத்திலும்‌ எழுதியுள்ள கட்டுரைகளையும்‌, நூல்களையும்‌, 
கல்வெட்டுக்களையும்‌ விரிவாக ஆராய்ந்து விளக்கவுரை எழுதி 
வெளியிட்டார்‌. பதிற்றுப்பத்திற்குப்‌ பின்னர்‌, புறநானூற்றுக்குச்‌ 
சிறப்புரை வரைவதில்‌ ஈடுபட்டார்‌. பல ஏடுகளைக்‌ கொண்டு 
ஆய்ந்து குறைப்பாடல்களாக இருந்தவற்றை இயன்ற வரை 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 35 





நிறைவு செய்துகொண்டு முழு நூலுக்கும்‌ விழுமிய விரிவுரை 
எழுதி முடித்தார்‌. ஒவ்வொரு பாடலுக்கு முன்னும்‌ பாடினோர்‌, 
பாடப்பட்டோர்‌ வரலாறு பற்றிய அரிய ஆராய்ச்சிக்‌ குறிப்பைச்‌ 
"சேர்த்துப்‌ பதிப்பித்து இரு பகுதிகளாக வெளியிடுவித்தார்‌. 


அதனை அடுத்து வெளியிட்ட உரைநூல்‌ மணிமேகலை. 
பண்டித ந.மு. வேங்கடசாமி நாட்டாரவர்கள்‌ முன்னரே 
மணிமேகலையின்‌ முற்பகுதிக்கு உரையெழுதி வைத்திருந்தார்‌. 
அந்நூலின்‌ பிற்பகுதி புத்த சமயத்‌ தத்துவங்களும்‌, வேறு பல 
சமயங்களின்‌ மாறுபடும்‌ கோட்பாடுகளும்‌, அளவை நரல்‌ 
நுட்பங்களும்‌ அடங்கியதாக இருத்தலின்‌ அதற்குப்‌ பொருள்‌ 
கண்டு தெளிவது எத்தகையோர்க்கும்‌ எளிதாக இல்லை. எனவே, 
அதனை முடிக்க யாரும்‌ முன்வரவில்லை. செயற்கரிய செய்யும்‌ 
சீரியராகிய பிள்ளையவர்கள்‌ அப்பகுதிக்கு உரைகண்டு முடிக்க 
உறுதி கொண்டார்‌. புத்த சமய நூல்களையும்‌, பிற சமய 
நூல்களையும்‌ ' முயன்று பெற்று மூறையாக ஆய்ந்தார்‌. 
அச்சமயங்கள்‌ பற்றிய வடமொழி நூல்களை அம்மொழி 
வல்லுநரின்‌ துணை கொண்டு படித்தறிந்தார்‌. அளவை நூற்செய்தி 
களை ஐயமற ஆய்ந்து தெளிந்தார்‌. பின்னர்‌ அப்பகுதிக்குத்‌ 
'தெளிவான விளக்கவுரை எழுதி முடித்து அவ்வுரை நூரலை 
வெளியிடச்‌ செய்தார்‌. அவ்வுரையின்‌ உதவியால்‌ இன்று யாவரும்‌ 
மணிமேகலை நூல்‌ முழுவதையும்‌ படித்துப்‌ பயன்‌ பெறுவது 
எளிதாகியுள்ளது. மணிமேகலை உரைக்குப்‌ பின்னர்‌ அவர்‌ 
நாட்டம்‌ நற்றிணையின்பால்‌ சென்றது. பல்லாண்டுகட்கு முன்‌ 
பின்னத்தூர்‌ நாராயணசாமி . ஐயர்‌ த.ம்‌ புலமையே துணையாக, 
அவர்‌ காலத்தில்‌ கிடைத்த அருகிய ஆதாரங்களைக்‌ கொண்டு 
்‌. நற்றிணைக்குச்‌ சிற்றுரையொன்று . எழுதி வெளியிட்டிருந்தார்‌. 
பிள்ளையவர்கள்‌ தம்‌. மாணவர்கட்கு நற்றிணைப்‌ பாடம்‌ 
நடத்தியபொழுது அவ்வுரையின்‌ குறைபாடுகளைக்‌ கண்டு, 
அநீநூல்‌ முழுவதையும்‌ நன்கு ஆராய்ந்து அரிய குறிப்பு 
எடுத்திருந்தார்‌. அக்குறிப்பை அடிப்படையாகக்‌ கொண்டு நூல்‌ 
முழுவதற்கும்‌ விளக்கமான விரிவுரை எழுதி முடித்தார்‌. 
அண்மையில்‌ அஃது இருபகுதிகளாக வெளியிடப்பட்டது. 
பிள்ளையவர்களின்‌ முன்னைய நூலுரைகள்‌ அனைத்திலும்‌ இது 
மிகவும்‌ சிறப்பாக அமைந்துள்ளது பிள்ளையவர்கள்‌ மாணவர்‌ 
கட்குப்‌ பாடம்‌ சொல்லும்பொழுது ஒவ்வொரு நூலுக்கும்‌ 


36. ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





விரிவான விளக்கக்‌ குறிப்பு எடுத்து வைத்திருந்தார்‌. பின்னர்‌ 
அவர்‌. எழுதி வெளியிட்ட உரைகள்‌ யாவும்‌ பெரிதும்‌ 
அக்குறிப்புகவின்‌ விரிவே ஆகும்‌. அகநானூறு, குறுந்தொகை, 
தணிகைப்‌ புராணம்‌, தொல்காப்பியச்‌ சொல்லதிகாரம்‌, 
- பொருளதிகாரம்‌ ஆகியவற்றுக்கும்‌ அவர்‌ அரிய குறிப்புகள்‌ 
. வரைந்து வைத்திருந்தார்‌. அவை இன்னும்‌ உரைவடிவு பெற்றில. 
அவையும்‌ உரைவடிவில்‌ வெளிவருமாயின்‌ தமிழ்‌ மொழியின்‌ 
வளம்‌ செழிக்க உதவும்‌. பிள்ளையவர்களின்‌ புலமைப்பணி அவர்‌ 
ஓய்வு பெற்ற பின்னரும்‌ தொடர்ந்தது. ஓய்ந்திராமல்‌ பொள்ளாச்சி 
வள்ளல்‌ அருட்செல்வர்‌ நா. மகாலிங்கம்‌ அவர்களின்‌ உதவியால்‌ 
திருவருட்பா நூலுக்கு விரிவுரை எழுதினார்‌. தமிழ்‌ அறிஞர்களின்‌ 
துணையும்‌, தமிழ்ச்‌ செல்வர்களின்‌ ஆதரவும்‌ கிடைக்கப்‌ 
பெற்றிருந்தால்‌ அவர்‌ தமிழ்மொழியின்‌ செழிப்புக்கு இன்னும்‌ 
பல சிறப்புத்‌ தொண்டுகள்‌ செய்திருக்கக்‌ கூடும்‌. அதற்குரிய 
ஆர்வமும்‌ அளவிறந்த ஆற்றலும்‌ அவருக்கு உண்டு. 

பேச்சாளர்‌ 

.... பாடம்‌ சொல்லும்‌ திறமை, எழுத்தாற்றல்‌, பேச்சு வன்மை 
ஆகிய மூன்றும்‌ ஒருவரிடம்‌ ஒருங்கு அமைவது அரிது. இவற்றுள்‌ 
ஒன்று இருப்பவரிடம்‌ ஏனை இரண்டும்‌ இருப்பதில்லை. ஆனால்‌, 
பிள்ளையவர்களிடம்‌ இம்‌ முத்திறனும்‌ ஒருசேர முழுமையாக 
அமைநீதிருந்தன. பேச்சு வன்மை ஒரு கலை; பெறுதற்கரிய 
கலை. அது பிள்ளையவர்களுக்குப்‌ பிறவிப்‌ பேறாக வாய்ந்தது. 
. இவர்‌ விவேகானந்தரை முன்‌ மாதிரியாகக்‌ கொண்டு தம்‌ பேச்சுத்‌ 
திறனைப்‌ பேணி வளர்த்துக்‌ கொண்டவர்‌. நேரம்‌ வாய்க்கும்‌ 
பொழுதெல்லாம்‌ விவேகானந்தரின்‌ ஆங்கிலச்‌ சொற்‌ 
பொழிவுகளை ஆழ்ந்து படிப்பார்‌. சிறந்த பேச்சாளராக 
விரும்புவோர்‌ விவேகானந்தரின்‌ உரைகளைப்‌ பலமுறை படிக்க 
வேண்டும்‌ என்று அவர்‌ தம்மாணவர்கட்குக்‌ கூறுவதுண்டு. 
கவர்ச்சியான தோற்றம்‌, அவைக்கு அஞ்சாத துணிவு, எடுப்பான 
இனிய குரல்‌, சீரிய செந்தமிழ்‌ நடை, திருத்தமான உச்சரிப்பு, 
. சிந்தனைத்‌ தெளிவு, நினைவாற்றல்‌, சொல்லழுத்தம்‌, தட்டுத்‌ 
தடையின்றித்‌ தொட்டுத்‌ தொடரும்‌ பேச்சோட்டம்‌ ஆகிய 
பேச்சாளர்க்கு இன்றியமையாத அமைதிகள்‌ அனைத்தும்‌ 
பிள்ளையவர்களிடம்‌ இயல்பாகவே இனிது அமைந்தன. 
ட பேச்சக்கு[ரிய பொருள்‌ இலக்கியம்‌. இலக்கணம்‌, சமயம்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 37 


ஆகியவற்றுள்‌ எதுவாயினும்‌ அது பற்றிய செய்திகளையும்‌ 
கருத்துகளையும்‌ வரையறுத்து, வகைப்படுத்தி, முன்பின்‌ 
 மரணாது - காரண காரியத்‌ தொடர்பமைய நிரல்படத்‌ தொகுத்து, 
பொருத்தமான மேற்கோள்களோடு வருத்தமின்றி விளக்கி, 
அவையோர்‌ அருமை” 'அருமை' என்று பெருமை பேசுமாறு 
உரையாற்றும்‌ திறமை பிள்ளையுவர்களின்‌ தனியுரிமையாகும்‌. 
சமயச்‌ சொற்பொழிவுகளில்‌ அவருடைய சிந்தனைத்‌ தெளிவை 
யும்‌, சாத்திரத்‌ தேர்ச்சியையம்‌ காணலாம்‌. இலக்கணச்‌ சொற்‌ 
பொழிவுகளில்‌ நுண்மாண்நுழைபுலத்தையும்‌ ஆய்வுத்‌ 
திறனையும்‌ அறியலாம்‌. இலக்கியச்‌ சொற்பொழிவுகளில்‌ 
ஆழ்நீதகன்ற நூலறிவையும்‌, நயம்‌ கண்டு சுவைக்கும்‌ பண்பு 
நலத்தையும்‌ உணர்ந்து இன்புறலாம்‌. இலக்கியங்களும்‌ 
சிறப்பாகக்‌ கம்பராமாயணப்‌ பகுதிகள்‌ பற்றிக்‌ கற்றோர்‌ இதயம்‌ 
களிக்குமாறு உரையாற்றுவதால்‌ பிள்ளையவர்களுக்கு இணை 
பிள்ளையவர்களே. பேச எடுத்துக்கொண்ட பகுதியை நாடகக்‌ 
காட்சியாக அமைத்து, அதற்குரிய பாத்திரங்களை அவையோர்‌ 
மன அரங்கிலே மாறி மாறி வந்து நடிக்கச்‌ செய்து அவர்களை 
இன்ப வெள்ளத்தில்‌ ஆழ்த்தும்‌ அற்புத ஆற்றலைப்‌ 
பிள்ளையவர்கள்‌ பாலன்றிப்‌ பிறரிடம்‌ காண்பதரிது. 'கால்‌ 
பணத்திலே கல்யாணம்‌, அதிலே கொஞ்சம்‌ வாணவேடிக்கை! 
என்னும்‌ பீடிகையோடு அவர்‌ கம்பனின்‌ சொற்‌ சுருக்கத்தையும்‌ 
கவிநயத்தையும்‌ எடுத்துக்காட்டி விளக்கி அவையோரைச்‌ 
சுவைகீகச்‌ செய்வார்‌. அவர்‌ பேசச்‌ செல்வதற்கு முன்‌ பேச்சுக்குரிய 
பொருள்‌ பற்றிச்‌ சிந்தித்துச்‌ சிறு குறிப்பு ஒன்றை வரைந்து 
கொள்வது வழக்கம்‌. ௮க்குறிப்பை உரை நிகழ்த்தும்‌ இடத்திற்குக்‌ 
கொண்டு செல்லமாட்டார்‌. ஆனால்‌, அங்கு நிகழ்த்தும்‌ உரை 
முற்றிலும்‌ அக்குறிப்பை ஒட்டியே அமைந்திருக்கும்‌. இது 
கொண்டு இவருடைய சிந்தனைத்‌ தெளிவையும்‌, நினை 
வாற்றலையும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


. மாணவர்களிடம்‌ அன்பு 


பிள்ளையவர்கள்‌ மாணவர்களிடம்‌ பேரன்பு கொண்டவர்‌. 
இவர்‌ மாணவர்களை ஐயா, ஐயா' என்ற ௮௧ மகிழ்ச்சியோடு 
அன்பொழுக அழைக்கும்‌ இன்ப ஒலி இன்றும்‌ என்‌ செவிகளில்‌ 
இனிது ஒலித்துக்‌ கொண்டிருக்கிறது. தம்மிடம்‌ பயிலும்‌ 
மாணவர்கள்‌ சிறப்பாகத்‌ தேறிச்‌ ராக வாழ வேண்டும்‌ என்பதில்‌: 


38. - செம்மொழிப்‌ புதையல்‌ 
பபப! 
இவர்‌ அளவற்ற ஆர்வம்‌ கொண்ட அருளாளர்‌. அதற்கேற்ப அரிய 
நூல்களையும்‌ ஐயம்‌ திரிபு. அறியாமைக்கு இடமின்றி 
அருமையாகப்‌ பாடம்‌ சொல்வார்‌. தாம்‌ அரிதில்‌ வருந்திச்‌ சேர்த்த 
தமிழ்‌ வளத்தைத்‌ தம்மாணவர்‌ வருந்தாமல்‌ எளிதில்‌ பெறுமாறு 
வாரி வழங்குவார்‌. தாம்‌ முயன்று வரைந்து வைத்துள்ள அரிய 
நூற்குறிப்புகளை மாணவர்கட்குக்‌ கொடுத்துப்‌ பயன்பெறச்‌ 
செய்வார்‌. தாம்‌ பாடம்‌ கேட்ட நூல்களைப்‌ பிறர்க்கு முறையாகப்‌ 
பாடம்‌ சொல்லவும்‌, கட்டுரை, ஆய்வுரைகள்‌ வரையவும்‌ அறிஞர்‌ 
அவையில்‌ அஞ்சாமல்‌ அடக்கமாக உரையாற்றவும்‌ மாணவர்‌ 
கட்குப்‌ பயிற்சியளிப்பார்‌, தம்மைக்‌ கண்டு அளவளாவ வரும்‌ 
இறிஞர்கள்‌, புலவர்கள்‌, செல்வர்கட்குத்‌ தம்‌ மாணவர்களை 
அறிமுகப்படுத்தி வைப்பார்‌. 
மாணவர்களின்‌ ஆக்கத்தில்‌ அவர்‌ காட்டிய அக்கறைக்கும்‌ 
ஆர்வத்திற்கும்‌ எடுத்துக்காட்டாக என்னைப்‌ பற்றிய சில 
செய்திகளை இங்குத்‌ தந்துரைப்பது தவறாகாது என்று 
கருதுகின்றேன்‌. நான்‌ பிள்ளையவர்களிடம்‌ மாணவனாக 
அணுகியபொழுது ம. விசயராகவன்‌ என்னும்‌ பெயருடையவனா 
_ யிருந்தேன்‌. அது என்‌ பெற்றோர்‌ எனக்கு இட்டு அழைத்த பெயர்‌. 
நான்‌ மாணவனாக அமர்ந்த சில நாட்களுக்குப்‌ பிறகு ஒரு நாள்‌ 
பிள்ளையவர்கள்‌ என்னை நோக்கி, ''உங்கள்‌ பெயரில்‌ ஒரு 
மாற்றம்‌ செய்யலாம்‌ என்று நினைக்கின்றேன்‌. இராகவனுக்கு 
அடைமொழி எதற்கு? விசயம்‌ இன்றி இராகவன்‌ இல்லை. 
ஆகவே, உங்கள்‌ பெயரை அடைமொழியின்றி 'இராகவன்‌' என்று 
மாற்றிக்‌ கொள்ளுங்கள்‌; 'இராகவன்‌: என்னும்‌ பெயர்‌ எத்துணைச்‌ 
சுருக்கமாகவும்‌ சிறப்பாகவும்‌ இருக்கிறது பாருங்கள்‌: என்றார்‌ 
நான்‌ ஆசிரியரின்‌ அன்பு ஆசையை அருளாணையாக ஏற்று 
அவ்வாறே மாற்றிக்‌ கொண்டேன்‌. அன்று முதல்‌ என்‌ பெயரை 
ம.வி. - இராகவாசாரியன்‌' என்று எழுதி வரலானேன்‌. 
அத்னைக்கண்ட பிள்ளையவர்கள்‌ மீண்டும்‌ ஒரு நாள்‌ என்னை 
அழைத்து, '“உங்கள்‌ பெயரில்‌ இன்னும்‌ ஒரு மாற்றத்திற்கு இடம்‌ 
- வைத்துக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌; 'ஆசாரியன்‌' என்பதற்குப்‌ 
பதிலாக 'ஐயங்கார்‌' என்பதை இணைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. றா. 
இராகவையங்கார்‌, மு. இராகவையங்கார்களோடு நீங்கள்‌ ம.வி. 
இராகவையங்காராக இருங்கள்‌”! என்றார்‌. அதனைக்கேட்டு நான்‌ 
உணர்ச்சிப்‌ பெருக்கால்‌ உடல்‌ வேர்த்துப்‌ போனேன்‌. அன்று 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 39 





தொடங்கி என்‌ பெயரை அவர்‌ விரும்பியாறே அமைத்துக்‌ 
கொண்டேன்‌. அவர்‌ என்னை அழைக்கும்‌ பொழுதெல்லாம்‌ 
'ஐயங்கார்‌” என்றே அழைத்து அதனை ஆட்சி பெறச்‌ செய்தார்‌. 


பின்னர்‌ நான்‌ 1936ஆம்‌ ஆண்டே வித்துவான்‌ இறுதி நிலைத்‌ 
தேர்வு எழுத விரும்‌.பி, அதனைப்‌ பிள்ளையவர்களிடம்‌ கூறி 
அனுமதியும்‌ ஆசியும்‌ வேண்டினேன்‌ அவர்‌; “ஏன்‌, இன்னும்‌ 
ஓராண்டு பொறுத்திருக்கலாகாதா? அடுத்த ஆண்டு, தேர்வு 
எழுதுவீரானால்‌ முதல்‌ வகுப்பில்‌ தேறி அதற்குரிய பரிசு பெறும்‌ 
வாய்ப்பும்‌ கிடைக்கும்‌” என்றார்‌. அப்பொழுது என்‌ குடும்பநிலை 
அதற்கு இடந்தருவதாக இல்லாததை எடுத்துக்கூறி, 'நான்‌ 
மூனறாம்‌ வகுப்பில்‌ தேறினால்‌ போதும்‌, அன்பு கூர்ந்து அனுமதி 
தாருங்கள்‌” என்று வேண்டிக்‌ கொண்டேன்‌. அவர்‌ என்‌ நிலைக்கு 
இரங்க, , அப்படியானால்‌ சரி. இந்த ஆண்டே எழுதினாலும்‌ 
முதல்‌ வகுப்பில்‌ தேறும்‌ தகுதி உங்களுக்கு உள்ளது. கட்டணம்‌ 
செலுத்தி விண்ணப்பம்‌ செய்து கொள்ளுங்கள்‌” என்று ஆசி கூறி 
அனுமதியளித்தார்‌. அவ்வாண்டே தேர்வு முடிவும்‌ தினத்தாள்‌ 
களில்‌ வெளிவந்தது. நான்‌ முதல்‌ இரு வகுப்புகளில்‌ எதனையும்‌ 
எதிர்பார்க்கவில்லை. ஆகவே, மூன்றாம்‌ வகுப்பில்‌ தேறியவர்கள்‌ 
வரிசையை மட்டும்‌ பார்த்தேன்‌ அதில்‌ என்‌ பதிவெண்‌ இடம்‌ 
பெறவில்லை. எனவே, தேர்வு பெறவில்லை என்று தீர்மானித்துக்‌ 
கொண்டேன்‌. அன்று மாலை அறிது வருத்தத்தோடு 
பிள்ளையவர்கள்‌ இல்லத்திற்குச்‌ சென்றேன்‌. என்னைக்‌ கண்டதும்‌ 
அவர்‌. மிக்க மகிழ்ச்சியோடு, வாருங்கள்‌. உங்களைத்தான்‌ 
எதிர்பார்த்திருக்கிறேன்‌. தங்களுக்கு என்‌ பாராட்டுக்கள்‌. இனிப்பு 
எங்கே? வெறுங்கையோடு வந்திருக்‌கறீர்களே, என்ன? ' என்றார்‌. 
அவர்‌ கூற்று என்னைத்‌ திகைப்புறச்‌ செய்தது. நாணத்தால்‌ 
நாக்குழற 'நான்‌ தேர்வு பெறவில்லை. உங்கள்‌ சொல்லைக்‌ 
கேளாததன்‌ விளைவு” என்றேன்‌. 'தேர்வு பெறவில்லையாச யார்‌ 
சொன்னார்‌?” என்று கூறியவாறே உள்ளே சென்று இநீது 
பத்திரிகையை எடுத்து வந்து முதல்‌ வகுப்பில்‌ தேறினவர்களின்‌ 
வரிசையில்‌ இரண்டாவதாக இடம்‌ பெற்றிருந்த என்‌ பதி 
வெண்ணைச்‌ சுட்டிக்காட்டி, 'இது உங்கள்‌ எண்தானே” மறந்து 
விட்டீர்களா?” என்றார்‌. நான்‌ வியப்பினால்‌ விம்மிதமுற்றே 
னெனினும்‌, தவற்றுக்கு நாணினேனாய்‌, “நான்‌ மூன்றாம்‌ 
வகுப்பையே எதிர்பார்த்தேன்‌, அதனால்‌ பிற வகுப்புகளின்‌ 


40 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 
எத பபப ப ப ப ப பபப ட்ட ப்ப்பியியயியயியிவயயயயையமலலையமய்‌ 
தேர்வு வரிசைகளைக்‌ கவனிக்கவில்லை” என்றேன்‌. அவர்‌ 'முதல்‌ 
- வகுப்பில்‌ தேறியிருப்பது மட்டும்‌ அன்று; மாநிலத்தில்‌ இரண்டா 
வது. இடம்‌ பெற்றிருக்கிறீர்கள்‌. இது மிகவும்‌ மகிழ்ச்சிக்குரியது' 
என்று கூறி, கற்கண்டு வாங்கிவரச்‌ செய்து உடனிருந்த அன்பர்‌ 
களுக்கு வழங்கினார்‌. . பிள்ளையவர்கள்‌ மாணவர்களிடம்‌ 
. கொண்டிருந்த அன்புக்கும்‌, அவர்கள்‌ தேர்ச்சியிலும்‌ உயர்விலும்‌ 
அவருக்கு இருந்த அக்கறைக்கும்‌ இந்நிகழ்ச்சி ஒன்றே சிறந்த 
சான்றாகும்‌ அன்றோ? ப 
...... பிள்ளையவர்களிடம்‌ பாடம்‌ கேட்டு உயர்நிலை 
-எய்தியோர்‌ பலர்‌. அவர்களுள்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கவர்‌ 
முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்‌: தலைவராக இருந்த புலவர்‌ 
கோவிந்தன்‌ ஆவார்‌. புலவர்‌ கோவிந்தன்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 
பயின்றுவந்த நாளிலிருந்தே பிள்ளையவர்களின்‌ அன்புக்குரிய 
அருமை மாணவராக அமைந்தார்‌. பிள்ளையவர்களிடம்‌ 
தனித்தமிழ்‌ பயின்ற மற்ற மாணவர்களும்‌ சிறப்புறத்‌ தேறிப்‌ 
- பட்டம்‌ பெற்று உயர்நிலைப்‌ பள்ளிகளிலும்‌ கல்லூரிகளிலும்‌ 
“மதிப்போடு பணியாற்றி வருகின்றனர்‌. பிள்ளையவர்களின்‌ 
்‌- மாணவர்கள்‌ அனைவரிடத்தும்‌ அவருக்குரிய தனி முத்திரையைக்‌ 
காணலாம்‌. அவர்கட்குப்‌ புலவருலகதில்‌ மதிப்பு உண்டு. 
இவ்வாறு தம்‌ உழைப்பினாலும்‌ தாம்‌ உயர்ந்ததோடு தம்மை 

அடுத்தோர்‌ பலரும்‌ உயர்ந்து உய்ய உதவி வந்த ஒப்புரவாளராகிய 
பிள்ளையவர்கள்‌ மறைந்தது பெரும்‌ அவலம்‌ தருகிறது. புலமை 
யாலும்‌ தகுதியாலும்‌ உரைவேந்தரின்‌ இருமகனாகத்‌ திகழும்‌ 
துணைவேந்தர்‌ ஒளவை நடராசன்‌ நாளும்‌ புகழ்வளர மிளிர்வது 
- எனக்கு ஆறுதலை அளிக்கிறது. மகனறிவு தந்தையறிவன்றோ/ 
தமக்கென வாழாது தமிழே உயிர்ப்பாக, உணவாக, உரமாகக்‌ 
கொண்டு தமிழுக்காகவே வாழ்ந்த அவர்‌ இருப்புகழ்‌ வளமை 
குன்றாத கன்னித்‌ தமிழே போல இன்னும்‌ பல்லாண்டுகள்‌ 
_ மன்னுதல்‌ உறுதி. _ ப 

“கற்றவர்தாம்‌ கண்ணீ ர்க்‌ கடல்மூழ்கச்‌ சாய்ந்து தமிழ்‌ 

உற்றகடல்‌ மூழ்கி ஒளிதததே - பெற்ற நிலம்‌ 

- எங்கும்‌ ஒளிசெய்திருந்ததுரை சாமியெனும்‌ 

இ இ பொங்கு தமிழ்ச்சுடரிப்‌ போது.” 


ழ்‌ 


தமிழ்வீறு முகிர்ந்த வீர! 
தமிழாகரர்‌ ந.ரா. முருகவேள்‌ 


சங்கநூற்‌ பெரும்புலவ/ சைவ நூற்‌ 
கலைச்செல்வ! தமிழர்‌ போற்றும்‌ 

துங்கமிகு காப்பியங்கள்‌ மூன்றனுக்கும்‌ 
ஆய்வுநூல்‌, சுருக்க நூல்கள்‌, 

நன்குமிகத்‌ தொகுத்தளித்து நலஞ்செய்த 

்‌- பேராசான்‌! நனிசி றக்க 

ஐங்குறுநூற்‌ றெழில்மிகுத்த அரும்பொருள்கள்‌ 

விரித்துரைத்தோய்‌/ ஐய/ வாழி! 


“கேட்டாரைப்‌ பிணிப்பதுடன்‌ கேளார்க்கும்‌ 
வேட்கை: மிகக்‌ கிளர்ச்சி ஊக்கம்‌ 

ஊட்டாநின்‌ றறிவுவிருந்‌ துதவுமுயர்‌ 

- பேச்சாள!/ உரன்சி றந்தோய்‌/ 
நாட்டார்ஐ யாஅவர்கள்‌ நல்லுரையின்‌ 

- குறைநிரப்பும்‌ நலம்செ றிந்த , 
ஆட்டான்நீர்‌ ஒருவரெரெனின்‌, அரியநின்‌ 

ப புகழ்நலன்யாம்‌ அளப்ப தெங்ஙன்‌?.... .... 


எழுத்தினொடு பேச்சாலும்‌ இனியதமிழ்‌, 
சிவநெறியென்‌ இிரண்டும்‌ எங்கும்‌ 
முழக்கிவரும்‌ நாவலனே! முடுக்குமிகு ' 
தமிழ்வீறு முதிர்ந்த வீர! 
ஒழுக்கநெறி இழுக்காதோய்‌/ உரைப்புமிகு 
கொள்கையினாய்‌! உவந்தே யாங்கள்‌ 
அழைக்கமகிழ்ந்‌ திவண்போந்த அதற்குநினக்கு 
.... எம்நன்றி அளவொளன்‌ றின்றால்‌/ 


170. 


ரர 
12. 
13. 
14. 
15, 
16. 
17. 


18. 


19, 


20. 


பொருளடக்கம்‌ 


அறிவு 


உழைப்பு 


வரனென்னும்‌ வைப்பு 
பிறப்பொக்கும்‌: சிறப்பொவ்வா ப 
யாதும்‌ வினவல்‌ 

மையீரோதி மடநல்லீரே 
பொருண்மொழி 


உலக வரலாறு 


.... ஊழ்வினை 


சங்ககாலத்‌ தமிழ்மகன்‌ 

தமிழ்‌ மகளிர்‌ 

ஏட்டில்‌ இல்லாத இலக்கியம்‌ 
வாணிக மந்திரம்‌ 

வெற்றிலை வாணிகர்‌ 

உரிமை வாழ்வில்‌ இலக்கியப்‌ பணி 
உரையனுபவம்‌ 

ஆதனார்‌ 

சமண முனிவர்‌ தமிழ்த்‌ தொண்டு 


இந்திய நாட்டில்‌. இசுலாம்‌ செய்த இனிய தொண்டு 


விஞ்ஞானமும்‌ தத்துவஞானமும்‌ 


1. அறிவு 


அ[றிவாவது சொல்வாரது இயல்பு நோக்காது சொல்லப்‌ 
பெறும்‌ பொருளின்‌ பயனோக்கிக்‌ கொள்ளுதல்‌ ஒழிதல்‌ 
செய்வதாம்‌. சொல்வார்‌ தாம்‌ உயர்ந்தோர்‌, தாழ்ந்தோர்‌, 
நட்டோர்‌, பகைவர்‌ எனப்‌ பல்வகையினராதலோடு, முக்குண 
வயத்தராதலானும்‌, இவருள்‌ ஒவ்வொருவரிடத்து ஒவ்வொன்று 
ஒரோ வழிக்‌ கேட்கப்படுதலானும்‌. அவரது இயல்பு நோக்காமை 
வேண்டும்‌ என்பது புலப்படும்‌. அன்றியும்‌, வேண்டப்படுவது 
பொருளேயன்றிப்‌ பிறிதன்று. ஆகவே, “எப்பொருள்‌ யார்‌ யார்‌ 
வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ - மெய்ப்பொருள்‌ காண்ப 
தறிவு?” என்னும்‌ தமிழ்மறை துணியப்பட்டது. படவே, 
சொல்வாரது இயல்பு நோக்கிப்‌ பொருளின்‌ பயன்காணாது 
ஒழிதல்‌ அறியாமை என்பதும்‌, அதனாலெய்தும்‌ பயன்‌ துன்பமே 
யென்பதும்‌ பெறப்படுகின்றன. இவ்வுண்மை. &ழ்க்காணும்‌ 
பொருட்கதையில்‌ விளங்குதல்‌ காண்க. 


அகலிரு விசும்பிற்‌ பாயிருள்‌ பருகிப்‌ பகல்கான்று எழுதரும்‌ 
பருதியஞ்‌ செல்வன்‌ இ&ழ்க்கடல்‌ முகட்டில்‌ எழுமூன்‌, வெள்ளி 
மூளைப்ப விடியல்‌ வந்தது; ஓதல்‌ அந்தணர்‌ பாடினர்‌; கூவின 
பூங்குயில்‌; கூவின கோழி; குருகுகள்‌ இயம்பின; இயம்பின 
சங்கம்‌; இருஞ்சேற்றகன்வயல்‌ முட்டாட்டாமரைத்துஞ்சி, 
வைகறைக்‌ கட்‌ கமழும்‌ நெய்தலூதி, எற்படக்‌ கண்போல்‌ மலர்ந்த 
காமர்சுனை மலரை அஞ்சிறைவண்டின்‌ அரிக்கண மொலித்தன. 
இவற்றினிடையே, மூகையவிழ்ந்த முருக்கலரொன்றை 
வண்டினஞ்‌ சூழ்வநீது முரலாநிற்ப, ஐயகோ! ஐயகோ!" எனும்‌ 
அமுகுரலொன்று, அவ்வலர்க்கழ்‌ விளங்கிய அழகிய தளிரிடை 
யெழுந்து, கேட்போர்‌ செவிப்புலம்புக்கு, அவர்‌ தம்‌ மனத்திடை 
அருஞளூற்றெழச்‌ செய்தது. இங்ஙனம்‌, எவ்வுயிர்க்கும்‌ இன்பக்‌ 
காட்சி நல்கும்‌ இளஞாயிறு தோன்றுங்காலைத்‌ தோன்றிய துன்பக்‌ 
காட்சி ஆண்டுற்ற உயிர்ப்‌ பொருளனைத்தும்‌ மருளச்‌ செய்தது. 


44 செம்மொழிப்‌ புதையல்‌ 





யாண்டும்‌. அமைதி நிலவிற்று. சிறு சுரும்புந்‌' தேனாடிற்றன்று. 
புனையாவோவியம்‌ கடுப்ப யாவும்‌ போந்தனவாக, மீட்டும்‌ 
அப்புலம்பிசை கல்லும்‌ புல்லும்‌ கனிந்துருக எழுந்தது. 
ஓசையியலுணர்ந்தாருளராயின்‌, அது, இறந்துபடுநிலைக்கண்‌ 
பல்பொறிப்‌ பூச்சியொன்றிடும்‌ மெல்லிசை யாமென வுணர்வர்‌. 
மற்று, யான்‌ அவ்வறிவிலேன்‌ ஆதலின்‌, நெடுங்காலந்‌ தாழ்த்துப்‌ 
- பின்னரே யுணர்ந்தேன்‌. உணர்ந்தேன்‌, அவ்வோசையை 
நுனித்துக்கேட்குமவா மீக்கொண்டேனாக, ஆண்டெழுந்த 
பொருண்மொழி பின்‌ வருமாறு கேட்டேன்‌. அது, 


்‌“இருநிலம்புரக்கும்‌ இறைவ/ எவ்வுயிர்க்கும்‌ நலம்‌ 
பயக்கும்‌ இயவுள்‌!! இச்சினைகளை யான்‌ ஈண்டு இட்டிறத்தல்‌ 
'ஒல்லுமா! ஆ! இவை தோன்றிய நாழிகைகூட இன்னும்‌ 
கழிந்ததின்றே! அந்தோ! இதற்குள்‌ யான்‌ இறக்கின்றேனே/ 
'இன்னாதம்ம வுலகம்‌, இனிய காண்க இதன்‌ இயல்‌ புணர்ந்தோரே 
என்றெல்லாம்‌ பெரியோர்‌ கூறுதல்‌ உண்மையே! இறைவ/ 
இறத்தற்குப்‌ பணித்த நீ எனக்கு இப்பச்சிளஞ்சினைகளை 
யளித்தல்‌ எற்றுக்கோ? இது முறைகொல்‌! யான்‌ இறந்துபடின்‌, 
-இவ்வருமந்த சனைகளைப்‌ புரக்கவல்லுநர்‌ யாவர்‌ கொல்லோ 
உயிர்க்குணவளித்தற்கு நீ உளையெனினும்‌, ஒரு பற்றுக்கோடு 
மின்றி உயிர்‌ நீத்தற்கன்றே என்‌ உளம்‌ உளைகின்றது! அந்தோ! ௪! 
உலகே! என்னே நின்‌ இயற்கை! உனைத்‌ துறக்கும்‌ நிலைக்கணுற்ற 
என்‌ உள்ளத்தை இங்ஙனம்‌ தளைசெய்தலே நின்‌ பண்புபோலும்‌!/ 
நன்று! நன்று! அம்மவோ! புலன்கலங்க பொறிகலங்க 
நெறிமயங்குகின்றதே! அறிவு அழிகின்றதே/ ஆவியும்‌ அலமரு 
கின்றதே!! ஐயகோ! யாரொடு நோகேன்‌, யார்க்கெடுத்‌ 
துரைப்பேன்‌! ஆசா கருளினர்‌ யார்கொலோ. ஆ... ்‌” என்பது. 


இங்ஙனம்‌ கூறிப்‌ புலம்பிக்கொண்டிருக்கும்‌ பல்பொறிப்‌ 
பூச்சி (வண்ணாத்திப்பூச்ச) ஒன்றினருகே _பச்சிலைப்‌ 
புழுவொன்று போந்து, இவ்வுரைகேட்டு எரியிடையிழமுதென 
இனைந்து நின்றது. கண்ட அப்பூச்சி “உடைகலப்பட்டோர்க்கு 
உறுபுணை தோன்றி யாங்கு, இடர்ப்படும்‌ என்‌ முன்றோன்றிய 
அன்னாய்‌! வாழி! ஆருயிர்‌ அலமர அழுது சாம்புவேனுக்கு நீ ஓர்‌ 
உதவியருளல்‌ கூடுங்கொல்லோ! உற்றுழி உதவுதல்‌ உரவோர்‌ 
கடனாதலின்‌, உன்னைக்‌ காண்டலும்‌, உதவி நாடிற்று என்‌ 
உள்ளம்‌'' என்றலும்‌, புழுவும்‌ ''பிறருறு விழுமம்‌ துடைத்தல்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி ட 45 





சால்பெனப்‌ பெரியோர்‌ கூறுவர்‌. அவர்‌ வழி நிற்றல்‌. கற்பவை 
கற்பதின்‌ அழகு. ஆதலின்‌, நின்மாட்டு எய்திய துன்பம்‌ யாது? 
“கடல்பாடவிந்து தோணி நீங்கி 
நெடுநீ ரிருங்கழி கடுமீன்‌ கலிப்பினும்‌.'” 
இயன்றன செய்தற்‌ கடையேன்‌. கூறுக'' என்றது. 


இக்கூற்று பூச்சின்‌ செவிப்புலம்புக்கதும்‌, அது ஒருவாறு 
மனந்தேறி, ''பைந்தழை வாழ்க்கை பரித்தோய்‌! ஆவியோ 
நிலையிற்‌ கலங்கியது. அது என்‌ யாக்கையின்‌ அகத்ததோ 
புறத்ததோ அறியேன்‌. இந்நிலையில்‌ இறைவன்‌ எனக்கு 
இப்பச்சிளஞ்சினைகளை யருளியுள்ளான்‌. . அவற்றையும்‌ 
அறிவிலியாய யான்‌ இம்‌ முருக்கிலையிலிட்டுள்ளேன்‌. அவற்றை 
எனக்குப்பின்‌ களைகணாய்‌ நின்று புரப்பார்‌ ஒருவரையும்‌ 
காணாது மறுகுகின்றேன்‌. இவற்றையருளிய இறைவர்க்கு 
அளித்தல்‌ கூடும்‌ என்பது உறுதியே எனினும்‌, என்‌ உள்ளந 
தடுமாறுகின்றது. ஆகலின்‌, உற்றாரின்றி யுயங்கும்‌ என்‌ முன்‌ 
ஒருதனித்தோன்றிய நீயே களைகணாய்‌ நிற்பாய்கொல்‌/ 
அங்ஙனம்‌ நிற்றல்‌ உனக்கு அரிதன்றன்றே. அன்றியும்‌, ஆவி 
துறக்கும்‌ நிலையிலிருக்கும்‌ என்னுடைய இப்புல்லிய 
வேண்டுகோளை மறாது ஏற்றருள்க. இது நின 
பேரறமாகும்‌, ்‌” என்றது. 


புழு:- ஆம்‌. பேரறமே. ஆயினும்‌ வ்ந்து யான்‌ புரத்தல்‌ 
யாங்ஙனம்‌? இவையும்‌ என்‌ இனத்தைச்‌ சார்ந்தன 
வல்லவே/ 

பூச்ச:- சாராமையால்‌ வரும்‌ குற்றமொன்று மில்லை. யான்‌ கூறும்‌ 
உணவைமமட்டில்‌ நீ அருத்தியொடு அளித்துவரின்‌, 
ஒருவகை இடையூறும்‌ நேராது. இது முற்றும்‌ உண்மை. 

-புழூ:- அற்றேல்‌, உரைத்தருள்‌. 'நின்‌ உடல்‌ நிலையும்‌ குன்றி 
வருகின்றது. காலம்‌ தாழ்ததற்க. 

பூச்சி:- கூறுவல்‌. செடிகளின்‌ இளந்தளிரும்‌ பனிநீரும்‌ தாம்‌ 
அவற்றிற்குத்‌ தக்க உணவாம்‌. வேறு எவையேனும்‌ 
அளிக்கப்பெறின்‌, அவை :உண்ணாது அச்ச கன்‌ 
ஆகலின்‌ இக்கூறிய உணவை...யே...௮.. 


என்று கூறிக்கொண்டே உயிரை விடுகின்றது. 


46 5 செம்மொழிப்‌ புதையல்‌ 





்‌்‌ கண்டுகலங்கிய புழுவிற்கு அச்சினைகளையும்‌, அவற்றிற்‌ 
கெனப்‌ பணிக்கப்பெற்ற உணவையும்‌ நினைத்தொறும்‌ உள்ளம்‌ 
-நெக்குருக, நினைவு தடுமாறலுற்றது. இது இயற்கையே. 
செத்தாரைக்கண்டு சாவாரும்‌ வருந்துதல்‌ இயல்பன்றே] 
தாநீதாமும்‌ தம்‌ ஆற்றலறிந்தன்றோ ஒவ்வோர்‌ பணியை ஆ ற்ற 
மூன்‌ வரல்‌ "வேண்டும்‌. எண்ணித்துணிக கருமம்‌. துணிந்தபின்‌ 
எண்ணுவம்‌ என்பது இழுக்கன்றோ! நிற்க, செயக்கடம்பூண்ட 
பணியை யெவ்வாற்றானும்‌ செய்து முடித்தலும்‌ வேண்டு 
மன்றோ. இறந்ததனை எண்ணுதலால்‌ இனிப்‌ பயன்‌ யாதேனும்‌ 
எய்துமோ? மெய்வருத்தம்‌ பார்தீதல்‌, பசிநோக்கல்‌, கண்டுஞ்சல்‌, 
செவ்வியருமை பார்த்தல்‌, அவமதிப்புக்‌ கொள்ளல்‌ ஆகிய 
இவற்றைக்‌ கரு.மமே கண்ணாயினார்‌ கண்ணாரன்றே. சிறுசினை 
ப படட பெரும்பணி மேற்கொண்ட புழு ஒருவாறு தேறி, 
“ஐயகோ இவற்றை யான்‌ எங்ஙனம்‌ புரத்தல்‌ கூடும்‌ 2 
இளந்தளிரும்‌ பனி நீரும்‌ எவண்‌ கிடைக்கும்‌? கிடைப்பினும்‌ 
யான்‌ எவ்வாறு 'கொணர்வேன்‌? இச்சினைக்குட்‌ பிறங்கும்‌ பூச்சிகள்‌ 
பறக்குந்‌ தன்மைய; யான்‌ அவ்வினத்தைச்‌ சாரேன்‌. 'இயற்கையான்‌ 
மாறுபட்டயான்‌ புரத்தற்கு உடன்பட்டேனே! என்னே என்‌ 

அறிவிருந்தவாறு// இவற்றினின்றெழும்‌ பூச்சிகள்‌ சின்னாட்களிற்‌ 
பறந்தெழுமே, அஞ்ஞான்று யான்‌ அவற்றை எவ்வாறு 
அடக்குதல்‌ கூடும்‌! ஆ! என்ன காரியம்‌ செய்தேன்‌! 'ஆய்ந்திடும்‌ 
உணர்வொன்றில்லார்‌ அலமால்‌ இயற்கை அம்மா!' எனப்‌ 
பெரியோர்‌ கூறுதல்‌ எத்துணை யுண்மையுடைத்து, '' என வீழ்ந்து 
சோர்ந்து, பின்னர்ச்‌ சிறிது தெளிந்து, ''இனியான்‌ இங்ஙனம்‌ 
வருநீதுதல்‌ கூடாது. இதனை முன்னரே நன்கு ௮ நராய்நீதிருத்தல்‌ 
வேண்டும்‌ 'விழையாவுள்ளம்‌ விழையுமாயினும்‌... தற்றக 
வுடைமை நோக்கி, மற்றதன்‌, பின்னா கும்மே முன்னியது 
முடித்தல்‌! என்பர்‌ நல்லிசைச்‌ சான்றோர்‌. கழிந்தன பற்றிக்‌ கலங்கு 
துயருழத்தல்‌ என நலத்திற்கே கேடுதரு மொன்றாகலின்‌, செய்தல்‌ 
மேற்கொண்ட இப்பணியை, அறிவின்‌ மிக்கார்‌ பொருளுரை 
கேட்டுத்‌ தக்கன தேர்ந்து செய்வல்‌. இதுவே யான்‌ இனிச்‌ 
- செயற்பாற்‌ றன்றிப்‌ பிறிதொன்று மன்று" எனத்‌ தேர்ந்து நின்றது. 
அக்காலை, தேனூண்சுவையினும்‌ ஊனூண்‌ சுவையே உயிரினும்‌ 
விரும்பிவாழும்‌ பூஞை ஒன்று ஆயிடைப்‌ போதந்தது. கண்டபுழு 
அதனை படவ தான்‌ மேற்செயற்கேற்ற விரகினையறிய 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 47. 
ப ச பப்ப ப ப பபபபட்டடட்ட்டபயய்ப்டப்பபய்யய்யயயியயியயவயயயயயமயயய 


அவாக்கொண்டது. கொள்ளினும்‌, அதன்‌ உளத்தச்‌ சிறிது 
நாழிகைக்குள்‌ அப்பூஜஞை தன்‌ வேண்டுகோட்குச்‌ செவி 
சாய்க்காது, தனக்கும்‌. தன்னுழைக்‌ கையடையாத்‌ தரப்பெற்ற 
சனைகட்கும்‌ ஊறிழைக்கினு மிழைக்கும்‌ என்னும்‌ ஓர்‌ எண்ணம்‌ 
எய்த அது அம்முயற்சியைக்‌ கைவிட்டது. 

கைவிடலும்‌, போன வெஞ்சுரம்‌ புளியிட வந்தாங்கு, 
மறைந்திருந்த வருத்தம்‌ மீட்டும்‌ அதன்‌ மனத்தே தோன்ற, அது 
சிறிதுதேறி, தன்‌ மனக்கியைந்த அறவுரை கூறும்‌ ஆற்றலுடையார்‌ 
இனியாவருளர்‌ என்னுமோர்‌ ஆராய்ச்சியைப்‌ பின்னரும்‌ செய்தல்‌ 
தொடங்கிற்று. அவ்வுழிக்‌ கும்பிடப்போன தெய்வம்‌ குறுக்கே 
வந்தென, வானிற்‌ பறந்துழலும்‌ வன்சிறைப்பருந்தொன்று 
அதனருகே சென்றது. இதனை யப்‌ புழுக்காண்டலும்‌, தன்‌ 
மனத்திற்‌ பலதிறப்பட்ட எண்ணங்களைக்‌ கொண்டது. 
அவற்றுள்‌, '“இப்பருந்தினும்‌ அஃகி யகன்றவறிவுடையார்‌ 
யாவருளர்‌? மனத்தானும்‌ எண்ணற்கியலாத சேணிற்‌ பறத்தலும்‌, 
ஆண்டிருந்தே, மண்மீதியங்கும்‌ திற்றகளை (ஈண்டுத்‌ 
இன்னற்குரிய சிற்றுயிர்களை யெனக்‌ கொள்க)க்‌ கண்டு, 
அவற்றின்மேற்‌ குறிபிழையாது ஜெரேலெனப்‌ பாய்ந்து 
படிந்துண்டலு மாய உயரிய செயல்களைச்‌ செயல்வல்லார்‌ 
வேறொருவருமில ரன்றே! ஆகலின்‌, இதனிடை,. யான்‌ எனக்‌ 
காவனவற்றை யுசாவி யறிகின்றேன்‌'' என்பது மொன்றென்க. 


இங்ஙனம்‌ எண்ணி முடிவுசெய்து கொள்ளும்‌ அப்புழு 
விருந்த புலத்திற்‌ கயலிருநீத வயலொன்றில்‌ வேறு பருந்தொன்று 
வாழ்ந்து வந்தது. அதற்கும்‌ அப்புழுவிற்கும்‌ நெருங்கிய நட்பு 
முண்டு. அந்நட்புரிமை யேதுவாக, புழு; அப்பருந்தினை 
வரவழைத்துத்‌ தான்‌ அ௮ச்சினைகளை வளர்க்கு மாற்றைதீ 
'தெரிந்து கோடலை நாடி நிற்ப, செல்வக்காலை நிற்பினும்‌ 
அல்லற்காலை நில்லா மாட்சியமைந்த கேண்மைசால்‌ பருந்தும்‌ 
காகதாலியமாகப்‌ புழுவைப்‌ பார்த்துச்‌ செல்வான்‌ வந்தது. 
வரக்கண்ட புழுவும்‌ கழிபேருவகைகொண்டு, “அன்பு கெழுமிய 
நண்பே! வருக. இன்பங்கனியும்‌ நின்முகங்கண்டும்‌ யான்‌ 
இன்பமின்றியிருத்தலை யறிதியோ? இங்ஙனமிருக்கு மெனக்கு 


ஒரு மாற்றுக்கூறல்‌ வல்லை கொல்லோ? '' என்றது. 


பருந்து:- அறிவல்‌. மற்று நின்னையுற்ற துன்பம்‌ ஒன்றுண்டென 
அறிந்தனனேயன்றி அது இத்தன்மைத்து, இவ்வேது 


48 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





வுடைத்து என்பவனவற்றை யறியேனாகலின்‌, 
மாற்றுக்கூறல்‌ யாங்ஙனம்‌ இயலும்‌? 
புழு :-நன்று. கேட்டிரின்‌. எனக்கு நின்னொப்ப உயிர்த்‌ 
தோழமை பூண்ட சேடப்பூச்சி (வண்ணாதீதிப்பூச்சி) 
யொன்று ஈண்டுச்‌ சின்னாட்களுக்கு முன்‌ வாழ்ந்து 
வந்தது. அதன்‌ வழியெச்சமே ஈண்டு நீ காண்குறும்‌ 
பச்சிளஞ்‌ சினைகள்‌. இவற்றை அதுதான்‌ இறக்குங்‌ 
காலத்து ஈன்று, என்னையும்‌ புறந்தருமாறு பணித்தது 
மன்றி, இவை குடம்பை தனித்தொழியப்‌ பறந்தேகு 
-நாள்காறும்‌ தற்குணவளித்‌ தோம்புதல்‌ செய்யுமாறும்‌ 
கூறியகன்றது. அவ்வோம்படையேற்ற யான்‌ அங்ஙனம்‌ 
செய்யுமா றறியாது அலமருகின்றேன்‌. 
பருந்து:- என்னை? 
புழூ :-அவ்‌ வாற்றினை யான்‌ .அறியேனாகலின்‌. 
பருந்து:- என்‌ அறியாய்‌ 9 
புழு -அப்பூச்சியோ பறக்குமியல்பிற்று; மற்று, யானோ 
ப ஊர்வனவற்றைச்‌ சார்ந்த புல்லிய புழுவானேன்‌. 
பறப்பனவற்றை ஊர்வன புரத்தல்‌, 
“பாய்திரைப்‌ புணரி பாடவிந்‌ தொழியினும்‌, 
காய்கதி ரிரண்டுங்‌ கதிதிரி யோடினும்‌,” 
கூடாது என்பது உண்மையன்றோ. அது பற்றியே 
இம்மயக்கம்‌ எய்தியது. 
பருந்து:- மயங்கல்‌ வேண்டா. நுனித்து நோக்கின்‌, இவற்றைப்‌ 
புரத்தலும்‌, ஏற்ற" வுணவு கொடுத்தலும்‌ நின்னா 
லெளிதிற்‌ செயற்பாலன வென்பதே தோன்றுகின்றது. 
அன்றியும்‌, செல்வுழிச்‌ செல்வுழி மெய்நநிழல்‌ போல, 
நினைத்தொறும்‌ நினைத்தொறும்‌ இம்முடிபே 
எய்துகின்றது. 
புழு :- உய்நீதேன்‌! உய்ந்தேன்‌!!! கூறுக. 
ப பருந்து:- கூறுவல்‌. தடையுமின்று. மற்று, யான்‌ கூறுவனவற்றை 
்‌... நீ உள்ளவாறே யுட்கொள்ளுவாயோ வென்றையுறு 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 49 





பழ 


கின்றேன்‌. எப்பொருள்‌ எத்தன்மைத்தாயினும்‌, அன்றி 


யார்யார்வாய்க்‌ கேட்பினும்‌, அப்பொருளின்௧கண்‌ 
மெய்ப்‌ பொருள்‌ காண்டல்‌ கூடும்‌ என்னும்‌ உறுதி 
நோக்கு (1181) நின்னுழை யூளதானாலன்றி, என்‌ 
மொழியின்‌ உண்மைப்‌ பொருள்‌ புலனாகாது. இந்‌ 
நோக்கின்றிக்‌ கேட்டல்‌ ர. யாடல்‌ புரிவாரது 
நோக்கினோடொக்கும்‌. 


-ஆம்‌. சார்ந்ததன்‌ வண்ணமாதலே மனவியல்பு. 


எந்நோக்கங்‌ கொண்டு எப்பொருணோக்கப்படு 
கின்றதோ, அந்நோக்கிற்‌ கமைந்தே ௮ப்பொருளுநீ 
தோன்றும்‌. ஒருவனைக்‌ குற்றமுடையனே யெனக்கருதி 
நோக்குவார்க்கு ௮வன்‌ குற்றமுடையனாகவும்‌, 
அல்லனெனக்கருதி நோக்குவார்க்கு அல்லனாகவம்‌ 
தோன்றல்‌ கண்கூடன்றோ/ நிற்க, யான்‌, 
அவ்வுறுதிநோக்கு உடையேன்‌; வெளிப்படையாகக்‌ 
கூறின்‌, நீ கூறுமனைத்தையும்‌ கூறியாங்கே நம்புவல்‌. 


இது உறுதி. 


பருநீது:- உறுதியாயின்‌, கூறுவல்‌: முதற்கண்‌ நீ இவற்றிற்கேய்ந்த 


பழி 


வூணவு யாதென நினைக்கின்றனை? நின்‌ உளத்தில்‌ 
- தேர்ன்றுவனவற்றை மட்டிற்‌ கூறுக. 


ரத யாதாகும்‌? பனித்திவலையும்‌ பைந்தேனு 


மாம்‌/ ஆ! 


பருந்து:- அல்லவே. அவற்றிற்கேற்கு முணவை நீ மிக்க எளிதிற்‌ 


பழ 


கொணர்தல்‌ கூடுமே. அன்றியும்‌, அது இவ்வனைத்தி 
னும்‌ மிக்க அண்மையிற்‌ கிடைத்தற்பாற்றன்றோ! 


2- (திகைத்து) என்னருகில்‌, எளிதில்‌, பெறக்கூடியது இம்‌ 


மசுக்கொட்டையிலை யன்றிப்‌ பிறிதொன்றுமிலையே. 


்‌ பருந்து:-ஆம்‌! ஆம்‌/! நன்று சொன்னாய்‌! நீயே அவ்வுணவை 


பழ 


நன்கு உணர்ந்து கொண்டனை. இம்‌ முசுக்கொட்டை 
யிலைகடாம்‌ அவற்றிற்குத்‌ தக்கவுணவாவன. 


£2- (சினந்து) ஏ! என்னே நின்‌ மடமை// இவற்றையன்றோ 


அது தருதல்‌ கூடாதென வன்புறை செய்தது. 
மூகநகவொன்று மொழிதலும்‌, பின்னர்‌ மற்றொன்று 
௧௧-.4 


50 செம்மொழிப்‌ புதையல்‌ 





செய்தலும்‌ அறனல்ல. அதனால்‌ விலக்கப்பட்ட 
வுணவையே யளிக்குமாறு கூறல்‌ நின்‌ அறிவுடைமைக்‌ 
கழகன்று; அமைதியுமன்று. 

பருந்து:- அன்பே! . பொறுத்தருள்‌. இனிய உளவாக. இன்னாத 
கூறல்‌ கனி இருப்பக்‌ காய்கவர்நதற்று என்பதை 
நினைத்தருள்க. நிற்க, இவற்றின்‌ தாய்ப்பூச்சி 
இவ்வுண்மையினை யறியாது. அது பெரும்பேதை. 
அன்றியும்‌ யான்‌ கூறுவனவற்றை யுறுதி நோக்குடன்‌ 
கேட்பலெனக்‌ கூறி, கூறக்கேட்டலும்‌, உண்மை 
நோக்காதொழிதல்‌ நின்‌ உயர்வுக்குக்‌ குறையன்றோ/ 
அறிவும்‌, அமைந்த நம்பிக்கையும்‌ அமைவுறினன்றோ 
வுண்மை தெள்ளிதாம்‌. 

புழு :-ஓ! அற்றன்று. என்‌ செவிப்புலனாம்‌ பொருள்‌ 
- பலவற்றினும்‌ அமைவுறும்‌ உண்மைப்பொருள்‌ 
காண்டலே என்னியல்பு. உறுதஇிநோக்கும்‌, உண்மை 
நம்பிக்கையும்‌ உடையாரின்‌ மிக்கார்த்தேரின்‌, 
யானலதில்லை இவ்வுலகத்தானே என்பதை மீட்டும்‌. 
நினக்கு வற்புறுத்துகின்றேன்‌. அறிக/ 

பருந்து:- அறிவ்தென்‌! நின்சொல்வலின்‌ வலியின்மையை நின்‌... 


சொற்களே நன்கு காட்டுகின்றன. யான்‌ கூறும்‌ உணவுப்‌ 


பொருளையே நீ முதற்கண்‌ ஏலாதொழியின்‌, பின்னர்க்‌ 
கூறப்போவனவற்றை நீ எங்ஙனம்‌ ஏற்றல்‌ அமையும்‌? 
நிற்க, இப்பச்சிளஞ்‌ னைகள்‌ பொரித்தலும்‌ 
என்னாமென நினைக்கின்றனை? இதனையேனும்‌ 
உண்மையாகக்‌ கூறுது. 


புழூ :-என்னாம்‌! விதையொன்று போடப்‌ பதமொளன்று 

ப விளையுங்கொல்்‌/ பண்டு செய்வினையலாற்‌ 
பரவுதெய்வமொன்‌ நுண்டெனில்‌, தான்‌ பயன்‌ உதவ 
வல்லதோ'' என்னும்‌ செம்பொருளையும்‌ தெளிக. 
ஆகலின்‌, சேடத்தின்‌ சினை சேடமா மேயன்றிக்‌ 
- கடமாகா. ப 


பருந்து:- அற்றன்று. சேடத்தின்‌ இனை சேடமாகாது முதற்கட்‌ 
- கடமே யாம்‌. உண்மையைக்‌ கூறின்‌, அவை 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி தர்‌ 





பொரித்தலும்‌, நின்னொப்பப்‌ புழுக்களாமே யன்றி நீ 
நினைத்துக்‌ கூறும்‌ வண்ணாத்தஇுப்‌ பூச்சிகளாகா. நீ 
இவ்வுண்மையை ஏலாதொழியினும்‌ ஒழிக. உண்மை 
பின்னர்ப்‌ புலனாம்‌. யான்‌ சென்று வருவல்‌. 


இங்ஙனம்‌ கூறிக்கொண்டே பருந்து சேணோசக்கிச்‌ 
சிவ்வென்றெழுந்து பறந்து சென்றது. அன்றியும்‌, ஆண்டே 
யிருந்து, புழுவிற்கு உண்மையுணர்த்தும்‌ வகையாற்‌ கலாய்த்தற்கு 
அப்பருந்து விரும்பிற்றன்று. “இருள்படு நெஞ்சத்து இடும்பை 
தீர்க்கும்‌ அருள்‌ நன்கு உடையராயினும்‌, சான்றோர்‌, பழியொடு 
வரூஉம்‌ இன்பம்‌ வெஃகார்‌' என்பர்‌ பெரியார்‌. ஆகவே, பருந்தும்‌ 
கலாய்த்துப்‌ பழியெய்தற்கு அஞ்சி யகன்றதென்க. 


இங்ஙனம்‌ விழுமிய நட்புக்கடம்பூண்ட பருந்து பிரிதலும்‌. 
புமு'மிக்கதோர்‌ மருட்சிகொண்டு, செய்தொழிலறியாது திகைத்து 
அருகுகிடக்கும்‌ சனைகளைக்‌ காண்டலும்‌, கண்ணீருகுத்தலும்‌, 
பன்முறை யவற்றைச்‌ சூழ்வரலும்‌ செய்து கொண்டு வரும்‌. 
இடையிடையே பருந்துகூறிய மொழிகளை எழுதீ்தளவாய்‌ 
ஆயும்‌; பொருட்பயனைப்‌ பன்முறையும்‌ சூழ்ந்து நோக்கும்‌; தன்‌ 
யாக்கைப்‌ பண்பையும்‌, பூச்சியின்‌ பொலிவையும்‌ மனத்தா 
னொப்பு நோக்கும்‌. அதுகாலைப்பின்‌ வருமாறும்‌ நினைக்கும்‌. 
அது: ப ப 

- **மாந்தர்‌. இனத்தியல்பதாகும்‌ அறிவு” என்பது 
தமிழ்மறை. இதுபற்றியன்றே, உயர்ந்தோர்‌ கூட்டமே யுறவாய்க்‌ 
கொண்டுழலும்‌ இப்பருந்தும்‌ மிக்க அறிவமைதியுடையதா 
மென்றெண்ணிக்‌ கெட்டேன்‌! ஒருகால்‌, அது இம்முறை நெடிது 
சேணிற்‌ பறந்திருக்கும்‌, அதனாற்றான்‌ இக்கலக்கம்‌/ ஆ! என்ன 
அலகைத்‌ தன்மை! உலகத்தோர்‌ உண்டென்ப தில்லென்பான்‌ 
வையத்து அலகை யென்று எண்ணப்படுமன்றோ! ஆ! உயிர்க்‌ 
கூட்டதீதுள்‌, உயர்ந்தாரோடு கூடி வாழ்வனவும்‌, கூடி 
வாழ்வதாகத்‌ தம்மை யுயர்த்திக்கூறிக்‌ கொள்வனவுமாய பல 
வுயிர்கள்‌ முடிவில்‌ எத்துணைப்பேதைமையும்‌ கொடுமையும்‌ 
உடையவாய்த்‌ தோன்றுகின்றன. என்ன உலகம்‌! பெறுதற்கரிய 
யாக்கை தமக்கு எய்திற்‌ றென்றால்‌, அது கொண்டு அறிவும்‌ 
ஒழுக்கமும்‌ அமையப்பெற்று, தக்கவின்ன, தகாதனவின்னவென 
ஒக்க வுன்னி, ஒப்பனவற்றைக்‌ கோடலன்றோ யாவர்க்கும்‌ ஒரு 
படித்தாய்‌ வேண்டப்படுவது. 


52 செம்மொழிப்‌ புதையல்‌ ' 





“கன்று முண்ணாது கலத்தினும்‌ படாது 
நல்லான்‌ நீம்பால்‌ நிலத்துக்‌ காங்கு.”” 


ஆகுமன்றோ, இஃது ஓர்‌ உயிர்க்கு எய்தாவிடின்‌ அதன்‌ பொலிவு _- 
கூர்‌ யாக்கை. நிற்க. இப்பறவை அ௮வ்விசும்பைப்‌ படர்ந்து சென்று 
செய்யும்‌ தொழில்‌ யாது கொல்‌! நெடுங்‌ காலமளவும்‌ இஃது 
ஆண்டுப்‌ பறந்து கொட்புறுதலின்‌ உட்கிடையென்னோ? 
இதனொடு அங்கு உரையாடி நல்லறிவு கொளுத்தவல்லார்‌ : 
யாவரோ? இவ்வனைத்தும்‌, எண்ணுந்‌ தோறும்‌ மயக்கத்தை 
யன்றோ தருகின்றன. என்ன இறும்பூது பயக்கும்‌ வாழ்வுகாண்‌ 
இதன்‌ வாழ்வு!” என்பது. 

இங்ஙனம்‌, அது, நினைதீதவண்ணம்‌ பண்டேபோற்‌ றன்‌ 
சினைகளைச்‌ சூழ்வந்து காவல்‌ புரிந்து வந்தது. அதுபோது, 
பருந்தின்‌ மெல்லிசைமட்டிற்‌ புழுவின்‌ செவிப்புலனாகலும்‌, 
அது, முன்னைக்‌ களிப்பின்றெனினும்‌, சிறிது தேறி, நோக்கக்‌ 
குழையும்‌ என்பதற்கஞ்சி, இனிமை தோன்ற ஒருவண்ணம்‌ 
எதிர்நோக்கி நின்றது. பருந்தும்‌ வந்தது. இரண்டன்‌ நட்பும்‌ நகுதற்‌ 
பொருட்டன்றாகலானும்‌. ப 


“இன்பமும்‌ இடும்பையும்‌ புணர்வும்‌ பிரிவும்‌ 
நன்பக லமையமும்‌ இரவும்‌ போல 
வேறுவே றியல வாகி மாறெதிர்ந்‌ துள.”* 


என்னும்‌ பொருளை இவை நன்குணர்ந்தவை யாகலானும்‌, 
முன்னர்‌ நிகழ்ச்சியிற்‌ புழுவின்‌ சனத்தை யறவே மறைய ஒன்றோ 
டொன்று சிறிது அளவளாவிப்‌ பின்‌ வருமாறு மீட்டும்‌ ௮வை 
சொல்லாடல்‌ தொடங்கின. 


பருந்து:- யான்‌ கூறுவனவற்றை, முன்னரே கூறியுள்ளவாறு, 
உறுதிநோக்கும்‌, ஒப்பன கொள்ளும்‌ உளமும்‌ கொண்டு 
கேட்பையேற்‌ கூறுவல்‌. 


புழு :-ஆயின்‌, அவை என்னிடத்‌ திலவென வெண்ணுதி 
... போலும்‌! நன்று நன்று] ஆ/ கேள்வியிலா தெய்தும்‌ 
எவ்வகைப்‌ பொருளையும்‌ உறுதிநோக்குக்‌ கொண்ட, 
உளத்திற்கோடலே என்னியல்பென யான்‌ கூறியிருக்கு 

மது நின்‌ நினைவின்‌௧ணில்லை கொல்லோ! 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 53 





-பருந்து:- “'உணர்நீதன மறக்கும்‌, மறந்தனவுணரும்‌'” என்பர்‌ 
பெரியோர்‌. இனி மறவேன்‌; பொறுத்தருள்க. நிற்க, 
யான்‌ முன்பு கூறியன நின்னையும்‌, நின்‌ சனைகளையும்‌ 
பற்றிப்‌ பொதுவாக வுணர்ந்தன; இற்றைஞான்று 
கூறப்போவது நின்பொருட்‌ டுணர்ந்த இறப்புப்‌ 
பொருளாகும்‌. அது, சுருங்கக்‌ கூறின்‌, நீயும்‌ ஒருபகல்‌ 
அப்பூச்சியே யாதல்‌ வேண்டும்‌ என்பது. 

புழு :-என்னை கூறினை? ஏ, மடப்பருந்தே! நிறுத்துக நின்‌ 
சொற்பொழிவினை! நின்னொடு நிமிர்ந்தஷேயம்‌ 
இப்பயனைப்‌ பயக்கும்‌ நீர்மைத்தாயின்‌, என்‌ கூறுவது. 
பாலாஇத்‌ தோன்றிப்‌ பருகினார்‌ ஆவிகொள்ளும்‌ ஆலால 
நீர்மைத்தே நின்னன்பு என்பதே சாலப்‌ பொருந்துவது. 
பொலிவு, திட்பம்‌ முதலியவில்லா யாக்கையேன்‌ என 
எண்ணி இன்னணம்‌ என்னை இழித்துக்‌ கூறுவான்‌ 
செய்த கூற்றேயிது. அறிந்தேன்‌. நின்‌ தன்மையை யான்‌ 
இன்றே உணர்ந்தேன்‌. நீ பெருங்கொடியை! அறிவிலி! 
இருத்த வியலாத்‌ தயை! பேதை! நாணின்றி என்‌ 
முன்னிற்றல்‌ நின்‌ மாண்பிற்கே குறைவாம்‌. இனி 
எனக்கு நின்‌ பொங்குசோறும்‌ வேண்டா: 
பூசாரித்தனமும்‌ வேண்டா. போதும்‌! போதும்‌// 


இவ்வண்ணம்‌ கூறிய புழுவின்‌ நெஞ்சுசுடு நெடுமொழி 
வன்சிறைப்பருநீதின்‌ மனதீதுத்‌ தினைத்துணையும்‌ சினத்‌ த 
கொளுத்திற்றின்று. என்னை, வன்மையுள்‌ வன்மை மடவார்ப்‌ 
பொறை யாகலின்‌. மற்று, அது, அதன்மனத்துத்‌ ''திறனல்ல 
தற்.பிறர்‌ செய்யினும்‌ நோநொந்து - அறனல்ல செய்யாமை நன்று” 
என்னும்‌ தெய்வத்‌ தருவள்ளுவப்‌ பயனை யெழச்‌ செய்து, 
உறுவது தேராப்‌ புழுவின்மாட்டு இரக்கமும்‌, அதன்‌ அறியாமைக்குக்‌ 
கவற்சியுமே தோன்றச்‌ செய்தது. வேறு என்‌ செயும்‌! அது 
அப்புழுவினை, “அன்ப, நீ வெகுண்டு கூறுவனயாவும்‌ 
வெளவிற்றுரைகளே. ஒருபுடை, அவை, நீ இச்சினை மாட்டுப்‌ 
பூண்டொழுகும்‌ பேராதரவின்‌ உறுதியைப்‌ புலப்படுத்துகின்றன 
வெனினும்‌, ஆன்ற கேள்வியாற்றோட்ட செவியை யல்லை 
யென்பதைக்‌ காட்டாது கழியவில்லை. என்‌ சொற்களை நீ ஏற்றுக்‌ 
கொள்ளாயெனப்‌ பண்டே யான்‌ கூறினேனன்றோ, '' என்று 


- கூறிற்று. 


தக ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





புழூ :-ஆம்‌. யான்‌ கேட்பனவற்றில்‌ உறுதிப்‌ பொருளைக்‌ 
காண்டல்‌ கூடும்‌ என்னும்‌ நோக்கத்துடன்‌ ஏற்றுக்‌ 
கொள்வ லென்பதைப்‌ பண்டு கூறியதே யன்றி, இன்றும்‌ 
கூறுஇன்றேன்‌, இனி என்றும்‌ கூறுவேன்‌. உரைப்பார்‌ 
உரைப்பனவற்றை யுரைத்த வாற்றா னுட்‌். கொள்ளு 
மியல்பினை யுடையார்கீகு, அவர்‌ உண்மை 
கலந்தவற்றைத்‌ தாமே யுரைத்தல்‌ வேண்டும்‌. ஒரு 
வாற்றானு மியைபில்லாத வொன்றை யியைத்துகீகூறின்‌ 
யாவர்‌ தாம்‌ ஏற்பர்‌. நிலையாத வற்றை நிலையின 
- வென்றுணரும்‌ புல்லறிவாண்மை கடையாதல்‌ போல, 
இயைபில்லனவற்றை யியைபுடையவாக்கிக்‌ கூறலும்‌, 
கூறக்கேட்டலும்‌ புல்லறிவாண்மை யாதலோடு 
கடையாதலும்‌ தோன்றிற்றன்றே. நண்ப! 
சேடப்பூச்சிகளின்‌ சனை பொரியின்‌ &டங்களாக 
மாறுமென்பதும்‌, கடங்களுந்‌ தம்‌ இயங்குதற்‌ றன்மை 
நீங்கிப்‌ பறத்தற்றன்மையினை யெய்து மென்பதும்‌ 
முற்றிலும்‌ பொருந்தாக்‌ கூற்றுக்களே. இவற்றோரன்ன 
. புன்மொழிகளை நீ யாண்டு, யாங்ஙனம்‌, கேட்டற்குத்‌ 
துணிந்தனை? இவை யொல்லுமோ வென்பதை நீயே 
ஆய்ந்து நோக்குக. அங்ஙனமாதல்‌ ஒருகாலும்‌ 
முடியாதன்றோ! 
பருந்து:- இனி வேறு கூறல்‌ எனக்கு இயலாது. வேண்டுமேல்‌ 
யான்‌ அறிந்தவற்றைக்‌ கூறுவல்‌; கேள்‌: யான்‌ வயல்‌ 
வழியும்‌, வானாறும்‌ படர்ந்து கொட்புறும்‌ 
பான்மையேன்‌. அங்ஙனம்‌, படருங்கால்‌, இடையில்‌ 
நிகழும்‌ நிகழ்ச்சிகளைக்‌ காணாது செல்வது இல்லை. 
அவற்றுள்‌ ஒவ்வொன்றும்‌ நினைவுவல்லார்‌ நெஞ்சும்‌ 
கடந்து நிற்குந்தன்மைத்து. அவற்றைக்‌ கண்ணுற்றுத்‌ 
தெலிந்தயான்‌ இவ்வாறு நிகழ்தலுங்‌ கூடுமெனத்‌ 
துணிந்தேன்‌. ஓர்‌ குறுகிய எல்லைக்கணியக்கமும்‌, 
- தானவாழும்‌ இலையன்றிப்‌ பிறகண்டறியாமையுமுடைய 
. நினக்குப்‌ பிறவனைத்தும்‌ அரியவும்‌, இயைபில்லவும்‌, 
முடியாதவுமாகவே தோன்றும்‌, இகணெற்றுத்தவளை 
புணரியியல்பை யறியுங்கொல்‌/ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி . 55 


புழூ :-அந்தோ/ ஆய்ந்திடு முணர்வுதன்னை நினக்கு அவ்‌ 
வயன்‌ படைதீதிலன்கொால்‌! அவனைக்‌ காண்பனேல்‌, 
அற்றதலை போக, அறாததலை நான்கினையும்‌ 
பற்றித்திருகிப்‌ பறிப்பேன்‌! அறிதியோ!! இக்கூற்று 
இத்துணையுறுதியுடைத்து; உண்மை யுடைத்து. 
என்பனவற்றையுமோ யான்‌ அறியேன்‌! ஆ! 
இத்துணைக்காலம்‌ இவ்வுலகிடைப்பிறந்துழன்ற யான்‌ 
ஈதறியாது ஒழிவலோ?ச என்னே நின்மடமை! என்‌ பசிய 
நெடிய வுடலையும்‌, எண்ணிறந்த கால்களையும்‌ 
நோக்கும்‌ இவற்றை நேரிற்‌ கண்டும்‌, எனக்கு 
இவ்வுடனீங்குமென்பதும்‌, பல்வகை வண்ணமமைநீத 
புத்தடலொன்று எய்து மென்பதும்‌ எத்துணை 
இழித்தக்க மொழிகளாகின்றன. இஃதறியாமையே 
பேதமை யென்பது. கூறுவோர்க்கு உணர்வு குன்றினும்‌, 
கேட்போர்க்கும்‌ அது குன்றுங்‌ கொலோ 


பருந்து:- (சினந்து) என்னை கூறினை? “யாகாவா ராயினும்‌ 
நாகாக்க, காவாக்காற்‌ சோகாப்பர்‌ சொல்லிழுக்குப்‌ 
பட்டு'” என்னும்‌ பொய்யில்‌ மொழியினை மறத்தியோ? 
என்னை நீ மதியிலி யென்பது உண்மையே. கல்லா 
அறிவில்‌ கயவர்பாற்‌ கற்றுணர்ந்த நல்லார்‌ தமது கனம்‌ 
நண்ணுதலுண்டுகொல்‌/ இதனைச்‌ கிறிதேயு 
மறிந்திருந்தும்‌, யான்‌ இவ்வுண்மையைக்‌ கூறிய 
வநீதனனன்றே! நின்‌ அறிவுக்கெட்டாதவற்றை 
வற்புறுத்திக்‌ கூறநினைத்தலும்‌, அது பற்றி நின்னுழை 
யெய்தலும்‌ என்னிலைக்கு ஏற்பனவல்லவன்றோ! 
வானோக்கி யெழுங்கால்‌ என்வாய்வழி வரும்‌ 
இன்னொலி கேட்டோர்க்கு இன்பம்‌ பயநீது, எனக்கு 
மதுவழியேயோர்‌ சிறப்பினையும்‌ நல்குதல்‌ ஒருதலை. 
இது கிடக்க, நீ இனியேனும்‌ வருவனவற்றையும்‌, பிறர்‌ 
கூறுவனவற்றையும்‌ ஒன்றிய வுள்ளமொடு 
ஏற்றுக்கொள்க. 
இவ்வாறு, புழுவின்‌ புன்மொழிகள்‌ பலவும்‌ பருந்தின்‌ 
செவியிற்‌ புக்கும்‌ அது வெகுளாது, நாணாது, அன்புடை 
நன்மொழி கூறலும்‌, புழு தன்‌ ௮அறியாமைக்கும்‌, அதனாற்‌ சினந்து 


56 , செம்மொழிப்‌ புதையல்‌ 


பிதற்றிய மொழிகட்கும்‌ உளம்‌ வெள்கி, ''அதற்கு நீ கூறும்‌ 

அந்நம்பிக்கையும்‌ உறுதி நோக்கும்‌ என்‌ மாட்டில வெண்பாயோச 

என்றது. 

பருந்து:- உளவேல்‌, ' இத்துணை நெடுமொழிகள்‌ பிறக்குங்‌ 
கொல்லோ! ப 


புழு :- அற்றேல்‌, அவ்வுறுதி நோக்கு என்னுழை யுண்டாதற்கு 
. யான்‌ செய்யக்கடவதென்‌? அன்பு கூர்ந்து கூறுக. 


இங்ஙனம்‌ அமைதிசான்ற வுரையாடல்‌ இடைநிகமுங் 
காலத்துப்‌ பருந்து சேட்புலம்‌ படர்ந்தது. புழுவும்‌ தன்னைப்‌ 
பன்முறையும்‌ நோக்கி, அச்சினையிருந்த முருக்கிலையைச்‌ 
சூழ்வந்து கொண்டிருப்ப, அவ்விலையைத்‌ துளைத்துக்கொண்டு 
எழெட்டுப்‌ பச்சிலைப்‌ புழுக்கள்‌ அங்குமிங்கு மியங்கத்‌ 
தொடங்கின. அவை யாண்டிருந்து போந்தன? அவை 
அச்சினைக்கணின்று போந்தனவே! போதரக்கண்ட புழுவின்‌ 
புந்தியிற்‌ கலக்கமும்‌ மானமுங்கலந்து தோன்றின: கண்ணகன்‌ 
ஞாலம்‌ கொட்புறல்‌ செய்தது; உடல்‌ சுமந்து நிற்கும்‌ தன்னையே 
மாயமோ வென்றெண்ணிற்று. பருந்து கூறியமொழி 
யொவ்வொன்றும்‌ அதன்‌ உளத்துத்‌ தோன்றிற்று. இன்னணம்‌ 
பருந்தின்‌ முதலுரை யுண்மையாதல்‌ காண்டலின்‌, மற்றதும்‌ 
அவ்வாறாதல்‌ கூடுமெனும்‌ துணிபும்‌ உடனெய்திய எய்தலும்‌, 
- அது பட்டபாடு யாராற்‌ கூறப்படுந்‌ தகைத்தாம்‌!/ 


பின்னர்‌ நாட்கள்‌ சில சென்றன; பரந்தவிவ்‌ வுலகற்‌ 
- றோன்றும்‌ பொருளினானாம்‌ காட்சியறிவைப்‌ பருந்து உடனுடன்‌ 
புழுவிற்‌ குரைத்தலும்‌, உண்மையாய்தலும்‌ இரண்டிற்கும்‌ 
- மரபாயிற்று. புழுவும்‌ தன்னினங்கட்குத்‌ தனக்கு நேரவிருக்கும்‌ 
நிகழ்ச்சியையும்‌, அதுவே யவற்றிற்குமா மென்பதையும்‌ 
அறிவுறுத்தும்‌; உறுத்தினும்‌, அதனையவை ஏலாதே யொழிந்தன. 
புழுமட்டிற்‌ றான்றன்‌ மெய்ந்நட்புக்குரிய பருந்துமைக்‌ கண்ட 
மெய்ப்பொருள்‌ நிகழ்தற்‌ கேற்ற காலம்‌ எய்திற்றாக, பகல்செய்‌ 
மண்டிலம்‌ பனிக்கடல்‌ முகட்டெழ, பறவை யின்னிசைபாட, 
சுரும்புந்தேனும்‌ சூழ்ந்தார்ப்ப, கடிக்கமலம்‌ வாய்விள்ள, 
பூச்சியினம்‌ பொலிவெய்த, புழுவினங்கள்‌ குழீஇ மறுக, 
இப்பழுவும்‌ பூச்சியாயிற்று; யாக்கையும்‌ காலொடுமிதக்கும்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 57 
அட ல்‌ படட பலபட லட அ படவ கடம பம ட படமல்ல பட்டயக்‌ அப்பம்‌ 


கவினெய்திற்று; இயங்கியவுடல்‌ பறத்தல்‌ செய்தது; 
இருமருங்கும்‌ சிறகுகளெழுந்தன; அவற்றின்கட்‌ பல்வகைய 
வொளிதெறிக்கும்‌ வண்ணங்கள்‌ தோன்றி யழகு செய்தன. 


இவ்வண்ணம்‌, அழகுதிகழப்‌ புத்துடல்‌ பெற்றுப்‌ 
பூந்தேனுண்டு பொலிவுகூர்‌ சுற்றமொடு புரிந்து வாழ்ந்த சேடப்‌ 
பூச்சி, பின்னர்ச்‌ சின்னாட்களுட்‌ டன்‌ ஸின்னுயிர்‌ நீங்குங்‌ கால 
மெய்தலும்‌, : எண்ணரு மின்பங்கனி௰, “இம்‌ மறுவின்று 
விளங்கும்‌ மாயிருஞாலதீது, அறிவு வளர்க்குமாற்றா னமைந்த 
பொருள்கள்‌ மிகப்பலவுள; அவற்றையாய்நீ்து கோடலறிவின்‌ 
கடன்‌: அதற்கு இன்றியமையாத வுறுப்பாவது உறுதிநோக்கே 
(வம்ப). அதனை அதனருளாலே யடையப்பெற்றேன்‌. யான்‌ 
பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌! இனி எவை வரினும்‌ 
வருக. யான்‌ விண்ணகம்‌ படர்குவல்‌'” என்றெழுநீது சென்று 
விண்ணில்‌ மறைந்தது. : 





அவவ பப ப ப ப ப படயய்ப்யியய்யியிவயயயியயயயிவவவயவகமைமையயமைவைகை 

* (கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கக்‌ கல்லூரியினின்று வெளிவந்த பஞ்சாபகேசன்‌ 
என்னும்‌ கையெழுத்துத்‌ திங்கள்‌ வெளியீட்டின்௧ண்‌ முன்னர்‌ 
வெளிவந்ததோர்‌ மொழிபெயர்ப்பு. ஆங்கில நூற்‌ கட்டுரைகளுள்‌ 
அமிழ்ந்து திளைத்த நிலையில்‌ இக்கட்டுரை ஆங்கிலம்‌ தழுவிய 
தமிழாக்கமாக அமைந்தது) ப ப ப 


2. உழைப்பு 


.. “வினையே ஆடவர்க்‌ குயிரே வாணுதல்‌ 
மனையுறை மகளிர்க்கு ஆடவர்‌ உயிரென 
நமக்குரைத்‌ தோரும்‌ தாமே 
அழாஅல்தோழி அவர்‌ அழுங்குவர்‌ செலவே...” 

-குறரந்தொகை- /24 

[நற்குணமும்‌ நற்செய்கையும்‌ சிறந்த நஙகையொருத்தி, 
அறிவும்‌ ஆண்மையும்‌ பெருகிய தோன்றல்‌ ஒருவனை மணந்து 
இல்லற.ம்‌ பூண்டு வந்தனள்‌. ஒருநாள்‌ அவன்‌, தான்‌ 
செய்வதற்குரிய வினையொன்று குறித்துத்‌ தன்‌ மனையின்‌ நீங்கச்‌ 
செல்லவேண்டியவனானான்‌.. மணந்தநாள்‌ தொட்டுத்‌ தன்‌ 
கணவனைப்‌ பிரிந்தறியாத அதநங்கைக்கு இது தெரியின்‌, அவள்‌ 
- பெருவருத்தம்‌ எய்துவள்‌ என்பதை அத்தோன்றல்‌ எண்ணினன்‌. 
உண்மைக்‌ காதல்வழி யொழுகுவார்க்குப்‌ பிரிவுபோலப்‌ 
பெருந்துன்பம்‌ தருவது பிறிது கிடையாது. “இன்னாது 
இனனில்லூர்‌ வாழ்தல்‌, அதனினும்‌ இன்னாது இனியார்ப்‌ பிரிவு” 
என்று திருவள்ளுவரும்‌ கூறியுள்ளார்‌. அதனால்‌ தன்‌ கருத்தினை, 
அவன்‌, அவளது தோழிக்கு உரைத்து, பின்னர்‌ மெல்லத்‌ தன்‌ 
மனையாட்குத்‌ தெரிவிக்குமாறு பணித்தான்‌. அவளும்‌ அதற்கு 
ஒருவாறு உடன்பட்டு, காலம்‌ வாய்த்த போது”: அவனது 
கருத்தினைப்‌ பைய வுணர்த்தினாள்‌. கேட்டாளோ இல்லையோ, 
நங்கைக்குப்‌ பெருந்துயர்‌ உண்டாகிவிட்டது; கண்ணீர்‌ விட்டுக்‌ 
கதறியழத்‌ தொடங்கினாள்‌. அவளை ஆற்றுவிக்கக்‌ தொடங்கிய 
தோழி, “நங்காய்‌, கணவன்‌ சொல்லைக்‌ காப்பது மனைவிக்குக்‌ 
கடன்‌. அவர்‌ ஒருநாள்‌ சொன்னது ஒன்றுண்டு. அது நினக்கும்‌ 
தெரிந்ததே. அஃதாவது: 'ஆடவர்க்குத்‌ தாங்கள்‌ செய்யும்‌ 
வினையே உயிர்‌: மனையுறையும்‌ மகனிர்க்கு அவ்வாடவரே 
உயிர்‌, அவர்கீகு உயிராகிய வினைமேற்‌ சென்றால்தானே, அவர்‌ 
நினக்கு உயிராக இருத்தல்கூடும்‌; நீ அழுதால்‌ அவர்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 29 
ப ப ப பப ப பப ப படடடட் ட டய யயயயியயயயயயயயியயியயயமயவமையவயையமம யைவ வையகைகளை யை 


வினைமேற்செல்வதைக்‌ கைவிடுவரே. அதனால்‌ ஏதமன்றோ 
விளையும்‌, '” என்றனள்‌. அது கேட்ட அந்நங்கையும்‌ தேறி அவன்‌ 
பிரிவை ஆற்றித்‌ தனக்குரிய அறத்தினையும்‌ ஆற்றிவந்தனள்‌. 


இச்சிறிய பாட்டினைப்‌ பாடியவர்‌ பாலைபாடிய 
பெருங்கடுங்கோ என்னும்‌ சான்றோராவர்‌. 


இவ்வாறு விளனைமேற்செல்ல நினைந்த தலைமகன்‌ 
ஒருநாள்‌ மாலைப்போது வரக்கண்டு, ஆ, இப்போது நம்‌ காதலி 
நம்‌ மனையகத்து விளக்கேற்றி அதன்‌ முன்‌. நின்று, 'இன்னும்‌ 
காதலர்‌ வந்திலரே” என்று நினைக்கும்‌ போது அன்றோ?” என்று 
தனக்குள்‌ நினைத்தான்‌. நினைத்தவன்‌, இம்மாலை, 


“உள்ளினேன்‌ அல்லனோ யானே, உள்ளிய 
வினைமுடித்‌ தன்ன இனியோள்‌ 
மனைமாண்‌ சுடரொடு படர்பொழு தெனவே.” 

- நற்றிணை: 3 
எனத்‌ தனக்குள்‌ நினைந்து இனைந்தான்‌ என இளங்கீரனார்‌ 
கூறியுள்ளார்‌. இவ்விரு செய்யுட்களையும்‌ நோக்குவோமாயின்‌, 
நமக்கு ஓர்‌ உண்மை புலப்படும்‌. அஃதாவது, ஓர்‌ ஆண்‌ மகனுக்கு 
அவன்‌ செய்தற்குரிய வினைதான்‌ உயிர்‌ அதனை முடித்தவழி 
யுளதாகும்‌ இன்பம்‌ காதலின்பம்‌ போல்வது. என்பதாம்‌. 

வினையென்பது நாம்‌ செய்யும்‌ செய்கையாகும்‌. ஒவ்வோரு 
யிரும்‌ உலகில்‌ தோன்றும்போதே "வினை செய்வதற்கென்றே 
பிறக்கின்றது. வினையே ஒருவன்‌ எய்தும்‌ இன்பத்துக்கும்‌ 
துன்பத்துக்கும்‌ காரணமாவது. இன்பத்தையே எவ்வுயிரும்‌ பெற 
விரும்பும்‌; துன்பத்தை விரும்பும்‌ உயிர்‌ எதுவுமில்லை. துன்பம்‌ 
என்ற சொல்லைக்‌ கேட்கும்போதே. நம்‌ உள்ளம்‌ சுளிக்கும்‌; 
சொல்லுதற்கும்‌ நாக்குக்‌ கூசும்‌. இன்பத்தைத்‌ தரும்‌ வினையே 
யாவரும்‌ விரும்பும்‌ தொழிலாகும்‌. அதனால்தான்‌ இன்பம்‌ 
தரக்கூடியதனை நல்வினை, நற்செய்கை என்றும்‌, துன்பம்‌ 
தருவதனைத்‌ தீவினை, தீச்செய்கை என்றும்‌ சொல்லுகின்றோம்‌. 

இனி இவ்வினையைச்‌ செய்யும்பொழுது நம்‌ உடலும்‌ 
உயிரும்‌ பெரிதும்‌ பாடுபடுகின்றன. இவ்விரண்டும்‌ ஒருங்கே 
கூடிச்‌ செய்யாதவழி, எந்தத்‌ தொழிலும்‌ நடைபெறுவது இல்லை. 
எத்தொழிலைச்‌ செய்வதாயினும்‌ இவை உழைக்க வேண்டி 


60 - செம்மொழிப்‌ புதையல்‌ 





யிருக்கின்றன. உயிர்‌ உடலொடு கூடியிருப்பது இவ்‌ 
வுழைப்புக்கே; இவ்வுழைப்பால்‌, உயிர்‌ உடல்படும்‌ 
துன்பமனைத்தையும்‌ தான்‌ படுகிறதென்றாலும்‌, உயிர்க்கு ' 
உடலின்மேல்‌ உள்ள பற்றினால்‌ உழைக்க உழைக்க, அதற்கு 
அதன்மேல்‌ பற்று மிகுகின்றது; ''துன்பம்‌ உழத்தொறும்‌ காதற்று 
உயிர்‌'” எனத்‌ திருவள்ளுவர்‌ கூறுகின்றார்‌. எனவே, உடலோடு 
கூடி" வாழும்‌ ஒவ்வோருயிர்க்கும்‌ உழைப்பு இயல்பாக 
அமைந்திருப்பதை அறிகிறோம்‌. ஆனால்‌, இவ்வுயிர்களுள்‌ 
மக்களுயிர்மட்டில்‌, ஏனை உயிர்களைவிடச்‌ சிறிது மேம்‌ 
பட்டதாகும்‌. தன்‌ உழைப்பால்‌ ஆண்டவன்‌ படைப்பில்‌ உள்ள 
ஏனை உயிர்களையும்‌ உயிரில்‌ பொருள்களையும்‌ முறையே 
அடிமையாகவும்‌ உடைமையாகவும்‌ ஆக்கிக்‌ கொள்ளற்கு 
வேண்டிய உரிமை மக்களுயிர்‌ பெற்றிருக்கிறது. ஆதலாற்றான்‌ 
. இன்று மனிதன்‌ நிலம்‌, நீர்‌, தீ, காற்று, விசும்பு ஆகிய பூதம்‌. 
ஐந்தும்‌ தான்‌ விரும்புமாறு அமையச்‌ செய்கின்றான்‌. நிலத்திற்குள்‌ 
துழைந்து குடைந்து செல்கின்றான்‌; நீரின்‌ மேலும்‌ 8ீழும்‌ நிமிர்ந்து : 
செல்கின்றான்‌; காற்றை ஏவல்‌ கொள்ளுகின்றான்‌; விசும்பில்‌ 
பறந்தேகுகின்றான்‌. சுருங்கச்‌ சொன்னால்‌, மனிதன்‌ 
ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக விளங்குகின்றான்‌ என்னலாம்‌. 


மனிதன்‌ இத்துணை ஏற்றமுடையவனாக இருத்தற்குரிய 
உரிமை அவன்பால்‌ நிலைத்திருக்க வேண்டுமாயின்‌, அவன்‌ 
சலிப்பின்றி உழைத்தல்‌ வேண்டும்‌. உழைப்பினால்‌ அவன்‌ உடல்‌ 
- தூப்மையடைகிறது. அதனால்‌ அவன்‌ உள்ளம்‌ ஒளிபெறுகிறது; 
அப்போது ஆண்டவன்‌ அவற்கு அருளியுள்ள உரிமை 
கதிர்விட்டுத்‌ திகழ்கின்றது. அதுவழியாக அவன்பால்‌ உயரிய 
எண்ணங்களும்‌, உலவாத இன்பமும்‌ உண்டாகின்றன. மக்களுட்‌ 
சிலர்‌, அவ்வுரிமையைக்‌ காத்துக்கொள்ளும்‌ வலிகுன்றியிருக்‌ 
கின்றனர்‌; உரிமையை நிலைப்பிக்கும்‌ உழைப்பினை நெகிழ்த்துச்‌ 
சோம்பலுறுகின்றனர்‌. சோம்பல்‌ உடலைக்‌ கெடுக்கின்றது; 
அதனால்‌ உயிர்‌ மடங்குகின்றது; உரிமை நிலவும்‌ உள்ளம்‌ 
மடிகின்றது. ஆகவே, சோம்பல்‌ மடிமைக்கு உயிரை இரையாக்கி, 
உள்ளத்தே இருளையும்‌ உயிர்க்கு இறுதியையும்‌ விளைவிக்‌ 
கின்றது. ஒரு பெரியாரது உடன்பிறந்தார்‌ இறநீதுபோனார்‌ என்பது 
கேள்வியுற்று, வேறொரு பெரியார்‌ அவரை நோக்கத்‌ 'தங்கள்‌ 
தம்பி எவ்வாறு இறந்தார்‌?" என்று கேட்டதற்கு, அவர்‌, “அவன்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 61 





உழைத்தற்கு இன்றி இறந்தான்‌?! என்றாராம்‌. ஆகவே, 
உழைப்பின்றிச்‌ சோம்பியிருப்பவன்‌, விரைவில்‌ தன்‌ உயிரை 
இழக்கின்றான்‌; அவன்‌ உள்ளத்தே, உயிர்க்குத்‌ தீங்கு செய்யும்‌ தீய 
எண்ணங்களும்‌ அறியாமையுமே குடிகொள்ளும்‌ என அறியலாம்‌. 

இன்று நாம்‌ அழகிய நகரங்களையும்‌, பெரிய பெரிய மாட 
மாளிகைகளையும்‌, பசும்‌ கம்பளம்‌ விரித்ததுபோலத்‌ தோன்றும்‌ 
பரந்த பண்பட்ட வயல்களையும்‌ காண்கின்றோம்‌. காடழிந்து 
நாடாகியிருக்கிறது; கருங்கடலில்‌ பெருங்கலம்‌ செல்கின்றது; 
கம்பியின்றியே தந்தி பேசுகிறது; விரைவில்‌, ''கண்டேன்‌ அவர்‌ 
திருப்பாதம்‌, கண்டறியாதன கண்டேன்‌'' என நம்‌ நாவரசர்‌ 
பாடியதை நாமும்‌ பாடப்போகின்றோம்‌. இவையாவும்‌ 
உழைப்பின்‌ பயனன்றோ! ்‌ உழைப்பின்‌ வாரா உறுதிகள்‌ 
உளவோ?! எனப்‌ பட்டினத்தடிகள்‌ உரைத்தது உண்மை 
மொழியன்றோ! உழைப்பின்றி உடல்‌ சோம்பி, உயிர்‌ ஓய்நீது 
ஒடுங்கியிருக்கும்‌ ஒருவனைப்‌ பாருங்கள்‌! அவன்‌ உள்ளத்தில்‌ 
ஒளியில்லை. அதனை அவலம்‌, கவலை, கையாறு, அழுங்கல்‌, 
ஆசை, வெகுளி, அழுக்காறு முதலியன. சூழ்ந்து அரிக்கின்றன; 
அவனும்‌ உருக்குலைந்துமெலிகின்றான்‌. அவனை ஏதேனும்‌ ஒரு ' 
தொழிலைச்செய்ய விடுவோம்‌: உடனே, அவனது உடலும்‌ 
உயிரும்‌ ஒருப்பட்டு அத்தொழிற்கண்‌ உழைக்கத்‌ தொடங்கு 
கின்றன. அவன்‌ வன்மை முழுவதும்‌ அத்தொழிலை முடித்தற்‌ 
கண்‌ ஒன்றிவிடுகின்றது. அவன்‌ உள்ளத்தை யலைத்த 
அழுக்குணர்வுகளனைத்தும்‌ அகலப்போய்‌ எங்கேயோ மறைந்து 
போகின்றன. அவன்‌' மனிதன்‌, மனிதனாக: வயங்குகன்றான்‌. 
அவனது உள்ளம்‌ பேரொளி விட்டு மிளிர்கின்றது. 
அவ்வழுக்குணர்வுகள்‌ ௮அவ்வொளியின்கண்‌ புகைந்து எரிந்து 
புத்தொளி செய்கின்றன. ஆகவே, ஒருவனது உள்ளத்தைத்‌ 
தூய்மை செய்வதற்கு உழைப்பே .சறந்த மருந்தாக. 
இருக்கிறதென்பது எளிதில்‌ விளங்குகிறது. ப 

நாம்‌ வாழும்‌ இம்மண்ணுலகு ஆதியில்‌ ஞாயிற்றிலிருந்து 
போந்தது என்றும்‌, அன்றுமுதல்‌ இன்று வரையில்‌ சுழன்று 
கொண்டேயிருக்கிறது என்றும்‌ நாம்‌ அறிந்திருக்கின்றோம்‌. 
இதனை இவ்வாறு சுழல்வித்த பரமன்‌ கருத்து யாதாகல்‌ 
வேண்டும்‌? இடையறாது சுழலும்‌ சுழற்சியினால்‌ நாம்‌ வாழும்‌ 
மண்ணுலகு, விண்ணுலகில்‌ வட்டமாக இயன்று, பல விகார 


62 செம்மொழிப்‌ புதையல்‌ 





உருவங்களைப்‌ பெற்று, முடிவில்‌, இற்றைய உருண்டை 
வடிவத்தைப்‌ பெற்றிருக்கிறது. சுழலலாவது நின்றுபோமாயின்‌, 
இந்நிலவுலகம்‌ யாதாய்‌ முடியும்‌? ஒருசார்‌ பகலும்‌ மற்றைய பகுதி 
இருளுமாய்‌ எவ்வுயிரும்‌ வாழ்தற்கின்றி, எப்பொருளும்‌ 
நிலைபெறுவதின்றிக்‌ கெட்டழியுமென்பதனைச்‌ சொல்லவும்‌ 
- வேண்டுமோ! அளித்தக்க இம்மண்ணகம்‌, இடையறவின்றிச்‌ 
சுழன்றுழலும்‌ உழைப்பினால்தான்‌ இதன்பால்‌ முறை 
திரும்புதலும்‌, நேர்மை கோடுதலும்‌ பிற தீமைகளும்‌ 
இலவாயின; விகாரங்கள்‌ நீங்கிச்‌ சீரிய இவ்வுருவமும்‌ 
அமைவதாயிற்று. 

குலாலனதுழைப்பும்‌, அவனது தண்ட ணன்‌ மனிதன்‌ 
உணவட்டு உண்ணத்தொடங்கிய நாண்முதல்‌ அறிந்தனவாகும்‌. 
சமய நூல்களும்‌ இலக்கண நூல்களும்‌, அவனையே அவன்‌ 
செய்யும்‌ வினையையும்‌, வினைக்குரிய கருவி கரணங்களையும்‌ 
அடிக்கடி எடுத்துக்காட்டித்‌ தம்‌ அறிவுப்‌ பொருளை வழங்கு 
இன்றன. ௮ச்சக்கரத்தின்‌ நடுவில்‌ வைக்கப்படும்‌ மண்துரளைப்‌ 
பாருங்கள்‌! அதனிடத்தில்‌ ஏதேனும்‌ பாண்டவமைப்புக்குரிய 
_ வடிவமுளதோ? அழகிய உருவமும்‌ திருந்திய வடிவமூயுடைய 
மட்கலங்கள்‌ அச்சக்கரத்தின்‌ சுழற்சியால்‌ பிறக்கின்றன. அஃது 
இல்லையாயின்‌ அக்குலாலன்‌ மட்கலன்களை யாக்குதல்‌ ' 
- கூடுமோ? எத்துணைத்‌ தொழிற்கிறப்பும்‌, உலையாவுழைப்பு 
முடையனாயினும்‌ அவன்‌ யாதுசெய்ய (முடியும்‌? அவன்‌ செய்ய 
முயலும்‌ கலங்கட்கு அழகும்‌ வடிவும்‌ அமையுங்கொல்‌! ' 
. இயற்கையுலகும்‌, சக்கரததுணையில்லாத குலாலனைப்போல, 
ஓய்ந்து ஒடுங்கி நிற்குமாயின்‌ அதன்‌ பயன்‌ என்னாய்‌ முடியும்‌! 
அவ்வாறு செய்யாது சலிப்பின்றி, உழைக்குமாறு அருளிய 
ஆண்டவனை எப்போதும்‌ வணங்குவோமாக. உழைத்தலின்றிச்‌ 
சோம்பிக்‌ கிடக்கும்‌ ஒருவன்‌ எத்துணைப்‌ பொருணலங்கள்‌ 
உடையனாயினும்‌, அவற்கு அவை ஒரு பயனையும்‌ செய்யா. 
சகடசக்கரமின்றிக்‌ கையற்று நிற்கும்‌ குலாலன்பால்‌ உள்ள 
மண்திரள்‌ போல, உழைப்புச்‌ சிறப்பில்லாத ஒருவனும்‌ 
வெறுந்தசைப்‌ பொதியும்‌ சிறப்பில்‌ பிண்டமுமாவதல்லது 
பிறிதில்லை. குலாலனை மகனாகவும்‌, அவனது சக்கரத்தை 
- உழைப்பாகவும்‌ கொண்டு நோக்குக. உழைப்பு உயர்வு தரும்‌; 
உத டன உலகாள்வான்‌. ஆகவே, உழைப்புப்‌ பெற்றவன்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 63 





உறுதிபெற்றவனாகின்றான்‌. உயிர்‌ வாழ்க்கையின்‌ உறுஇிப்பயன்‌ 
அவன்‌ பாலேயுளது. உயர்வு வேண்டுவோன்‌ உழைப்பு 
வேண்டுக. கருவரைவீழ்‌ அருவிகளும்‌ கான்யாறும்‌ கைகலந்து 
கலித்தோடுகின்றன. இடைப்பட்ட மாண்பொருளை வரன்றி 
யேகும்‌ உழைப்பு வன்மையால்‌ அவை கலித்துச்‌ செருக்கு 
இன்றன. அழுக்கும்‌, மாசும்‌, குப்பையும்‌, கூளமும்‌ அவற்றின்‌ 
நெறியிற்‌ பட்டு அலைத்துக்கொண் டேகப்படுகின்றன. கால்‌ 
காலாய்‌ வயலிடைப்படிந்து உரமாகித்‌ தாம்‌ பரவும்‌ நிலப்‌ 
பரப்பைப்‌ பசும்‌ புல்லும்‌, நறுமலரும்‌ கண்கவர்‌ வனப்புமுடைய 
வண்பொழிலாக்கும்‌ சிற்றாறுகளின்‌ மாண்டொழிலை 
என்னென்பது! அவற்றின்‌ தெண்ணீர்‌ உண்ணீராகிறது. அது சுமந்து 
கொணார்ந்த அழுக்குகளும்‌ அவற்றோரன்ன மாசுகளும்‌ மாய்ந்து 
போகின்றன. இதனாலன்றோ, “'உணவெனப்‌ படுவது 
நிலத்தொடு நீரே; நீரும்‌ நிலனும்‌ புணரியோர்‌, ஈண்டு, உடம்பும்‌ 
உயிரும்‌ படைத்திசி னோரே? எனக்‌ குடபுலவியனாரும்‌ 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியற்குப்‌ பாடியறிவுறுத்தினார்‌. 
இத்தகைய நீர்‌ யாறே உழைப்பெனவறிக. 


பல. திறமாய்‌, பல்வகைப்‌ பொருள்களையாக்கி, நாடுகளை 
நாடா வளமுடையவாகச்‌ செய்து, மக்களை இன்பமும்‌, 
பொருளும்‌, அறமும்‌, வீடும்‌ இனிது எய்துவித்து, அவர்தம்‌ 
வாழ்க்கையின்‌ .பெரும்பயனை நுகர்விப்பது உழைப்பேயாகும்‌. 
ஆகவே, உழைப்பே உயிர்‌ என அறிகின்றோம்‌. உயிர்‌ உடலோடு 
கூடி வாழ்க்கை நடத்துந்தோறும்‌, அதன்பால்‌ பேரின்பம்‌ 
பெறுதல்போல, உழைப்பாளியும்‌ உழைக்குந்தோறும்‌ உவட்டாத 
பேரின்பமும்‌ ஊக்க மிகுதியும்‌ பெறுகின்றான்‌. ஆண்டவன்‌ 
திருவருள்‌ அவன்‌ உள்ளத்தே ஊறுகிறது. உயர்‌ நோக்கும்‌, 
ஒள்ளறிவும்‌, பெருந்‌ தன்மையும்‌ அவன்பால்‌ உளவாக 
யோங்குகின்றன. 


நோன்மை, துணிவு, ற்ற அறிவுப்‌ ரட்ட 
ஆர்வம்‌, தன்குற்றம்‌ தேர்ந்து கடிதல்‌ முதலியன இன்ப வாழ்வுக்கு 
ஆக்கமாகும்‌ நல்லறங்கள்‌. உணர்த்த உணர்வதிலும்‌, இவற்றை 
நாமே நம்‌ உழைப்புவாயிலாக உணர்ந்து நன்னெறிகளிற்‌ 
செலுத்துவதே நம்‌ உயிர்‌ வாழ்க்கையாகும்‌. உழைப்பு வாயிலாக 
இவற்றை நாம்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. தோன்மை என்பது 
எத்துணை இடுக்கண்கள்‌ அடுக்கிவரினும்‌.அவற்றிற்கு அழியாது, 


64 ௬ இ செம்மொழிப்‌ புதையல்‌ 





அவற்றால்‌ வரும்‌ துன்பத்தைப்‌ பொறுத்து மேற்கொள்ளும்‌ : 
தன்மையாகும்‌. அங்ஙனம்‌ மேற்‌ கொள்ளுதற்குரிய துணையாகும்‌ 
மனத்திட்பமே துணிவு என்பது. துணிந்தவழி, இடையில்‌ வந்து 
தகையும்‌ இடையூறுகளால்‌ உள்ளமுடையாமல்‌, செய்‌ 
வினையைக்‌ கடைபோக உழைத்து வெற்றிகாணும்‌ திறம்‌ 
முயற்சியாகும்‌. அதன்கண்‌ ௮றியாதனவற்றை அறிந்தாற்றும்‌ 
விரகு வேண்டியிருத்தலின்‌, அறிவறியும்‌ ஆர்வம்‌ வேண்டுவதா 
யிற்று. அவ்வார்வத்தால்‌, முதற்கண்‌ தாமே தேர்தலும்‌ பிறர்‌ ப 
காட்டக்‌ காண்டலும்‌ ஆகிய இரு நெறிகளால்‌ தம்‌ குற்றத்தைக்‌ 
குண்டு அதனைக்‌ கடிவதும்‌, செய்த குற்றத்தை இனிச்‌ செய்யா 
வகையில்‌ தம்மைப்‌ பாதுகாத்து, அடுத்த முறையில்‌ நன்காற்றல்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ நற்பண்புடையனாவதும்‌ உழைப்பாளிக்கு 
இன்றியமையாதனவாகும்‌. இப்‌ பண்புகளைக்‌ கைக்கொண்டு 
உழைப்போர்முன்‌, வான்றோய்‌ மலையனைய பேரிடர்கள்‌ வந்து 
நிற்கும்‌. ''நற்செயலுக்‌ கன்றே நானூறு இடையூறு. '” ஆயினும்‌ 
உண்மை யுழைப்பாளியோ, ஏஎனையவற்றால்‌ வரும்‌ ''இன்பம்‌ 
விழையான்‌; இடும்பை இயல்‌ பென்பான்‌; துன்பம்‌ உறுதல்‌ 
இலன்‌.” கருமமே கண்ணாக உழைக்கும்‌ அவன்‌, ''மெய்‌ 
வருத்தம்‌ பாரான்‌; பசி நோக்கான்‌; கண்‌ துஞ்சான்‌; எவ்வெவர்‌ 
தீமையும்‌. மேற்கொள்ளான்‌; செவ்வியருமையும்‌ பாரான்‌; 
- அவமதிப்பும்‌ கொள்ளான்‌. '' சுடச்‌ சுடரும்‌ பொன்போல்‌, அவன்‌ 
உள்ளம்‌ துன்பங்கள்‌ தொடர்ந்து போந்து சுடச்சுட, ஒட்பமும்‌ 


. .திட்பமும்‌ பெற்று ஒங்கி யொளிரும்‌. நிலவுலகினும்‌, அவள்‌ 


புகழே ஓங்கிப்‌ பொன்றாது நின்று நிலவும்‌, அத்துன்பங்களும்‌ 
எரி முன்னர்‌ வைத்தூறு போலக்‌ கெடும்‌." 

இலண்டன்‌ நகரத்தில்‌ உள்ள செயின்ட்‌ பால்‌ கதீட்ரல்‌ 
- என்னும்‌ பெருங்கோயில்‌ உலையா வுழைப்பின்‌ உருவுடைப்‌ 
பயனாகும்‌. அதனை யெடுத்தற்கு முயன்ற சர்‌ கிறிஸ்தபர்‌ ரென்‌ 
என்பார்‌, கணிதநூல்‌, வானநூல்‌, சற்பநூல்‌ முதலிய வற்றிற்‌ 
பெரும்‌ புலமையும்‌ வினைத்திட்பமும்‌ உடையர்‌. ஆயினும்‌, 
அவர்‌ இதனைக்‌ கட்டியமைத்தற்கு முயன்ற காலத்து உளவாகிய 
இடையூறுகட்கு அளவேயில்லை. உரோம்‌ நகரத்துச்‌ செயின்ட்‌ 
பீட்டர்ஸ்‌ பெருங்‌ கோயில்‌ போலவே இக்கோயிலையும்‌ எடுத்தல்‌ 
வேண்டுமென எண்ணி முயன்ற அவர்தம்‌ எண்ணம்‌ தூர்ந்து 
போமாறு, அரசியற்‌ பேரதிகாரிகளும்‌ சமயப்‌ பணியாளரும்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 65 





பிறரும்‌ மண்ணள்ளி எறிந்த வண்ணமே இருந்தனர்‌; பொருளுதவி 
புரிவோர்‌ இருளில்‌ மறைந்தனர்‌; கிறிஸ்தபருக்கும்‌ இடுக்கண்‌ பல 
அடுக்கி வரலாயின. ஆயினும்‌ என்‌? ''மடுத்தவாயெல்லாம்‌ 
பகடன்னான்‌ உற்ற இடுக்கண்‌ இடர்ப்பாடுடைத்து”' என்ற 
திருவள்ளுவப்‌ பெருமொழிபோல, அவ்விடையூறுகளும்‌ 
இடர்ப்பட்டுத்‌ தாமே யழிந்தன. கதீட்ரல்‌ கண்கவர்‌ வளப்பும்‌ 
மண்மகிழ்‌ தோற்றமும்‌ பெற்று இன்றும்‌ நின்று நிலவும்‌ பெருஞ்‌ 
சிறப்புடன்‌ திகழும்‌ செம்மை யெய்திற்று. இன்றும்‌ அதனைக்‌ 
காண்போர்‌, ''பெரியார்‌'' எனப்‌ பொறித்துள்ள பெரும்‌ பெயரைக்‌ 
காணுந்தோறும்‌, நம்‌ கிறிஸ்தபரின்‌ வினைத்திட்பம்‌, முயற்சி 
முதலிய வினைமாண்புகளை நினைந்து பாராட்டாநிற்கின்றனர்‌. 


திருவும்‌ கல்வியும்‌ சிறந்து விளங்கும்‌ நாடுகளுள்‌ இப்போது 
அமெரிக்க நாடு எத்துறையிலும்‌ ஈடுமெடுப்புமின்றி 
விளங்குவதனை நாம்‌ அறிகின்றோம்‌. இதன்‌ உண்மையினை 
யுணர்ந்து கண்டு உரைத்த கொலம்பஸ்‌ என்னும்‌ பெரியாரை 
மேனாட்டவர்‌ அனைவரும்‌, நம்‌ நாட்டவருட்‌ கற்றவரும்‌ 
நன்கறிவர்‌. நம்‌ நாட்டிற்குப்‌ புதுநெறி யொன்று காணப்புகுந்த 
அப்பெரியார்‌ அ௮வ்வமெரிக்க நாட்டினைக்‌ கண்டறிந்தனரா 
யினும்‌, அதனை முதலிற்‌ காண்டற்கண்‌ அவர்‌.உற்ற இடுக்கண்‌ 
உரைக்குந்‌ தரமுடையதன்று. புதுநெறி காண்டல்‌ கூடுமென்ற 
எண்ணம்‌ அவர்‌ உள்ளத்திற்‌ புகுந்த நாள்முதல்‌, புதுப்பெரு 
நாடாகிய அதனைத்‌ தம்‌ கண்களாற்‌ காணுந்‌ துணையும்‌, அவரை, 
அவமதிப்பு, அச்சுறுத்தல்‌, அறியாமை, இகழ்ச்சி, ஏமாற்றம்‌, 
வசைவு, கொலை, ௮ச்சம்‌ (ழதலிய பல செயல்கள்‌ பல்லாற்றாலும்‌ 
அரித்து அலைத்தன. நாட்டின்‌ காட்சியை யெய்துதற்கு 
இரண்டொரு நாழிகை யிருக்கும்போதும்‌, அவர்‌ சென்ற 
வங்கத்திலிருந்தோர்‌ அவரைப்‌ பற்றிக்‌ கொலைசெய்துவிடவும்‌ 
துணிந்தனர்‌: மலைபோல்‌ அலையெழுந்து முழங்கும்‌ மறிகடல்‌, 
முன்னே இடந்து, மருட்சி விளைவித்தது; பின்னே அவரது நாடு 
நெடுந்தொலைவிற்‌ இடந்து, வறிதே திரும்பின்‌ அவரை 
இகழ்ந்தெள்ளி இன்னற்‌ , படுத்தற்கு எதிர்நோக்கியிருந்தது; 
அருகில்‌ சூழ விருந்தோர்‌ மடித்தவாயும்‌, வெடிதீத சொல்லும்‌, 
கடுத்த நோக்கும்‌ உடையவராய்த்‌ தீவினையே சூழ்ந்து கொண்‌ 
டிருந்தனர்‌. கணந்தோறும்‌, நிலையின்றிப்‌ புரளும்‌ அலைகள்‌ 
 . என்தன்‌ செலவொட்டாது தடுத்தற்‌ கெழுந்தன போல 

தஃத்‌ 


66 செம்மொழிப்‌ புதையல்‌ 





 வெழுந்து அலைப்ப, அவற்றிடையே ஒடுங்கா வுள்ளமும்‌ 
'கலங்காக்‌ கொள்கையு மல்லது பிறிதில்லாத அவர்‌ மனத்‌ திட்பம்‌, 
அவ்வலைகளின்‌ தலையை மிதித்தேகியது; விரிகடலைச்‌ 
சுருக்கிற்று;: நெடும்போது குறும்போதாக, நீர்க்காற்று 
நிலக்காற்றாக, பகல்‌ மாய, இரா வணுக, வினை முடிவின்‌ 
துனைவு மிக, அமெரிக்கப்‌ புது நாட்டின்‌ அடைகரை 
புலனாயிற்று, அடர்த்‌ தற்‌ கெழுந்த அலைகள்‌ அவரைத்‌ தலைமேற்‌ 
சுமந்து தாலாட்டின; வன்காற்றாய்‌ மடித்தற்கு நின்ற கடற்காற்று, 
மென்காற்றாய்‌ அவர்‌ மெலிவு தீர்த்து மகிழ்வித்தது. ஈதன்றோ 
- வினைமாண்பு! என்றும்‌ பொன்றாத இன்பவிசை நல்கும்‌ 
 வினையினும்‌, . உழைப்பினும்‌ ஏற்றமாடைய தொன்று 
. உண்டுகொல்‌! "இல்லை! இல்லை! எஞ்ஞான்றும்‌ இல்லை! 


இனி இவ்வுழைப்பினை நம்‌ பண்டைச்‌ சான்றோர்‌ ஆள்‌ 
்‌ வினையென்றே வழங்கி யிருக்கின்றனர்‌. உள்ளத்தின்‌ ஆட்சி வழி 
இற்கும்‌ உடல்‌ புரியும்‌ வினை உழைப்பாதலால்‌, அதனை 
- ஆள்வினை யென்றது எத்துணை அழகுடைத்து! காண்மின்‌. 
-அவ்வாள்வினையே ஆடவர்க்கு: உயிர்‌ என்பதனால்‌, ஆடவனை 
ஆண்மகன்‌ என்றல்‌ எத்துணை அறிவுடை மொழி! காண்மின்‌. 
- ஆண்மக்களே!..உங்களது ஆண்மை, ஆள்வினையே, அயரா 
்‌.. உழைப்பே, அதனையுடைய நீவிர்‌ என்‌ செய்கின்றீர்கள்‌? அயர்ந்து 
உறங்குகின்றீர்கொல்‌? உறங்கன்மின்‌; உறங்குதல்‌ உய்வற்றார்க்கே 
உரியது, ஓய்வு உலையா உழைப்புடையார்க்கே உரியது. 
_ உழைப்பவர்‌ ஓய்வு கோடற்குரியர்‌, ஓய்வுற்றவர்‌ உறங்குதற்‌ 
.. கரியர்‌; - உறங்குவோர்‌ மீட்டும்‌ உழைத்தற்கு உடற்கும்‌ 
- உள்ளத்திற்கும்‌ உரந்தருபவராவார்‌. உங்களது உறக்கம்‌ மீட்டும்‌ 
- உழைத்தல்‌ வேண்டி உங்கட்கு ஊக்கம்‌ செய்தற்கமைந்தது; 
அதற்குரியபோது -இரவுப்போதே, ஆகவே, பகற்போது 
உழைப்புக்‌ குரியதாகும்‌. - உழைப்புக்குரிய அப்பகற்போது 
உறங்குதற்குரிய தன்று; அதனால்‌ பகற்போதில்‌ நன்கு உழைமின்‌. 


- உலகம்‌ விரிந்து கிடக்கின்றது; இதன்பால்‌ உயரிய பயன்‌ 
உளது; உழைப்பவர்‌ அப்பயனை நுகர்தற்குரியர்‌; உலகையளித்த 
ஒருவன்‌ உங்கட்கு உடம்பு நல்கியுளன்‌; அவ்வுடம்‌பினை உலஇஒல்‌ 
இயக்கி உறுபயன்‌ 'பெறுதற்குரிய. உறுகருவியாக உங்கட்கு, 
அவன்‌ உள்ளத்தையும்‌ உதவியுளன்‌, உள்ளத்தால்‌ உள்கியவழி 
உழைத்தற்‌ குரிமையும்‌, ஆற்றலும்‌ உங்கள்பால்‌ உள என்பது 


தரத்‌ த உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 67 





இன்கம்‌, அவற்றை வெளிப்படுத்தல்‌ உங்கள்‌ கடன்‌. ஆற்றலும்‌ 
உரிமையுமூடைய நீவிர்‌ உழைக்குமிடத்து, எங்கெங்கு முறை 
பிறழ்ச்சி தோன்றுகின்றதோ, ௮ஃது உங்கள்‌ உயிர்க்கிறுதி 
பயக்கும்‌ உறுபகையாதலின்‌, அங்கங்கு முறைமையை நிறுவுதல்‌ 
வேண்டும்‌; நெல்விளையும்‌ வயலிடத்துப்‌ புல்‌ மூளைய 
விடுவிர்கொல2? துரும்பாயினும்‌ விரும்பி யீட்டுமின்‌. பருத்தியின்‌ 
பஞ்சு காற்றிற்‌ பறக்கும்‌ புன்மைத்தாயினும்‌ விடாது பற்றுமின்‌; 
ஈட்டுமின்‌; பாங்குற நூன்மின்‌; ௮ஃது அற்றம்‌ மறைக்கும்‌ 
ஆடையாகுமே; “அணியெல்லாம்‌ ஆடையின்‌ பின்‌.” 


உழைப்பிற்கு ''ஊறு செய்வன பிறவும்‌ சிலவுள. அவை 
அறியாமையும்‌, மடமையுமாகும்‌. அறிதற்கரிய அமைதி 
பெற்றும்‌, அறியவேண்டுவனவற்றை அறியவிடாது, மருட்சியும்‌ 
அச்சமும்‌ பயப்பித்துச்‌ செய்வினை சிதறுவித்தலின்‌, அறியாமை 
உழைப்பிற்கு உளறு ஆகும்‌. அறிவுடையோர்‌ அறிவுறுப்பவும்‌, 
ஆற்றற்குரிய வினையும்‌ உரிமையும்‌ அருகில்‌ இருப்பவும்‌, ஆள்‌ 
வினைக்கண்‌ கருத்தை இருத்தாது, மடிமைக்கண்‌ மடிந்து 
இடைப்பித்தலின்‌, மடமையினைத்‌ தகர்த்‌ தெறிதலும்‌ ஆண்மகற்கு 
அறமாகும்‌. அதனைச்‌ செய்யவேண்டு மென்பது ஆண்டவன்‌ 
ஆணை. “இன்று,” '“இப்பொழுது,”” “இக்கணம்‌” என்று 
வ்ழங்கும்‌ காலமே, அதனை அயராது ஆற்றற்கமைநீத அருமைக்‌ 
காலமாகும்‌. அயர்ந்தவழி இரவு வந்துவிடும்‌; அக்காலத்தில்‌ 
எவரும்‌ உறங்குவரே யன்றி உழைத்தலைச்‌ செய்யார்‌. 

எல்லா வகை உழைப்பும்‌ ஏற்றமுடையனவாகும்‌;. 
- அவற்றுள்‌ கையால்‌ உழைக்கும்‌ உழைப்பில்‌ கடவுட்டன்மை 
யுண்டு எனக்‌ கார்லைல்‌ என்னும்‌ பெரியார்‌ கவினக்‌ கூறுகின்றார்‌; 
'இக்கட்டுரைக்கண்‌ அடங்கிய கருத்துகளை வழங்கிய பெரும்‌ 
புலவரும்‌ அவரே. உழைப்பு உலகேபோல்‌ பரந்த 
பண்பினையுடையது; இதன்‌ உயர்வு வீட்டுலகின்‌ உச்சியிலுளது. 
முதற்கண்‌ உடலிலும்‌, பின்‌ மூளையிலும்‌, முடிவில்‌ உள்ளத்திலும்‌ 
ஒன்றியுலவிப்‌ பயன்‌ உறுவிக்கும்‌ உழைப்பே, கெப்ளர்‌ கண்ட 
கோணிலைக்‌ கணக்கும்‌, . நியூட்டன்‌ நிகழ்த்திய நெடும்‌ 
பொருளாராய்ச்சியும்‌, அறிவியற்கலைகளும்‌, ஆண்மைச்‌ 
செயல்களும்‌ இன்னுயிர்‌ வழங்கி இசை நடும்‌ இயல்பும்‌ யாவும்‌ 
தோற்றுவித்த ஏற்றமுடையது. ஆதலால்‌, ஆண்‌ கடன்‌ இறுக்கும்‌ 


68 .... செம்மொழிப்‌ புதையல்‌ 





மாண்புடை மக்காள்‌! உழைப்பே ஆண்டவன்‌ உருவென 
வுணர்மின்‌. அதற்கு அழியாது ஆற்றலே அவனது திருப்பணி 
யென அறிமின்‌; பரந்த உலஇல்‌ சிறந்தோங்கிய கரக்ட்‌ 
கண்டுணர்ந்‌ துரைத்த முதுபொருளும்‌ இதுவேயாம்‌. 


உழைப்பினை வெறுத்து நொந்துரைக்கும்‌ ஒருவன்‌ 
உளனோ? உளனாயின்‌, அவனை அது செய்யவேண்டாவென 
உரைமின்‌. ஒடுங்கிக்கிடக்கும்‌ அவன்‌ முன்‌ சென்று, 'அன்ப, 
ஒடுங்குதல்‌ ஒழிக. இதோ, உன்போல்‌ உழைத்த தோழர்கள்‌ 
உயர்நிலை யுலகத்தில்‌ இன்பஞ்‌ சிறந்து இனிதே உறைகின்றனர்‌. 
அவர்களன்றோ ஆங்கே இன்புறுகின்றவர்‌; பிறர்‌ எவரும்‌ இலரே! 
இந்‌ நிலவுலகினும்‌, உழைப்புநலத்தால்‌ உயர்ந்த வரன்றோ, 
மக்கள்‌ மனநிலத்தில்‌ மன்னி, வானவரும்‌ முனிவரரும்‌ போலக்‌ 
காலங்கழியினும்‌ கோலங்‌ கழியாது என்றும்‌ நின்று நிலவு 
கின்றனர்‌, ?' எனத்‌ தெருட்டித்‌ தெளிவுறுத்துமின்‌. 





3. வரனென்னும்‌ வைப்பு 


அ_டம்பொடு கலந்து தோன்றும்‌ உயிர்த்தொகையுட்‌ 
சிறப்புடையவென உயர்ந்தோரான்‌ உணர்த்தப்பெறும்‌ 
மக்களுயிர்க்கு உறுதிப்பொருளெனப்‌ பெரியோர்‌ வகுத்துக்‌ கூறும்‌ 
நால்வகைப்‌ பொருள்களுள்‌ வீடென்பதும்‌ ஒன்று. அது சிந்தையும்‌ 
மொழியும்‌ செல்லா நிலைமைத்து எனப்‌ பெரியோர்‌ கூறுவர்‌. 
கூறினும்‌, அது இவ்வுலகம்‌ போல்‌ அ௮ழிதன்மாலைத்தாய 
இன்பத்தினைத்‌ தராது, எஞ்ஞான்றும்‌ குன்றா வின்பம்‌ தரும்‌ 
பேருலகமெனவும்‌, அதனை நாடியே அயிர்கள்‌ நிற்றல்‌ 
வேண்டுமெனவும்‌ நம்‌ ஆன்றோர்‌ கூறுவதனோடு அமையாது, 
அவவுலகநாட்டம்‌ உயிர்கட்கு இயற்கையிலே அமைந்துள 
தென்றும்‌, அது, ஆயும்‌ உணர்வுடையார்க்கே புலனாமென்றும்‌ 
கூறினர்‌; கூறுகின்றனர்‌. ௮க்கூற்றினை ஒருவாறு ஆராய்ந்து கண்ட 
வழியே, ஈண்டுக்‌ கூறப்பெறுகின்றது. ப 


புவியினுக்கு அணியாய்‌ ஆன்ற பொருள்தநீது, சவியுறத்‌ 
தெளிந்து, தண்ணென்று ஒழுக்கமும்‌ தழுவிச்‌ சான்றோர்‌ 
கவியெனக்‌ கிடந்த கான்யா றொன்றின்‌ அடைகரையின்கண்‌, 
வெயினுழைபறியாக்‌ குயினுழை பொதும்ப ரொன்றிருந்தது. 
அதன்‌ கண்‌ எண்ணிறந்த புள்ளினம்‌, மண்ணுறு வாழ்க்கைக்கு 
மாண்புறுத்தும்‌ செவிச்சுவையமுதம்‌ கேட்போர்‌ செவிப்புலம்‌ 
வளம்‌ பெற அளித்து வாழ்தர, அவ்வினத்து ளொன்றாய 
இன்னிசைச்‌ *செம்புளொன்று பெடையுடன்‌ இளைமல்க அவ்‌ 
வடைசினைப்‌ பொதும்பருள்‌, பெற்றதுகொண்டு, பேரறம்‌ 
நேர்ந்து, பெறலரும்‌ இன்பமே துய்த்து வந்தது. அதனால்‌, அது, 
எங்கெழிலென்‌ ஞாயிறு என்னும்‌ - இறைவனருளா லெய்தும்‌ - 


* இதனைச்‌ செம்பகம்‌ என்றும்‌ வழங்குப. _- 


70 செம்மொழிப்‌ புதையல்‌ 





நெஞ்சிறுமாப்பும்‌, பழியஞ்சி யீட்டும்‌ பொருளின்ப 

- மூடைமையின்‌, வழியெஞ்சா வான்பொருளும்‌ உடையதாயிற்று. 

ஆகவே, அதற்கு இனி வேண்டற்பால தென்னாம்‌ 
ஒன்றுமில்லை யன்றோ! 


ப நிற்க, ஒருநாள்‌, இச்‌ செம்புள்ளின்‌ வாழ்கீகைத்துணையாய்‌, 
ஒத்தவுணர்வும்‌ பான்மையு முடையதாய, துணைச்சேவற்கு ஒரு 
வாற்றானு முயர்வுதாழ்வில்லாக்‌ கவினுங்‌ காட்சியு முடையதாய்‌ 
விளங்கிய பெடைப்புள்‌, தன்‌ கூட்டகத்‌ தமர்ந்து, பாரப்புக்கட்கு 
உணவாவனவற்றை யளித்து உவந்திருக்கையில்‌, பகல்செய்யும்‌ 
செஞ்ஞாயிறு பாவையிற்‌ படிய, பைய இருள்‌ வந்து பரவ, 
இன்பத்தெண்கால்‌ இடைவந்துலவ, அருகோடிய அருவிக்க 
ணெழுந்த சிறுதிரை பொருதுவீழ்தலின்‌ எழுந்த விழுமிய வோசை 
யாங்கணும்‌ பரவ, விரிகதிர்மதியம்‌ விண்ணகத்‌ தெழுந்து, 
மண்ணக மடந்தையின்‌ மயக்கொழிப்பதுபோலத்‌ தன்‌ ஒண்கதிர்‌ 
பரப்.பிற்று. அது காலை, அப்‌ பார்ப்புக்களு ஸளொன்று, தன்‌ 
சிறுதலையை நீட்டி, அன்புகனியும்‌ ஆய்முக நோக்கி, 

அன்னாய்‌! வாழி! நம்‌ படப்பைத்‌ தேன்மயங்கு பாலினும்‌ 
இனிய இத்‌ தெண்ணீர்யாறு செல்லிடம்‌ யாதுகொல்‌”" என வினவ; 
கேட்ட தாய்ப்புள்‌, விடையறியாமையின்‌, விளம்பல்‌ கூடாது, 


"குறுநகை காட்டி, “மக்காள்‌! யான்‌ அறியேன்‌; 'கலின்‌' எனக்‌ 


_ கலிக்கும்‌ தூக்கணங்குருவியையாதல்‌, கட்புலங்கதுவா விட்புலம்‌ 


படரும்‌ வானம்பாடியை யாதல்‌ கேட்டல்‌ வேண்டும்‌. ஆண்டுத்‌ 
தோன்றும்‌ . கோட்டெங்கின்‌ குலைமீது அவை ஒருகால்‌ 
 வந்தமரினும்‌ அமரும்‌. அது போழ்து நீவிர்‌ மறவறக. நீவிர்‌ 
கேட்டதும்‌, அதனோரன்ன பிறவும்‌ அறிதலாம்‌”” என்று கூறி, 
வானம்‌.பாடியின்‌ வள்ளிசையைத்‌ தன்‌ மென்குரலால்‌, வடித்தும்‌ 
ப உந்தியும்‌ உறழ்ந்தும்‌ இசைப்ப, குரீ இக்குஞ்சுகள்‌ குளிர்ப்பெய்தி, 

"வானம்பாடுகொல்‌ இக்‌ கானம்‌ பாடியது” என்றெண்ணலாயின. 


மற்று, அவ்‌ வானம்பாடும்‌ வண்குருகு, தன்‌ மெல்லிசை : 
கொண்டு, காடும்‌, காவும்‌, கவின்பெறு துருத்தியும்‌, யாறும்‌ 
குளனும்‌, வேறுபல்‌ வைப்பும்‌, ஊரும்‌. நகரமும்‌ உறைதரும்‌ 
இல்லமும்‌, ஊறுசெய்‌ விலங்கும்‌, ஊனூண்‌ வேட்டுவர்‌ விரிக்கும்‌ 
கண்ணியும்‌, பிறவும்‌ மெய்பெற விசைத்தல்‌ மரபு. அதனை 
யொருகாலேனும்‌ அருகமர்ந்து நன்கு கேட்டறியா இச்‌ செம்புள்‌, 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 71 





பாடுங்கால்‌, அவ்‌ விசைப்பொருள்‌ முறையிற்‌ சிறிது பிறழ்தலும்‌ 
குறைதலுமாயின. இழுக்குடைய பாட்டாயினும்‌, இசை 
நன்றாயின்மை கொண்டு பேருவகை மீதாரத்‌ தாமும்‌, தம்‌ 
அன்னையொப்ப, மெல்லிசை மிழற்றல்‌ தொடங்கின. இங்ஙனம்‌ 
குரவராயினார்‌ செய்யும்‌ செய்வினையை மக்களாயினார்‌, நுணுகி 
நோக்கி, அம்முறையே செய்தல்‌ உயிர்த்தொகையுட்‌ இறந்து 
விளங்கும்‌ இயல்புகள்‌ பலவினுளொன்று. இதுவே, ஏனை 
யறிவுவளர்ச்சிக்கும்‌ பிறவற்றிற்கும்‌ ஒருதலையாக வமைந்த 
அடிப்படை யென்பது கல்வியாளர்‌ கோள்‌. இதனை 
யீண்டுரைப்பிற்‌ பெருகும்‌. ப 

வெள்ளி முளைத்தது; விடியல்‌ வந்தது; பறவை பாடின; 
பல்லுயிரும்‌ பரவுக்கடன்‌ செய்தன; விழுந்த ஞாயிறும்‌ எழுந்தது; 
மென்காற்று . வீசலுற்றது; பூநான்கும்‌ பொதுளி வெறி இசை 
நான்கும்‌ போய்‌ உலவ, கரும்பு தேணார்ந்தன. சேக்கையுளுறங்கிக்‌ 
கடந்த செம்புட்குஞ்சுகள்‌, உறக்க நீங்கி, ஒருபுடை வந்து, 
உவகை கூர்நீதன. அதுபோது, தாய்ப்புள்‌, தன்‌ செல்வச்‌ சிறு 
குஞ்சுகளின்‌ மருங்கமர்ந்து, தன்‌ மெல்லிசையைத்‌ தொடுத்து, 
யாற்றுநீர்ச்செலவின்மேற்‌ பாடிற்று. அக்காலை கரையாக்‌ கல்லும்‌ 
புல்லும்‌ கனிந்துருகன. சுருங்கக்கூறின்‌, அவ்விசை பின்பத்தால்‌, 


“மருவியகால்‌ விசைத்தசையா; மரங்கள்மலர்ச்‌ சினைசலியா; 

கருவரைவீழ்‌ அருவிகளும்‌ கான்யாறும்‌ கலித்தோடா; - க 

பெருமுகிலின்‌ குலங்கள்புடை பெயர்ந்தொழியப்‌ புனல்சோரா; 

இருவிசும்பின்‌ இடைமுழங்கா; எழுகடலும்‌ ளட. 1 
எனுந்‌ தங்கவியே அமையும்‌. 


இங்ஙனம்‌ சிறந்தோங்கிய இனசயொன்தில்‌, அப்‌. புள்‌ 
- வீறுற்றதே யொழிய, அதனுளத்தில்‌, சிறுகுஞ்சு வினவிய 
பொருள்மாத்திரம்‌ புலனாயிற்றன்று. ஆயினும்‌ தானும்‌ 
தன்பார்ப்புக்களும்‌ ஒருபகல்‌ அவ்வாறு செல்லிடம்‌ 
சேறல்வேண்டு மென்னும்‌ திப்பிய .வுணர்வொன்று அதன்‌ 
நெஞ்சத்‌ தகலாது நிலவுவதாயிற்று. இவ்வாறு நாட்கள்‌ பல 
சென்றன. அப்புள்ளும்‌ யாற்றுநீர்சசெலவு பொருளாகப்‌ 
பாடி வந்தமையை நீக்கிப்‌ பிறிதோர்‌ இடமொன்றனை நாடிப்‌ 
பாடுதல்‌ தொடங்கிற்று. அக்காலை அவ்விடமே, இவ்வாறு 


72 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





'செல்லிடமாம்‌ என்பது அதற்குத்‌ துணிபாயிறறு. இவ்விடத்தைக்‌ 
கேட்குந்தொறும்‌ அப்‌ பார்ப்புக்களும்‌ தம்‌ தாயப்பறவையை, 
அதனைக்‌ குறித்த வினாக்கள்‌ பல நிகழ்த்தாது ஒழிவதின்று. 

நிற்க, இவ்விடம்‌ யாதாக விருக்கலாம்‌? சிலர்‌ இதனை நாம்‌ 
யாண்டிருந்து போந்தோமோ ஆண்டையது என்பர்‌. வேறு இலர்‌ 
நாம்‌ இனிச்‌ செல்லுமிடம்‌ யாது அது வென்பர்‌. சிலர்‌, இத்தகைய 
இடமே இல்லை யென்பர்‌. வேறுபலர்‌ நாமும்‌ பிறவும்‌ 
நீங்கியதும்‌, நீக்கமற இனிச்‌ சேருவது மாய இடம்‌. என்பர்‌. 
இதுபற்றிக்‌ கூறற்பாலன ஒருவாறு கோடற்பால வல்ல வென்பது 
காட்டு யொன்றையே அளவையாக்‌ கொள்வார்‌ துணிபு. மற்று, 
நாம்‌ காண்டல்‌, கருதல்‌, உரை மென்னு மூன்றையும்‌ அளவையாக்‌ 
கொள்ளும்‌ பான்மையே மாகலானும்‌, அவற்றா ஸனாராயுங்‌ 
காலத்து, உளத்திற்‌ றோன்றும்‌ சில வுணர்வுகளும்‌, உணர்ந்தோர்‌ : 
பலர்‌ கூறிய உரைகளும்‌ அப்பெற்றித்தாய இடமொன்‌ 
றுண்டென்பதனை வலியுறுத்துகின்றன. ஆயினும்‌, அதனை 
ஒருவாறு நாம்‌ காண்டற்குமுன்‌ அறியாவுலகம்‌ என 
வழங்குவோம்‌. *முதனூலாரும்‌ இவ்வாறே வழங்குகின்றார்‌. 
அன்றியும்‌, இவ்வுலகைப்‌ பற்றி, இருண்ட வுணர்வுகளே அப்‌ 
பறவையின்‌ உணர்வுட்‌ கலந்து கடந்தன. 


இனி, அத்‌ தாய்ப்புள்‌, தானே தனித்தமர்ந்து, அவ்வுலகு 
பற்றிய வுணர்வுகள்‌ தன்‌ மனத்தெழுந்தோறும்‌, இசைத்துக்‌ 
. குளிர்ந்து. நாவில்‌ ஊறாத அமிழ்தூற. உடல்‌ புளஇத்து 
- உள்ளமெல்லாம்‌ உருகிக்‌ களிக்கும்‌. இக்‌ களியாட்டினைப்‌ பின்னர்‌ 
அது, தன்‌ பார்ப்புக்கள்‌ காணவும்‌ கேட்கவும்‌ செய்தயர்தல்‌ 
- தொடங்கிற்று. இங்ஙனம்‌ செய்தற்குக்‌ காரணம்‌ யாதாகும்‌9 அப்‌ 
பார்ப்புக்களும்‌ இதனைத்‌ தொடர்வனவல்லவோ? அவற்றிற்கும்‌ 
அவ்வுலக வுணர்வினை யுணர்தீதல்‌ வேண்டுமன்றோ? அது 
போலும்‌ காரணம்‌! 
....... இவ்‌ வண்ணம்‌ நாட்கள்‌ சில சென்றன. ஒருநாள்‌ ௮க்‌ 
குஞ்சுகளு ளொன்று, ஆய்முகநோக்கி, அவ்‌ வுலகு யாண்டுள ' 
தென்று கேட்ப, அது, 'அவ்வுலகம்‌ உண்டென்பது உண்மை; 
“மற்று, யான்‌ ௮ஃது உறுமிடம்‌ ' அறியேன்‌. ஆகலின்‌, 
ன்‌ 7 
* 1 நஜ ௦811 11 106 பிரை 1 காம்‌! 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 73 
சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரி 78 


அவ்விடத்தை யான்‌ கூறுதல்‌ கூடாது?" என்றது. என்றலும்‌, 
அவற்றுட்டலைக்‌ குஞ்சு மஹன்னின்று, ''இவ்‌ யாறு செல்லுமிடம்‌ 
யாது, அது அவ்‌ அறியாவுலகம்‌/'' என்றது -,இது உண்மை கொல்‌? 
அன்று. அவ்‌ யாறு, மறுவில்மானவர்‌ மலிந்த மூதூர்‌ வெறிது 
சேறல்‌ விழுப்பமதன்றென மலைபடுபொருளும்‌ கான்படு 
செல்வமும்‌ தலைமணந்துகொண்டு, பெருநகரடைந்து, 
கால்வழிச்‌ சென்று, வயலிடைப்‌ படர்ந்து, அதன்கண்‌ விளையும்‌ 
பைங்கூழ்‌ வளர்த்து, வணிகர்‌ மரக்கலம்‌ அணிபெற மிதப்ப, 
மங்கையர்‌ குடைந்து மாணலம்‌ புனைய, புரிநால்மார்பர்‌ 
அருங்கடனாற்ற, மீனுண்குருகும்‌, தூண்டில்வேட்டுவரும்‌, 
இண்டிமில்வாழ்நரும்‌ செல்வம்‌ மீக்கொளப்‌ பரந்து சென்று, 
கோனோசக்கி வாழுங்‌ குடியனைத்தும்‌ வானோக்கலின்‌, அதற்‌ 
இன்றியமையாப்‌ பெருமழை பிறக்கும்‌ பெருந்திரைப்‌ 
புணரியைப்‌ புணரும்‌! இப்புணரியோ அறியா உலகெனப்‌ 
படுவது! பகலின்‌ பான்மையும்‌ இரவின்‌ எழிலும்‌ புள்ளினத்துக்‌ 
கொருபொலிவும்‌ மாவினத்துக்கொருமாண்பும்‌ வயங்கத்‌ 
தருவனவாக, இவையனைத்தும்‌ தந்த வொருவன்‌, இவை 
செல்லிடமொன்றைச்‌ செய்யாது விடுவனோ? 


இதுநிற்க, “அன்னாய்‌! அறியாவுலகின்‌ அழகினைக்‌ 
கூறுவதால்‌ ஆகும்பயன்‌ யாதுகொல்‌! அதனைப்‌ பலகாலும்‌ 
பாடிப்‌ புகழ்தல்‌ எற்றுக்கு?! என்று தொடங்கிய ஒரு குறும்புள்‌. 
"தேனூற்றெடுப்ப மணநாறும்‌ பூம்பொழிலகத்தைவிட்டு நாம்‌ 
வேறிடம்‌ சேறல்‌ என்னை? மென்றலிரும்‌ நறுமலரும்‌ மிகைபடச்‌ 
செறிந்த கூடொன்றாக்கி, நாம்‌ ஏன்‌ என்றும்‌ ஈண்டே வாழ்தல்‌ 
கூடாது? வான்குயில்க விசைபாட வரிவண்டு பாண்மிழற்ற, 
மான்களன்று பயின்றுள்ள, பல்லுயிரும்‌ பொலிவெய்த விளங்கும்‌ 
இவ்விளமரக்காவினும்‌ இனிதுகொல்‌ ௮வ்‌ அறியாவுலகம்‌? 
ஆருயிரன்னாய்‌! நாம்‌ வேறிடஞ்சேறல்‌ வேண்டா. இதுபோது, . 
சிந்தாமணி தெண்கடலமிர்தம்‌ தில்லையானருளால்‌ வந்தா 
லிகழப்படுமே! முயற்சியின்றியே பெரும்‌ பயன்‌ எய்துதற்குரிய 
இடம்‌ அதுவாயினும்‌, யான்‌ இவ்விடம்‌ விட்டுப்‌ பெயரேன்‌. 
ஒழிக! இனி வேறுபுலஞ்‌ சேறல்‌. பைந்தாட்‌ கோரையும்‌, பசிய 
தளிர்நிறைந்த புதலும்‌ மிக்க இவ்‌ வடைகரையினும்‌ இனிதுகொல்‌ 
அவ்‌ அறியாவுலகம்‌! ஆகலின்‌, அன்னாய்‌/ இனிப்‌ பாடுதலொழிக! 
பாடுதற்கு உளம்‌ ஒருப்படுதலும்‌ ஒழிக!!! என்றது. - 


74 செம்மொழிப்‌ புதையல்‌ 





_. பின்னர்‌ அத்தாய்ப்புள்‌, தன்மனத்துப்‌ பலவேறுவகைப்‌ 
பட்ட எண்ணங்கள்‌ படர்ந்தெழுந்‌ தடங்க, வெய்துயிர்த்து, 
வேறுகூறா தொழிய, மற்றொரு சிறுகுருகு கூறும்‌. அது, “இறுத்த 
இருள்‌ கெட, யாண்டும்‌ இளங்காலும்‌, இன்னொலியும்‌ எழ, 
பொன்னுருக்கென்ன இளவெயில்‌ பரப்பி, விடியலிற்‌ 
கீழ்க்கடலின்‌ முகட்டெழும்‌ இளஞாயிற்றினைக்‌ காணாய்‌/ 
தெண்ணீரின்‌ திரையிடை, அ௮ச்செஞ்ஞாயிற்றின்‌ செங்கதர்கள்‌ 
தவழ்தலும்‌, ஆண்டுப்‌ பல்‌ வண்ணங்கள்‌ தோன்றி மிளிர்தல்‌ : 
காணாய்‌! வரிக்கெண்டையும்‌ பருவராலும்‌ நண்பகலொளியில்‌ 
மின்செய்து மறைதலும்‌, இளந்தவிர்கள்‌ ஒளிதெறித்தலும்‌ பிறவும்‌ 
காணாய்‌/ தண்டென்றல்‌ தளிரசைப்ப, பார்ப்புக்கள்‌ கிளைபடர்ந்து 
இசைபாட, புதுமலரின்‌ மணம்‌ பரவ, காலையணிந்து 
பகலெல்லாம்‌ 'ஒவியின்றியிருந்த கவினனைத்தும்‌, மாலையிற்‌ 
றூவர. முடித்துத்‌ தோன்றும்‌ இயலணங்கின்‌ எழிற்‌ செவ்வியை 
மறத்தலும்‌ கூடுமா? ஈண்டாயினும்‌, ஆண்டாயினும்‌, 
யாண்டாயினும்‌ அமர்க. வெண்மதியின்‌ தண்கதிர்கள்‌ பைந்‌ 
தழைகளின்மீது பரவி, கலித்தோடும்‌ அருவிநீரில்‌ ஆடல்‌ பயின்று, 
பூங்காவை வானமாக்கி, கான்யாற்றை, அத்திங்கட்‌ புத்தே ஞூர்ந்து 
செல்லுந்‌ தேர்வழியாக்க, விளங்கும்‌ இரவுப்‌ பொலிவை 
நினைத்தொறும்‌ நெஞ்சம்‌ வேறோரிடத்தையும்‌ நினைக்குங்‌ 
கொல்‌! திண்கலமும்‌ சிறுநாவாயும்‌ செல்வுழிச்செல்வுழி யெழும்‌ 
ஒய்யெனும்‌. ஒசை நம்‌ உறக்கம்‌ கெடுப்ப, நெடுந்தருவின்‌ 
யைங்கிளை படர்ந்து பாடலை நம்‌ இனம்‌ பயில, இன்பக்காட்டுயே 
யாண்டும்‌. இலங்கும்‌ இந்‌ நிலத்தினும்‌ அவ்‌ அறியாநிலம்‌ 
அழகுடைத்தோச ட 
...... “துஞ்சுவது போல இருளி, விண்பக 

“இமைப்பது போல மின்னி, உறைக்கொண்‌்(டு) 
ஏறுவது போலப்‌ பாடுசிறந்‌(து) உரைஇ 
நிலநெஞ்‌(ச௬ு) உட்க ஓவாது சிலைத்தாங்‌(கு) 
ஆர்தளி பொழிந்த வார்பெயற்‌ கடைநாள்‌.”” 


தாம்‌ நம்‌ படையமை சேக்கையைப்‌ படர்நீது, ஒன்றோ 
. டொன்று புல்லி இருக்கின்‌ கார்செய்பனிப்பு.ம்‌ கலங்குதுயர்‌ 
செய்யாதாக, எழுந்த வெம்மையால்‌ இன்பம்‌ மிகும்‌ இவ்விரும்‌ 
பொழிலினும்‌, நீ கூறும்‌ அப்பூம்‌ பொழில்‌ ஏற்றமுடைத்தாமோச 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 75 
எனத கக ட ர்‌ பு பபப யயபட்ட்ப்ப்ட்ப்ப்ப்ட்ப்ட்ட்ட்ட்டப்ப்ப்ப்பப்ட்ட்ட்ட்ட்ப்டடபப 


ஆதலின்‌, அன்னாய்‌! வேறுபுலம்‌ முன்னுதலை விட்டொழித்து, 
- இப்புலம்‌ பற்றிய இன்னிசையே மிழற்றுது/”' என்றது. 

பின்னர்‌, அத்தாயாய செம்புள்‌, இங்ஙனங்கூறிய தன்‌ 
செல்வக்குஞ்சின்‌ பட பட்டலல்‌ அன்வ்யு கேட்டு, ஒருவாறு, 
உளத்தைத்‌ திருத்தி, ''செல்வங்காள்‌! இனி நீவிர்‌ விரும்பிய 
வண்ணமே வேறொரு பாட்டே பாடுவல்‌. போற்றிக்‌ கேண்மின்‌ 
என்று ஒரு மெல்லிசை, பொருள்‌ செறியப்‌ பாடுதல்‌ தொடங்‌ 
கற்று. அப்பொருள்‌: 

“பரந்த உலகிடைத்‌ தோன்றிய யாவும்‌ தன்‌ பொறிபுலன்‌ 
“களின்‌ வழியே மனத்இிற்குக்‌ குன்றாவின்பமும்‌, அச்சமறியா 
வியல்பும்‌ நல்கத்‌ தான்‌ பெற்றுவாழ்ந்தமையும்‌, அவ 
வாழ்க்கையில்‌ நாட்பல செல்ல, தனக்கு உள்ளிருந்தே, “இஃது 
நின்னிடமன்று' என வோர்பொருண்மொழி யெழுநீதிசைத்‌ 
தமையும்‌; அம்மொழி, பின்‌ பலமுறையும்‌ இசைப்பக கேட்ட 
தான்‌, ஒருகால்‌ உவகையும்‌, ஒருகால்‌ வெறுப்பும்‌, பலகாலும்‌ 
கேட்டற்‌ கொருப்படாது சேறலும்‌ கொண்டிருந்தமையும்‌; 
இருக்கையில்‌, தான்‌ வாழுமிடமே மேதக்க இடமாவது, அதனை 
நீங்குதல்‌ அறவே கூடாது என்னும்‌ உவகையுணர்வு தோன்றி 
னமையும்‌; பின்னர்த்‌ தன்‌ மனகீகினிய துணைப்‌ பறவை போதந்து, 
காதல்‌ செய்து களித்துக்‌ கலந்தமையும்‌; அதுகாலை, ௮ம்மொழிப்‌ - 
- பொருள்‌ பன்முறையும்‌ எழுந்து, ஊன்கலந்து, உடல்கலந்து,' 
உயிர்கலந்து, பின்னர்‌ உணர்வுங்‌ கலந்து ஒரோவோசையாய்‌ 
உருவெங்குங்‌ கலந்துநின்றமையும்‌; அக்கலப்பே, தன்‌ 
துணைப்புள்ளிற்கும்‌ நிகழ, இரண்டும்‌ உளங்கலந்து இக்கான்யாற்‌ 
றடைகரை யடைந்து, சிற்றிற்‌ சமைத்துச்‌ செவ்விய வாழ்க்கை 
நடாத்தி வந்தமையும்‌ பிறவுமாம்‌. 

இதனைக்கேட்ட பார்ப்பினுள்‌ ஒன்று, ப ்ன்‌ 
. அன்னாய்‌! நீ பண்டே யிருந்த இடம்‌ யாண்டையது? அருகுளதா 
யின்‌, யாம்‌ அனைவரும்‌ ஆண்டே படர்ந்து, இன்பந்துயத்து 
இனிது வாழலாமே” என்றது. எனவும்‌, தாயப்புள்‌ உளங்கலங்கி, 
ஆருயிர்ச்‌ செல்வமே! அதனை யெங்குளதென்பேன்‌! அறியாவுலக 
மென்பேனோ!/ அன்றி மிகமிகச்‌ சேய்மையிலுள்ளதோர்‌ 
விண்ணிடம்‌ என்பேனோ யாது கூறுவேன்‌! யான்‌ அறியேன்‌. 


76. | செம்மொழிப்‌ புதையல்‌ 





ஆயினும்‌, அன்றெழுந்‌ திசைத்த பொருண்மொழி இன்று 
- மெழுந்து ஈர்கின்றது. அது அன்றிட்ட ஆணையை மேற்‌ 
கொண்டடங்கிய யான்‌ இன்று விடுத்தல்‌ கூடுமோ 
அயராவின்பத்திற்றிளைத்திருந்த அன்றே ௮அவ்வாணையை 
யேற்றயான்‌, இளமையும்‌, அதனானாம்‌ இன்பமும்‌ இழந்த 
இநீநிலையிற்‌ கொள்ளாதொழிதல்‌ முறையோ? ஆகவே, என்‌ 
அருமைச்‌ செல்வங்களே! அவ்‌ அறியாவலகம்‌ யாண்டமைநீ 
திருப்பினும்‌ இருக்க. நாம்‌ அனைவரும்‌ அதனைதநோசக்கிச்‌ 
செல்வம்‌. வம்மின்‌/ யான்‌ கூறுவது உண்மையே என்னும்‌ 
உறுதிநோக்கங்‌ (178/11)) கொண்டு ஒருப்படுமின்‌'' என்றது. 


- என்றலும்‌, நீயும்‌ எம்மொடு வருதியன்றே. ஆயின்‌, யான்‌ 
இன்னே வருவல்‌”! என்று மிகச்சிறியதோர்‌ பார்ப்பு விளம்பித்‌ தன்‌ 
தாயிசைத்த தனியிசையிற்‌ றானுங்‌ கலந்து பாடல்‌ தொடங்கிற்று. 


இன்னணம்‌, சொல்லாடலாலும்‌ இசையாலும்‌ பொழுது 
கழிய, 'வெஞ்சுடர்‌ வெப்பந்‌ தீரத்‌ தண்ணறுஞ்சோலை தாழ்ந்து 
நிழற்செய்யவும்‌, தண்பதம்பட்ட தெண்கழி மேய்ந்து பல்வேறு 
வகைப்பட்ட  புள்ளெல்லாம்‌ குடம்பை நோக்கி 
உடங்குபெயரவும்‌, புன்னை முதலிய பூவினாற்றம்‌ முன்னின்று 
கஞற்றவும்‌, நெடுந்திரை யழுவத்து நிலாக்கதிர்‌ பரப்பவும்‌” 
மாலை வந்தது. வரக்கண்ட தாய்ப்புள்‌, தன்‌ பார்ப்புக்களைத்‌ 
தமித்துவிட்டு இரைதேடுவான்‌ சென்றிரு.ப்‌.ப, அவற்றுளொன்று 
அண்மையிலோடிய அருவியின்‌ மருங்குநின்ற புதற்கணமர்ந்து, 
அருவியின்‌ கலிப்பும்‌, அடைசினை யசைதலி னெழு மார்ப்பும்‌ 
கேட்டலும்‌ களிமீக்கூர்ந்து, அங்கு மிங்கு மோடியோடித்‌ தன்‌ 
| னல்லிசை கொண்டு இன்னிசை மிழற்றத்‌ தொடங்கிற்று. 
அக்காலை .அது இசைக்க முயன்ற இசைகள்‌ பலவும்‌ 
இயைபு. படாதொழிய, இநுதியிற்‌ றன்றாய்‌ பாடிய 
_. அறியாவுலகவிசையை இயக்கிப்பார்க்க, அது நன்கனம்‌ கைவர 
... வுவந்து. அதனையே எடுத்தும்‌ படுத்தும்‌ கன பாடிக்‌ 
கொண்டிருந்தது. 


| ஆ] யாழோ! குழலோ!! இன்றேன்‌ பெருக்கோ!// 
என்பெலாம்‌ உருக்கும்‌ இன்னிசை மிழற்றவல்லது யாதுகொல்‌! 
ஆ! ழும்‌ ட முந்நீர்ச்‌ சலஇயும்‌ கலியா; நீண்ட 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி க்‌ 





பொருப்பினின்றும்‌ இழியும்‌ அருவிக்காலும்‌ நதிகளும்‌ புரண்டு 
துள்ளா; எப்பொருளையும்‌ தன்வயமாக்கி, உள்நிறை யுயிரும்‌ 
மெய்யும்‌ உருக்குகின்றதே/!'' எனப்‌ புகழ்வது போலும்‌ இழித்தக்க 
்‌. கூறிக்கொண்டே புறவமொன்று ஆண்டு அதனருகே வந்தது. இது 
புறங்குன்றி கண்டனையதேனும்‌ மூக்கிற்‌ கருமையு முடைத்து; 
அன்றியும்‌ ஒண்மை யுடையம்‌ யாம்‌ என்னும்‌ வெண்மை தலை 
சிறந்தது. எக்குடி.கெடுக்வோ, எதனலம்‌ தரற்றவோ ஈண்டு இஃது 
வந்துளது. இதனியல்பறியாச்‌ சிறுசெம்புள்‌, தான்‌ கேட்ட இதன்‌ 
பொரய்யுறு புகழ்ச்சியை மெய்யுறு புகழ்ச்சியென்‌ றெண்ணி, 
பெரிதும்‌ மூயன்றுபாடலும்‌, இம்மடப்புறவம்‌, தன்‌ 
சிறுதலையைப்‌ பையத்துளக்கி, ' “நன்று, நன்று, யானும்‌ பல 
விடங்கட்குச்‌ சென்றுளேன்‌. பல இன்னிசைகளாற்‌ றோட்கப்‌ 
பெற்று முளேன்‌. ஒருகால்‌, மக்களகத்துப்‌ போற்றி வளர்க்கப்‌ 
பெறும்‌ பேறும்‌ பெற்றுளேன்‌. எனவே, இசைநலங்‌ காண்டலிற்்‌ 
்‌. திறந்த வன்மை பெற்றுளேன்‌ என்பது நன்கு தோன்றும்‌. 
யானறிந்தவளவில்‌, ஆணையிட்டுக்‌ கூறுவேன்‌, நின்னொப்பார்‌ “ 
நல்லிசைவல்லார்‌ மக்களினும்‌ இலர்‌. ஆயினும்‌ ஓன்று, நின்னாற்‌ 
பாடப்பெறும்‌ பொருள்கள்‌ யாவை? அவை யான்‌ இது காறுங 
கேட்டனவல்லவே!!'' எனச்‌ சிறிது சுவித்து வினவிற்று. 


குறும்புள்‌ :-ஆ! அவை யாவும்‌ அறியாவுலகு பற்றியன. 
புறவம்‌ :-எவை? அறியா... _ 


குறும்புள்‌:- அவை அறியா வுலகின்‌ அழகு, இன்பம்‌, 
வாழ்க்கையியல்பு, அதனையடையுமாறு ப 
முதலியவற்றைக்‌ கூறுவன? 


புறவம்‌ :- (நகைத்து) அது அறியாவுலகாயிற்றே! அதனைப்‌ 
பற்றி நீ அறிந்ததியாங்ஙனம்‌? அம்மம்ம! முற்றாக்‌ 
காயெல்லாம்‌ முழுத்த "கேள்வி வல்லவா 
மிருக்கன்றன. காடும்‌ செடியும்‌ அவாவறுத்தல்‌ 
மெய்யுணர்தல்‌ முதலியன செய்கின்றனவே/ 
மெய்யாக, யான்‌ இவற்றை யறிதல்‌ வேண்டும்‌. 
- மூத்து முதிர்ந்த முதுமை மிக்க யான்‌, அவ்வுலகினை 
_ யறிந்து ஆவன செய்துகோடல்‌ வேண்டுமே! நன்று/ 
அறியாவுலகமென்று நீ கூறுவது வன்‌ யாண்டுளது? 
அருள்செய்து கூறுக. 


78. செம்மொழிப்‌ புதையல்‌ 


குறும்புள்‌ :- யான்‌ அறியேன்‌. (உணர்வுகலங்கி) ஒருநாள்‌ நாங்கள்‌ 

ப 'அவவுலகினுக்குச்‌ சேறல்கூடும்‌ என்பதையன்றி 
வேறு. ஒன்றும்‌ யான்‌ அறியேன்‌. 

புறவம்‌ . :-நன்று. அறிந்தேன்‌. பேதையோர்‌ பேதையோர்‌ என 

நூல்கள்‌ கூறுகின்றன. அவர்‌ யாவர்‌, யாண்டுளர்‌ என 

ன - ஆய்ந்துகொண்டே வருதல்‌ என்‌ இயற்கை. அன்பே/ 

இன்று கண்டேன்‌. நின்மாட்டே அந்நூல்களின்‌ கூற்று 

வாய்மையாதல்‌ கண்டேன்‌. நீயே அதற்குத்‌ தக்க 

சான்று. ஆகவே, நீவிற்‌ அறியாவுலகற்குச்‌ செல்லும்‌ 

செலவு மேற்கொண்டுள்ளீர்‌. ஆற்றுப்படை 

யின்றியே போலும்‌! அப்பெற்றித்தாய செலவு நீ 

நயநீதனி ராயின்‌, நும்‌ நன்னர்‌ செஞ்சத்து இன்னசை 

வாய்ப்ப, முன்னிய யாவையும்‌ இன்னே பெறுக// 

யான்‌ வருவல்‌ என்று கூறிக்‌ கொண்டே பறந்து சிறிது 

- செல்ல, ௮க்‌ குறும்புள்‌, விருதுப்பட்டிக்கு விரைந்து 

போங்‌ கலியைக்‌ குறுக்கிட்டு உறுவிலை கொடுத்து 

வாங்கியாங்கு, “நிற்க! சிறிது தாழ்த்தல்‌ வேண்டும்‌. 

.. நன்று, தாங்கள்‌ கூறியது யாது? என்‌ அறிவு 

மயங்குகின்றது”'' என்றது. 


புறவம்‌ :-அறியாவுலகத்திற்கு அமைந்துள்ள நுந்தம்‌ செலவு 

... மேதக்கதே. ஆயினும்‌, இடைப்பட்ட எனக்கும்‌ 

உனக்குமே ௮ச்‌ செலவு செய்தற்கேற்ற நெறி 

தோன்றாது போலும்‌. 

குறும்புள்‌ :-ஓ, அதனை விடுக. அவ்வுலகுபற்றிய உம்முடைய 
வ கோள்‌ யாது? அதனை யேனும்‌ கூறுக. ' ப 

புறவம்‌ :-என்னை? ஏ துரும்பே என்னையோ இகழ்‌ 

கின்றனை. நன்று! உன்னொத்த சீரிய இசைப்‌ 

புலமையும்‌, நுட்பமும்‌ இட்பமுமமைந்து அறிவு 

. மூடைய எவவுயிரேனும்‌ அறியாத ஒன்றின்மாட்டு 

வெறிதே நினைந்து சாம்புங்கொல்‌/ வேண்டின்‌, நீ 

நின்னையே கொள்ளலாம்‌. உன்னைப்போல்‌, 

வாளாது பொழுது கழிப்பதாயின்‌ என்னையும்‌ 

கொள்ளலாம்‌. ஒன்று கூறுவேன்‌; யாவருக்கும்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 79 





ஒல்லுவ சொல்லல்‌ என்பதே. கறந்தது, மிகுத்துக்‌ 
கூறல்‌ மிக்க ஏதமே தரும்‌. 


குறும்புள்‌:-அற்றேல்‌, நீர்‌ அவ்‌ வறியாவுலகிற்குப்‌ போகர்‌ 
போலும்‌! 


- புறவம்‌ 2- ஒருகாலும்‌ இல்லை. முதற்கண்‌, யானுறையு மிடம்‌, 
முழங்குகடல்‌ ஞாலம்‌ முழுவதும்‌ வரினும்‌, வழங்கத்‌ 
தவா வளப்பமும்‌, விழைவு விடுத்த 
விழமுமியோர்க்கும்‌ விழைவு தோற்றுவிக்கும்‌ 
விழுப்பமும்‌ வாய்ந்தது. ஆகலின்‌ யான்‌ வேறிடம்‌ 
விரும்பேன்‌. மேலும்‌, பெற்றது கொண்டு பெறும்‌ 
பேறே பேறெனப்‌ படுவது. இரண்டாவதாக, 
கேட்கப்படுவன யாவும்‌ வாய்மைய என எளிது 
ஆராயாது கொள்ளும்‌ நும்மோரன்னோர்‌ போலும்‌ 
சிற்றறிவுடையேன்‌ யானலன்‌. அன்றியும்‌, நீர்‌ கூறும்‌ 

உலகமமொன்று உவ ரத டட யான்‌ 
எங்ஙனம்‌ அறிவது? 


குறும்புள்‌ :- என்னை ஈன்றோர்‌ எனக்கு அருளினர்‌. 


புறவம்‌ :-ஈன்றோர்களோ கூறினர்‌? அங்ஙகனமா?. அற்றேல்‌, நீ 
மிகமிகச்‌ சீரியதோர்‌ பறவையே! நின்‌ என்றோர்‌ 
கூறுவனவற்றைக்‌ கூறியவாறே . உளங்கொஜஞம்‌: 
நீர்மை வேண்டற்பாலதே! அவர்கள்‌ ஒருபகல்‌, நீ 
செஞ்ஞாயிற்றைச்‌ சென்று சேர்ந்து வாழ்தலுங்‌ கூடும்‌ 
என்பராயின்‌, நீ ஆமென்றே கொள்ளுவாய்‌ 
போலும்‌! ப ௭ 


குறும்புள்‌:- (சீறியது போல்‌) ஈன்று புறந்தநீத என்‌ குரவர்‌ 
ஒருபொழுதேனும்‌ என்னை வஞ்சித்ததின்றே/ 

புறவம்‌ :- என்னை, யென்னை? வெகுளுவதென்னை? என்னை 
செய்த) நின்பெற்றோர்‌ நின்னை வஞ்சித்தனர்‌; 
வஞ்சர்‌ என்று ஒருவரும்‌ கூறிற்றிலரே! அவர்‌, 
நின்னை வஞ்சித்திலராயின்‌, ஒன்று கூறுவேன்‌, அவர்‌ 
பேதையரே. அன்றேல்‌, பொருளறியாதாரே. 
நும்மோரன்னோர்‌ மாட்டு ஒன்றுகூறல்‌ விழைவோர்‌, 


80 _ - செம்மொழிப்‌ புதையல்‌ 


உண்மையில்‌, உளநோய்‌ கோடல்‌ உலகியல்‌, 
- எவவும்‌ செய்கலான்‌, தான்தேறான்‌, அவ்வுயிர்‌ 
போஒமளவும்‌ ஓர்‌ நோய்‌.' நிற்க, அவர்‌ கூற்று 
வஞ்சனையின்பாற்‌ படுவதோ, பொருளறியாமை 
_யின்பாற்‌ படுவதோ, நீயே ஆராய்க. உலஒயலும்‌ 
உண்மையறிவு .மிலரோடு உள்ளோர்‌ உரையாடல்‌ 
ஒருவாற்றானும்‌ ஓல்லாதாகலின்‌, யான்‌ சென்று 
வருவல்‌. வாழ்க! வாழ்க! (மறைகின்றது. ) 


இங்ஙனம்‌ ௮ம்‌ மடப்புறவங்‌ கூறிய சொற்களாற்‌ றன்‌ 
உண்மையறிவு கலக்கங்‌ கொண்ட குறும்புள்‌ ஒருவாறு 
தெளிதற்குள்‌, அது கட்புலங்‌ கடந்தது, 

. மறுபகல்‌,. வேனில்‌ வெப்பமும்‌, வெவ்விய காற்றும்‌, 
-இலவாக, தன்‌ தன்மையிலோர்‌ திரிபுண்மையைக்‌ காட்டிற்று. 
நீனிற வானம்‌ மானிறங்‌ கொள்ளக்‌ கொண்மூவினம்‌ விண்‌ மூடின. 
கார்கோள்‌ முகந்த கமஞ்சூல்‌ மாமழை வள்ளுறை இதறித்‌ 
தலைப்பெயல்‌ பெய்ததாக, கரைபொரு திரங்கும்‌ கான்யாறு 
வான்‌ யாறொப்பப்‌ பெருகச்சிட்டோடி, குளிர்ப்பு மிகுதலும்‌, 
உறைந்து பட, மாமேயல்‌ மறந்தன; மந்தி கூர்நீதன; 
பறவைபடிவன வீழ்நீதன; கறவை கன்றுகோ ளொழிந்தன; 
குடாவடி உளியம்‌ முதலியன பெருங்கல்‌ விடரளையிற் 
செறிந்தன;. ஆமா நல்லேறு சிலைத்தன; காற்றுற்‌ றெறிதலால்‌ 
.மயிலினம்‌ வீற்றுவீற்‌ “றோடின. இடம்பெற வமைந்த 
குடம்பைகள்‌, பறவையும்‌ பார்ப்பும்‌ உறையுளின்றொழிய, 
-நிலம்பட வீழ்ந்தன. வரனெனும்‌ வைப்பில்‌ உரங்கொண்ட அன்பு 
பூண்ட செம்புள்ளின்‌ சேக்கைமட்டில்‌ ஊறொன்றின்றி 
இனிதிருந்தது. அதனுழை யிருந்த குஞ்சுகள்‌ இவ்‌ வனைத்துங்‌ 
காண்டலும்‌, பெருவியப்புற்று, பகலோன்‌ கரந்தனன்‌; பனி 
மிகுந்துளது என்கொல்‌! எனும்‌ எண்ணந்‌ தலைக்கொண்டிருப்ப, 
ஒன்று, ''பெருவானம்‌ விரிகதி ரின்றியும்‌, முகிற்குலம்‌ 
பரவப்பெற்றும்‌ உளது! தெண்ணீர்யாறு மண்ணீர்மையுற்று 
அசைவின்றி: யுளது! பகலவன்‌ ஒளியே யின்றிப்‌, பார்முற்றும்‌ 
பசிய இருள்‌ செறியப்பெற்றுளது! என்னோ! என்றது. 


மற்றும்‌ ஒன்று:- நெருநல்‌ உளனொருவன்‌ இன்றில்லை யென்னும்‌ 
்‌ பெருமை இவ்வுலகு உடைத்தன்றோ! 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 5] 





தாய்ப்புள்‌:- (நகைத்து) ஆம்‌! ஆயினும்‌, விரிகதிர்ச்‌ செல்வனை 
நாம்‌ நாளை காண்டல்‌ கூடும்‌. இஃதுண்மை/ 
நிற்க, இக்காலத்துப்‌ பகற்பொழுது 
குன்றிவருதலை நீவிர்‌ அறிந்திலீர்‌ போலும்‌! 
இன்றெழுந்த புயலே இப்பகற்‌ பொழுஇனைக்‌ 
குறைத்தது; ஆதலாற்றான்‌, செஞ்ஞாயிற்றின்‌ 
"வெங்கதிரும்‌, இம்‌ முகில்வழி நுழைந்து 
வெயிலெறித்தல்‌ கூடாது போயிற்று. இதுகிடக்க. 
இத்‌ தலைப்பெயல்‌ நம்‌ குடம்பை முற்றும்‌ 
ஈரஞ்செய்திற்‌ றின்றாகலின்‌, உள்ளே வம்மின்‌ 
குளிர்ப்பு நீங்க; யான்‌ ௮ப்‌ பெரும்பெயர்ச்‌ 
செலவின்மேற்‌ பாட்டொன்று பாடுகின்றேன்‌. 
பேதையீர்‌, நீவிர்‌ இப்‌ பகற்‌ பொழுதே என்றும்‌ 
காண்டல்‌ கூடு மென நினைக்கின்றீர்கொல்லோச 


இந்‌ நிலவுலகின்‌ காட்சிநலனைத்‌ தூக்கி யுரைத்த சிறுபுள்‌ 
முன்போந்து, ''அன்னாய்‌/ யான்‌, பண்டு, என்றும்‌ காண்டல்‌ கூடு 
மென்றே எண்ணினேன்‌, நினைத்தேன்‌; மற்று, இன்றே யான்‌ 
அதன்கண்ணும்‌ திரிபுண்மை கண்டேன்‌. ஆயினும்‌ யான்‌ அதற்கு 
இனி அஞ்சேன்‌! பருதி பரவை படிய, கருமுகில்‌ பெரு மழை 
பொழிய, வானங்‌ கருக, கான்யாறு பெருகின்‌, வரும்‌ நோய்தீர்‌ 
மருந்தும்‌ அறிந்துளேன்‌. அது, நாம்‌ அடைய விரும்பும்‌ 
அறியாவுலகின்‌ ஆய்ந்த நல்லிசை. 

கேட்ட தாய்‌, உவகை கிளர்ந்தெழ, நுனிக்கொம்ப ரேறி, 
கேட்கும்‌ ஓரறிவுயிர்‌ முதல்‌ ஆறறிவுயிர்‌ உள்ளிட்ட யாவும்‌ 
மெய்பனிக்கும்வண்ணம்‌, .தேம்பிழிபோலும்‌ இன்னிசை 
மிழற்றிற்று. அதுகாலை, அதனோடு சேவற்புள்ளும்‌, சிறுபுள்ளும்‌ 
ஓத்திசைத்து உவகைத்தேன்‌ சுவைத்தன. யாவு.ம்‌ ஒத்திசைத்தன 
வெனினும்‌ ஒன்றுமட்டில்‌ அந்தோ! உளம்‌ ஒருப்படாது, 
உவகையுங்‌ கூராது வெறுத்த நோக்கொடுநிற்ப, இசைப்பெருக்கு : 
நின்றது. நிற்றலும்‌ ௮து, ஏனைச்‌ சிறுபுட்களை விளித்து, 
“இவ்விசை, இதனினும்‌ பத்தடுத்ததாம்‌, அதனுட்‌ கூறப்பெறும்‌ 
உலகுபற்றிய யாவும்‌ உள்ளவாறு உணரப்பெறின்‌”' என்றது. 
இவ்வாறே, பிரிவு காரணமாகத்‌ துயருற்‌ நிருந்த. 
பெடைச்சிறுபுள்ளொன்று, நகைத்து, அதனைப்‌ பற்றி நாம்‌ 
34- 


62 ப ப செம்மொழிப்‌ புதையல்‌ 
வ வப ப ப ப பபப பப்பப்பயவயவவயயயயியயயயயியமமயய 
மிகைபட வுணர்வேமாயின்‌, ஈண்டை நலத்தான்‌ நமக்கு 
மனவமைதி யுண்டாகா தன்றோ/'' என்றது. இவற்றைக்‌ கேட்ட 
மற்றொன்று, “ஆம்‌, நாம்‌ அவ்வுலகுசார்பாக ஒன்றும்‌ அறிந்திலே 
மன்றோ! உண்மையில்‌, அங்ஙனமோர்‌ உலகு உண்டென்பதை 
யேனும்‌: எங்ஙனம்‌ அறிதலாம்‌?”' என்றலும்‌, மற்றொரு 
பெடைப்புள்‌, “அன்று, அங்ஙன மொன்று உண்டென்பதை நாம்‌ 
நன்கு உணர்கின்றோம்‌. யாதோ? நம்‌ அன்னை கூறிய உள்ளொலி 
என்னுள்‌ எழுந்திசைத்தது! யான்‌ உணர்ந்தேன்‌! ' என்று கூறிற்று. 

இக்‌ கூற்றினைக கேட்ட தலைக்குஞ்சு, ''உன்னுள்‌ 
எழுந்திசைத்ததாக நீ நினைத்தனைகொல்லோ! அது தானே! ஆ/ 
இவையாவும்‌ வெற்றுரைகளே. இங்ஙனம்‌ நின்னைக்‌ கூறுமாறு 
.ந.ம்‌ அன்னை கூறினாள்போலும்‌/ அம்மம்ம! நீ கூறுவனவும்‌, 
அன்னை கூறுவனவும்‌ பிறவும்‌ வீண்‌ பொருளில்‌ யாப்புக்களே 
யன்றிப்‌ பிறிதில்லை. நுண்ணிய கேள்வியறிவு மிகினும்‌ 
இயற்கையறிவு கூடினன்றோ அது மாட்சி பெறும்‌! யானும்‌. 
அப்புல்லறிவே மேற்கொண்‌ டிருப்பின்‌, அவ வுள்ளொலி 
என்னுள்ளு மெழுந்திசைத்த தென்பேன்‌. இனி யான்‌ அவ்‌ வுலகு 
சேறும்‌ செலவையும்‌ நினையேன்‌. சேறற்கு உடன்படலும்‌ 
படேன்‌. செல்க”! எனச்‌ சிறிது வெகுண்டுரைத்தது. 


“*இஞதன்று நீ நிற்கு.மிடம்‌'” என்பது பொருளாக வமைந்த 
நல்லிசை யொன்றை எடுத்திசைத்தவண்ணம்‌, குடம்பையின்‌ 
புறத்தே தாய்‌ வர, அகத்திருந்த பார்ப்புக்களுட்‌ சில, தாய்‌ பாடி 
யதையே தாமும்‌ பாடத்‌ தொடங்கின. அந்நிலையில்‌, ௮த்‌ தாய்ப்‌ 
புள்ளின்‌ உள்ளும்‌ அவ்‌ : வொலி யெழுந்தது. எழவே, 
மறுமுறையும்‌, அது அந்‌ நல்லிசையையே தொடங்கி, 
““இழுமெனோதையின்‌ அருவி யிரங்கலும்‌, மருங்கு கரை 
கொன்று கான்யாறு சேறலும்‌, விண்ணகங்‌ கடந்து கொண்மூ 
வேகலும்‌, மால்வரை துளங்கக்‌ கால்பொரு தோடலும்‌, 
(விரிகதிர்ப்பருதி பரவையின்‌ மறைதலும்‌ எப்பொருள்‌ நாடிச்‌ 
செய்கின்றன. இதற்குக்‌ காரணமாவது, அவற்றி னகத்தெழுந்து, 
“இது அன்று நீ நிற்குமிடம்‌'' என்‌ றொலிக்கும்‌ அருளொலி 
யன்றோ! யாற்றொடு கூடுக/! முகிலொடு மொழிக/ காலினை 
வினவுக! நீவிர்‌ செல்லிடம்‌ யாதென்று! அறியாவுலகமே! 
வரனெனும்‌ வைப்பேயன்றோ! 'நீ செல்லிடம்‌ யா' தென 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 83 
 வைனதகைகைவைககசைகைகைகைைவையை சகவாச சைகை வகைய வைகையை யவையவைைய ளைகையைவளளைகைவைகவவலைகிவககைகைககை யைவ வனவகலை அலை வவைள்வைையவ்வைகை அவையவை விவி வ வகைக்‌ 


வெயிலவனை விலித்துக்‌ கேண்மின்‌. அவன்‌ சேறுமிடனும்‌ அப்‌ 
பெறலரும்‌ உலகே! குறித்த நாள்‌ வருங்கால்‌ நாம்‌ அனைவரும்‌ 
ஆண்டுப்‌ படர்குவம்‌'' என முடித்தது. 

இவ்‌ விசைவயப்பட்டு மனந்திருந்திய அத்தலைக்குஞ்சு, 
அன்னாய்‌! அன்னாய்‌! நீ கூறுவது வாய்மைகொல்லோ! .யான்‌ 
கொள்ளுமாறு யாது? அவ்‌ வுலகம்‌ உறுமிடம்‌ யாண்டையது? 
அருள்‌ செய்க, '” எனக்‌ கசிந்தழுது, தன்‌ தாய்முக நோக்கி, தனக்கு 
௮ம்‌ மடப்புறவங்‌ கூறிய அனைத்தும்‌ முறையும்‌ பொருளும்‌ 
வழாது விளம்பிற்று. விளம்புங்காறும்‌ அமைதிகொண்டேற்ற ௮ச்‌ 
செம்புள்‌, அருமந்த செல்வமே! அலமரல்‌ வேண்டா; யான்‌ 
வேறோர்‌ நல்லிசை யிசைப்பல்‌ கேட்டி'' என்று தொடங்கித்‌ தான்‌ 
பண்டே யகன்ற உலகியலைப்பற்றிக்‌ கூறல்‌ தொடங்கிற்று. 


அங்ஙனம்‌, ௮வ்விடத்தினின்றும்‌ அது அகன்றஞான்று, 
தான்‌ ஏன்‌ அகறல்‌ வேண்டுமென்று நினைத்ததுண்டோ எனின்‌ 
இன்று; செல்லுமிடம்‌ இற்றென அறியாமே, பணிவும்‌, 
உறுதிநோக்கும்‌, நீங்குத னலத்திற்கெனும்‌ திண்ணிய 
வெண்ணமும்‌ ஆய இவையே அதன்‌ உளப்பொருளா 
யமைந்திருந்தன! பெருங்கடலுலகிற்‌ பிரிந்து வருநாள்‌, ௮ச்‌ 
செலவுக்குரிய காரணப்‌ பொருளை யுணர்த்துவாரேனும்‌, 
“இஃதன்று, அது நின்‌ நெறி'' எனக்‌ கூறுவாரேனும்‌, அது. 
கண்டதுண்டோ வெனின்‌, அன்று. அஞ்ஞான்று, அம்‌ 
மடப்புறவம்‌ கண்டிருத்தல்‌ கூடுமாயின்‌, அது தானும்‌ இவ்வாறு 
கூறற்பாலதாமோ? இவை யனைத்தும்‌ ஆராயாது போந்த அச்‌ 
செம்புள்‌ தானும்‌ பின்னர்‌ உரிய நலத்தைத்‌ துய்க்கா 
தொழிந்ததோ? அதனை யங்நனம்‌ சேறல்‌ செய்யுமாறு ஊக்கிய 
பொருளாய' உள்ளொலி யாதாம்‌? அதுவே திருவருள்‌ என்பது. 
அப்பறவை, ௮க்‌ கான்யாற்‌ றடைகரை யடைந்த நாளே 
உண்மையை ஒருவா றுணர்ந்தது. ஏனெனின்‌, ஆண்டுத்‌ தான அது 
சின்னாள்வரைத்‌ தங்குதல்‌ விழைந்தது. பின்னரே, அதன்‌ காதற்‌ 
றுணைப்பறவை போதந்ததும்‌, வாழ்க்கையின்பம்‌ நுகர்நீததும்‌ 
பிறவும்‌ நிகழ்ந்தன. அன்பர்களே! அது போது, காதற்‌ சேவலொடு 
கலந்து அது குடம்பை யமைக்கும்போது, தன்வயிற்‌ பின்னர்த்‌ 
தோன்றுவனவாய பார்ப்புக்கட்கென அக்‌ குடம்பையைச்‌ 
சமைக்கும்‌ போது, அம்‌ மடப்புறவங்‌ கண்டிருக்குமேல்‌, 


84 .. செம்மொழிப்‌ புதையல்‌ 





எத்துணை இகழ்ச்சி செய்திருக்குங்கொல்லோ! பிறவாப்‌ 
பார்ப்புக்கட்குங்‌ கூடமைத்தல்‌ பேதைமை என்‌ றெள்ளியிருக்குங்‌ 
கொல்லோ! அன்றி, ''எதிர்வினை யறிதல்‌ யாங்ஙனம்‌? நீ இங்ஙன்‌ 
செய்தல்‌ வீண்‌ பொருளில்யாப்பே, இஃது அறிவுடையார்‌ 
தொழிலன்று '' என்றெல்லாம்‌ விரித்துரைத்‌ இருக்குமோ! யாதோ? 
நிற்க, இச்‌ .செய்கைக்கெல்லா மாவதோர்‌ காரணத்தையேனும்‌ 
ஆராயாது அது செய்தது வஞ்சனையோ? அன்று. 
இவையனைத்தும்‌ அத்‌ திருவருளின்‌ செயலே யாம்‌ கூடமைத்துச்‌ 
. சேவலோடு கூடி வாழ்க்கைச்‌ சாகா டுகைத்தற்கு, இதற்குப்‌ 
"பாங்கா யமைந்தது அவ்வுள்ளொலி யாய தஇிருவருளன்றோ! 
அதன்வழி நின்றதனா லன்றோ, அருமந்த பார்ப்புக்கள்‌ பெற்று, 
அயராவின்பத்தில்‌ அது திளைத்திருந்தது! இது காலை அது, தன்‌ 
செல்வங்கட்குச்‌ செல்வக்காலத்தும்‌ அல்லற்‌ காலத்தும்‌ 
கோடற்பாலனவாய உறுதிப்பொருள்களை யுணர்த்தற்கேற்ற 
அறிவமைதி பெற்றதோ? இன்றோ?. “ “இவை யனைத்தும்‌ 
“பொருளில்‌ புணர்ச்சி, கட்டுக்கதை, புலவர்‌ புரட்சி." 
என்றெல்லாம்‌ பிதற்றிய ௮ம்‌ மடப்புறவையே வினவுமின்‌, அவ்‌ 
வுள்ளொலி யதனை வஞ்சித்ததோ வென்று. அன்றியும்‌, ௮ச்‌ 
செம்புள்‌, ''செல்வங்காள்‌! எங்கு, ஏன்‌ சேறல்‌ வேண்டுமென்னும்‌ 
ஆராய்ச்சியின்றி, இன்னே ஒருப்படுமின்‌. இக்காலை யாம்‌ 
அறிந்திலோமாயினும்‌, மற்றொருகாலை யறிதல்‌ கூடும்‌'' 
என்றும்‌, *''பணிவும்‌ . (00௦2010106) *அறிவும்‌ (/“க111) 
பண்பட்டகாலத்தன்றே, மெய்யுணர்வும்‌, பொருணலமும்‌, 
விளங்கத்‌ தோன்றலும்‌ காட்டப்பெறுதலும்‌ உளவாம்‌, '' என்றும்‌ 
ப கத ய்தன்‌ அப்புறவம்‌ உணரல்‌ முடியாது போலும்‌/ 


ப பின்னர்‌ நாட்கள்‌ சில சென்றன. காரும்‌ கூதிரும்‌ நீங்கின. 
மழையும்‌ பனிப்பும்‌ மிகுந்தமையின்‌, வரனென்னும்‌ வைப்புப்‌ 
பற்றிய நல்லிசை, அவற்றிடை, ஏந்திசையும்‌ தரங்கிசையுமாகிப்‌ 
பின்னர்ச்‌ செப்பலோசையாய்‌, இசைக்குந்தொறும்‌ கேட்டவை 
மெய்சிலிர்ப்பவும்‌, கண்ணீர்‌ வாரவும்‌, ஊன்கலந்த உயிர்கலந்து, 
உளங்கலந்து உடலமெல்லாம்‌ உவட்டாநிற்கும்‌ தேன்கலந்து, 





* பணிவு - வாவென வருதலும்‌ போவெனப்‌ போதலும்‌ என்னும்‌ 
கேள்விப்பயன்‌. *அறிவு - நல்லதன்கண்‌ நலனும்‌, தீயதன்கண்‌ தீமையும்‌ 
. காண்டல்‌ கூடும்‌ என்னும்‌ உறுதிநோக்கினைப்‌ பயப்பது. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி ட... இத 





தித்திக்கும்‌ தன்மையிற்‌ சிறந்தது. இஃதுண்டாதற்குக்‌ காரணம்‌, - 
என்னையெனின்‌, அவை உண்மை யறிந்தன; அவ்வுண்மையை 
புணர்ந்தன; அவ்வுண்மையை உறுதி யெனவும்‌ கொண்டன. 
ஆகலாற்றான்‌, அவை ஆண்டை யின்பத்தையும்‌ ஈண்டே 
யுணரலாயின. 


நிற்க, ஒருநாள்‌, சிறுகுஞ்சுகள்‌ குடம்பையினின்றும்‌ வெளிச்‌ 
சென்றிருப்ப, அவற்றின்‌ உளங்‌ கலங்குதற்‌ கேதுவாய பேரொலி 
"யொன்று அருகே யெழுந்தது. எழ, பேரச்சங்கொண்டு, அவை தம்‌ 
கூடடைந்தன. கூடு அக்காலை, நிலைகுலைந்து, தளர்ந்து, நீரால்‌ 
நனைப்புண்‌ டிருந்தது. இருப்பினும்‌, அவை, ஓன்றை 
யொன்றிறுகப்புல்லிச்‌ சிறிதுபோது கிடப்ப, ஆய்ப்புள்‌ 
இல்லாமை தெரிந்தது. எதிர்‌ நோக்கிய கண்கள்‌ பூத்துப்போயின; 
மனம்‌ பெருந்துயர்‌ பூண்டது. என்‌ செய்யும்‌! 


பின்னர்‌ அவை, கூட்டினின்றும்‌ வெளிப்போந்து, நோக்கு 
மிடந்தொறும்‌ தம்‌ தாய்ப்பறவையைத்‌ தேடிச்சென்று, தளர்வும்‌, 
்‌ களைப்பும்‌ மீதூர, ஈன்றாரைக்‌ காணாது ஏக்குற்ற நெஞ்சம்‌ 
துயர்ந்து சாம்ப, காண்டல்‌ கூடுமோ கூடாதோ என்னும்‌ எண்ணம்‌ 
ஒருபுடை யலைப்ப, பெரும்பேதுற்றகாலை சேறும்‌ நீரும்‌ கலந்து 
சிறிய நீர்நிலையும்‌, சுற்று மோங்குத லில்லாப்‌ புதலும்‌ 
உள்ளதோர்‌ துன்பநிலையம்‌ அவற்றின்‌ முன்னர்த்‌ தோன்றிற்று. 
கூர்ந்து நோக்கியகாலத்து, பறவைச்‌ சிறகும்‌ சிறுமயிரும்‌ சாம்பிய 
வோசையும்‌ ஆண்டுத்‌ தோன்றின. கண்ட குஞ்சுகள்‌. வேணவா 
மீக்கொள, அங்குச்‌ சென்று, இறந்த தொன்றும்‌, இறக்கப்‌ 
போவதொன்றுமாய இரண்டு புட்களைக்‌ கண்டு, இறக்கப்போவது 
தம்‌ யாயாதல்‌ உணர்ந்து, பட்டதை என்‌ கூறுவது! படுவதைக்‌ 
கண்ட தாய்ப்பறவை, செல்வங்காள்‌! ''எழுமின்‌! சென்மின்‌/ 
இருவருளின்‌ காரியமாய உள்ளொலி உந்தம்‌ உளத்தும்‌ இன்னே 
எழுந்திசைக்கின்றது! சென்மின்‌! சென்மின்‌! பணிமின்‌! படருமின்‌! 
தாழ்த்தற்குச்‌ சிறிது போதும்‌ இன்று! இன்பநாட்டமே 
கொண்மின்‌!!'” என்றது. எனக்கேட்ட குறும்‌ புட்குழாம்‌, 
“என்னை? எந்தை யாண்டுளார்‌! ஐயகோ! அன்னாய்‌/ 
அன்னாய்‌!!'' என்று அலறிக்‌ கூயின. 'அமைமின்‌!/ அமைமின்‌! 
யாங்கள்‌ ஆண்டு உம்மோடு சூழ விருத்தல்‌ முடியாது; கூடாது. 
இனி... என்று கூறிக்கொண்டே தன்‌ தலையைக்‌ கீழே சாய்த்து, 
வரனென்னும்‌ வைப்பில்‌ முளைத்தது. 





86 செம்மொழிப்‌ புதையல்‌ 


நிற்க, இதனை யீண்டு உரைத்துக்கொண்டே செல்லின்‌ 
பெருகும்‌. 


திருவருள்‌ கைகூட்டுமாற்றினை வாழ்க்கைமுகத்தான்‌ 
உணர்த்த வுணர்ந்த பறவைக்குஞ்சுகள்‌, இன்பவுலகை யெண்ணித்‌ 
தாமும்‌ பேரறம்‌ நேர்ந்து, அப்‌ பேருலகனை யடைதல்‌ வேண்டி 
முடித்தனவாக, பலவும்‌ பலவேறு நெறியிற்‌ படர்ந்து சென்றன. 
அவை .யாண்டுச்‌ செல்கின்றன வென்றேனும்‌, ஏன்‌ 
செல்லுகின்றன வென்றேனும்‌ ஒருவரேனும்‌ கட்டுரைத்தல்‌ 
கூடாது. கனவிற்‌ கண்டன வொப்ப, தம்‌ தாய்நினைவும்‌, தம்‌ 
- பண்டைக்‌ கூட்டி னுறைவும்‌ பின்னர்‌ அவற்றின்‌ புலதீதுத்‌ 
தோன்றலும்‌ மறைதலுமாயின. பெற்றதுகொண்டு பேரின்பநீ 
துய்க்குங்‌ காலத்துத்‌ தம்‌ தாய்நினைவு தோன்றிச்‌ சிறிது 
மயக்கலும்‌, அவை பின்னர்த்‌ தெளிதலும்‌ ஆய இன்னோரன்ன 
பல நிகழுங்காலத்து, ஒன்று கூறியது, ''இதனினும்‌ சிறந்ததோர்‌ 
இன்பவுலகாதல்‌ வேண்டும்‌ நம்‌ தாய்‌ படர்ந்த வுலகம்‌. 
- அன்னதேயாக, அங்ஙனம்‌ நம்‌ தாய்‌ கூறியதும்‌ உண்மையே 
போலும்‌” என்பது... ப 


டி ்‌ ட ்‌ 
கட அர அல்ப ௫ ்‌) 
ச ப 


4. பிறப்பொக்கும்‌ : சிறப்பொவ்வா 


வடுவிலா வையத்து மன்னிய மூன்றனுள்‌ நடுவணதெய்த . 
இரு தலையுமெய்தும்‌ என்னும்‌ செம்பொருளுணர்ந்து, 
அந்நடுவணதாய பொருளீட்டல்‌ கருதித்‌ திரைகடல்வழியும்‌, 
மைவரைவழியும்‌ பல நாடுகளுக்குச்‌ செல்லும்‌ மக்கள்‌ 
உளராதல்போல, சிற்றுயிர்களுள்‌ தேன்‌ தேடிப்பலதிசைகளுக்குஞ்‌ 
செல்வன பலவுள. அவற்றிற்குத்‌ தேன்‌ எனவும்‌, அளியெனவும்‌, 
வண்டெனவும்‌, சுரும்பெனவும்‌ பலபெயர்கள்‌ உண்டு. நிற்க, 
ஈண்டுத்‌ தேன்‌ தேடிச்சென்ற வண்டொன்றின்‌ வரலாற்றினையே 
யான்‌ கூறத்தொடங்குகின்றேன்‌. ப 

புதுத்தளிர்‌ தோன்ற, பூக்கள்‌ மலர, நறுமணம்‌ எங்கும்‌ நன்கு 
பரவ, மலையாநிலம்‌ மருங்குவந்தசைய, யாண்டும்‌ இன்பமே 
இலகஒித்தேனாறும்‌ இளவேனிற்காலத்து முதுபகலொன்றின்‌ 
பிற்பகலில்‌, தேனீயொன்று நறுந்தேன்‌ வேண்டிக்‌ காவும்‌, 
சோலையும்‌, கவின்பூந்துருத்தியும்‌ புக்கு, ஆண்டாண்டு மலர்ந்து 
வயங்கும்‌ பூத்தொறும்‌ சென்று, கொளற்கரிய தேன்‌ 
மிகைப்படக்கொண்டு, அதனாலெழுந்த உவகையால்‌ விரைந்து 
எழுந்து, தன்கூடு நோக்கிச்‌ செல்லத்‌ தொடங்கிற்று. ஆயினும்‌, 
அதுபோது, அது பூவியல்‌ நறவம்‌ மாந்திப்‌ புந்தி 
மயக்குற்றிருந்தமையால்‌, வழியறியாது மேலெழுந்து சென்று, 
அருஇருந்த ஓர்‌ பேரகத்தின்‌ மேற்சாளரத்தினூடே அதன்‌ உட்புறம்‌ 
அடைந்தது. ப 

அக்காலை அப்பேரகத்தின்கண்‌ டு ஒருசிறப்பு நடை 
பெற்றது: இனியவும்‌ மணமிக்கவுமாய பண்டங்கள்‌ பல 
மலிந்திருந்தன. மிகப்பலமக்களும்‌ கூடியிருந்நதோடமையாது 
சொல்லாடலாலும்‌, இசைக்கருவிகளாலும்‌ பிறவற்றானும்‌ 
பேரோசையும்‌ செய்வாராயினர்‌. இவற்றைக்கண்ட தேனீயின்‌ 


88 - செம்மொழிப்‌ புதையல்‌ 





கருத்தில்‌ ௮ச்சந்தோன்றி ஒரு புடைவருத்தினும்‌, பண்டங்களின்‌ 
சுவையும்‌ மணமும்‌ அதனை வெளியேகவிடாது ஒருபுடைத்‌ 


தகைநீ்தன. தகையவே, தேனீயும்‌ நறுமணப்பண்டங்கள்‌ ம்‌ 


வைத்துள்ள தட்டொன்றின்‌ புறத்தேதங்கி, அவற்றின்‌ மணத்தை 
நுகர்ந்தும்‌ சுவையைத்‌ தேர்ந்தும்‌ சிறிதுபோது கழித்து நிற்க, '“ஆ] 
இதோ பார்‌. தேனி தேனி! எனக்கூறிக்கொண்டே சிறுவர்‌ 
இருவர்‌ அதனருகேவந்தனர்‌. இச்சொற்களைக்‌ கேட்ட அவ்வீயும்‌, 
உடனே அச்சத்தால்‌ உடல்‌ நடுங்க வெளிச்செல்வான்‌ முயன்று 
ஒருசாளரத்தின்‌ மேற்பாய்நீதது. பாவம்‌! அதன்‌ கதவு கண்ணாடியா 
லாயதாகலின்‌, அ௮க்களிவண்டு அதனையுணரவியலாது மயங்கி, 
ஆடியில்‌ மோதுண்டு கலங்கிக்‌ சீழேவீழ்ந்து, பின்னர்ச்‌ சிறிது 
தேறி, சாளரச்சட்டத்தின்‌ கீழ்ப்புறத்தே தான்‌ மயக்கத்தாலும்‌ 
அச்சத்தாலும்‌ இழந்த மனவமைதியும்‌ வன்மையையும்‌ மீட்டும்‌. 
பெறற்பொருட்டு விழுந்து கிடந்தது. 

நிற்க, இதனைக்கண்ட சிறுவர்களிருவரும்‌ அருகேபோந்து, 
இதைப்பற்றிய ஒரு சொல்லாடல்‌ நிகழ்த்துவாராயினர்‌. 


சிறுவன்‌ :-தங்காய்‌! இதுதான்‌ தேனீ. இதனைத்‌ தொழில்புரி 
| தேனீ என்பதும்‌ வழக்கு. இதன்‌ இருதுடைகளுக்கு 

மிடையிலுள்ள மெழுக்குப்‌ பையினையும்‌ காண்‌. ஆ! 
... என்ன ஊக்கமும்‌ உழைப்பு முடையது இது 


தெரியுமா! 
சிறுமி. :-அண்ணால்‌! மெழுக்கையும்‌ தேனையும்‌ ஆக்குவது 
ப இத்தேனீ தானோ? 


- சிறுவன்‌ :-ஆம்‌. பூக்களின்‌ உள்ளிருக்கும்‌ இனியதேனை இது 
அவற்றின்‌ உட்சென்று கொணர்கிறது. முன்னொரு 
நாள்‌ நாம்‌ நம்பூம்புதரின்‌ அகத்தும்‌ புறத்தும்‌ “கம்‌ 
கம்‌!” என எண்ணிறந்த ஈக்கள்‌ மொய்த்து இசைத்தது 
கண்டோ மன்றோ! அவை அங்குமிங்கும்‌ பறந்து 
திரிந்ததைக்‌ கண்டு நகைத்தோமல்லவா? இளந்தளிர்‌ 
களின்‌ மீது இவை படருங்‌ காலத்து இவற்றின்‌ 
மெய்யழகு நம்‌ உள்ளமெல்லாம்‌ கொள்ளை கொள்ள 
- வில்லையா? நிற்க, இது இன்று காலையில்‌ 

- தேனீட்டுங்‌ காலத்தும்‌ யான்‌ பார்த்ததுண்டு. இதற்குத்‌ 

 தேனீட்டலொன்று தான்‌ தொழிலெனல்‌ ஆகாது. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி க்‌ 
ப ப படெடயயயய்வயவயயவையயவவவைவவையவைகையைளைய வைய வைளைைகளை வையை வைகை வைவைகயைை அணிய பனட அமா மாம மனம ம்‌ 


இதனொடு வேறுபல காரியங்களும்‌ இது செய்தல்‌ 
வேண்டும்‌. தேன்‌ கூடு கட்டுதல்‌, அதனை யழகு 
செயல்‌ முதலிய எல்லாக்‌ காரியங்களையும்‌ இதுதான்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. இது பற்றியேதான்‌ இது 
தொழில்புரி தேனீ என்றழைக்கப்‌ பெறுதலும்‌ 
காண்க. பாபம்‌! பாபம்‌! ப 


சிறுமி :-தொழில்புரிதேன்‌ என்பது யாது? அண்ணா! தாங்கள்‌ 
்‌'பாபம்‌/ பாபம்‌!” என்று இதன்மாட்டு 
இரங்குவதேன்‌! 

சிறுவன்‌ :-ஏன்‌ தெரியாது? நம்‌ அத்தான்‌ நேற்று நமக்குச்‌ 
சொன்னதை மறந்துவிட்டாய்‌ போலும்‌: தம்மைச்‌ 
சிறிதும்‌ ஓம்பாது பிறர்நலமே யோம்பி யவர்கீகே 
ஆட்பட்டுச்‌ சிறு தொழில்‌ புரியும்‌ மக்களனைவரும்‌ 
இரங்கற்பாலரே! அவர்‌ வகையின்‌. பாற்‌ படுவதே , 
இத்தேனீயுமாகலின்‌, யான்‌ இதன்‌ மாட்டும்‌. 
மனமிரங்கல்‌ வேண்டிற்று. இவ்வீக்களுக்கு அரச ஈ 
ஒன்றுளது. அதனை ஈயரசி யென்பதுவே பெபரு 
வழக்கு. அது ஒரு சிறுதொழிலும்‌, செய்யாது, 
எஞ்ஞான்றும்‌ தொழிலீக்கள்‌ : அமைத்த 
கூட்டின்கண்ணே இருந்து, அவை கொணரும்‌ 
தேனையுண்டலும்‌, கொணர்ந்த ஈக்கட்கு வேறுபணி 
பணித்தலும்‌, தான்பயந்த சிற்றீக்களைப்‌ புரத்தலும்‌, 
இவற்றோரன்ன பிறவுமே செய்து கொண்டுவரும்‌. 
அதற்கு வேண்டும்‌ சிறுபணிகளை, மருங்கிருநீது 
ஆர்க்கும்‌ வண்டுகள்‌ செய்யாநிற்கும்‌. இவற்றிற்கு 
வேறாக 'வெற்றீக்கள்‌ பலவுள. அவை ஒரு 
தொழிலும்‌ செய்யாது வீணே அங்குமிங்குநீ 
இரிந்துகொண்டிருப்பவை. ஏனையவை யாவும்‌ 
இவ்வீயைப்போன்று தேனீட்டிப்‌ பிறவற்றிற 
களித்தலோடு, அவற்றிற்காம்‌ சிறுதொழிலைப்‌ 
புரிபவையே யாகும்‌. இக்கூறியவற்றை நம்‌ அத்தான்‌ 
அறிவாரேல்‌ அவரால்‌ நகைத்து அடங்குதல்‌ 
முடியாது. 


. சிறுமி - ஆனால்‌, இச்செய்திகள்‌ அத்தானுக்குத்‌ தெரியாவோ? 


90 செம்மொழிப்‌ புதையல்‌ 





சிறுவன்‌ :-இல்லை. அவருக்குத்‌ தெரியும்‌ என்று யான்‌ 
ப நினைக்கவில்லை. தெரியுமாயின்‌, அவர்‌ இவற்றைப்‌ 
பிடித்தலும்‌ பிடித்துத்‌ துன்புறுத்தலும்‌ செய்யாரன்றே. 
_ யான்‌ எவ்வாறு அறிந்தேனெனின்‌, எனக்கு நம்‌ 
சோலைக்காவலன்‌ கூறினான்‌. நிற்க, நெருநல்‌ அவர்‌ 
கூறியவற்றை நோகீகினையா? இவ்வுலகில்‌, அரசர்‌, 
அரசியார்‌ என அஉயிர்களுட்‌ சிலரிருத்தல்‌ 
இயற்கைக்கே மாறானதாம்‌; எல்லாரும்‌ ஒரே அச்சாக 
இருப்பதே இதற்குப்‌ போதிய சான்றாம்‌; 
இயற்கையிற்‌ றோன்றும்‌ ஒவ்வொரு பொருட்கும்‌ 
பிறப்பினால்‌ ஒருவகை வேறுபாடும்‌ இன்றாம்‌; 
- எனவே, அரசர்‌ எனவும்‌ அரசியரெனவும்‌ இருப்பவர்‌ 
நடுநிலைவரம்பைக்‌ கடநீ்தவரே யாவராம்‌. 


சிறுமி :-ஆனால்‌, இவற்றை உய்த்துணர்ந்து கோடல்‌ இவவீக்‌ 
களுக்கு இயலாதென யான்‌ நினைக்கின்றேன்‌. 
சிறுவன்‌ :- நினைப்பதென்ன! உண்மையிலே அது அவற்றிற்குக்‌ 
கிடையாதுதான்‌. சோலைக்காவலன்‌ கூறியவற்றை 
மட்டில்‌ இத்தொழிலீக்கள்‌ கேட்டிருக்குமாயின்‌, 
எத்தகைய சினங்‌ கொண்டிருக்கும்‌! நீயே 
நினைத்துப்பார்‌!/ 
சிறுமி :-அவன்‌ கூறியதென்னம : 
சிறுவன்‌ :-அரசியையும்‌ ஆட்பட்டொழுகும்‌ சிற்றீக்களையும்‌ 
சீர்‌ தூக்குங்கால்‌ பிறப்‌.பினால்‌ அவற்றிற்‌ இடையில்‌ 
ஒருவகை வேறுபாடும்‌ இல்லை. பிறப்பும்‌ 
தோற்றமும்‌ ஒன்றே. எனினும்‌ இவ்வேறுபாட்டைத்‌ 
_ தருவன உண்டிவகையும்‌, உறையுளின்‌ தன்மையுமே 
யாம்‌. இச்சிற்ற்க்களை வளர்க்கும்‌ பெடை 
வண்டுகள்‌, சிலவற்றிற்கு ஒருவகை உணவும்‌, வேறு 
சிலவற்றிற்கு ஒருவகை உணவும்‌; சிலவற்றிற்கு ஒரு 
வகைக்கூடும்‌, வேறு சிலவற்றிற்கு வேறுவகையான 
கூடும்‌ தருகின்றன. அதனால்‌ சில ஈயரசிகளாகவும்‌, 
சில தொழிலீக்களாகவும்‌ மாறுகின்றன. இக்கருத்தே 
"நெருநல்‌ நம்‌ அத்தான்‌ மேன்மக்களையும்‌ தொழில்‌ 
மக்களையும்பற்றிக்‌ கூறியவற்றுள்‌ அமைந்து 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 91 





கிடந்தது. “பிறப்பொக்கும்‌ எல்லாவுயிர்க்கும்‌.?” 
என்பது தமிழ்மறை. நிறக, உண்ணுங்காலம்‌ 
ஆயிற்று. வா, போகலாம்‌. 


சிறுமி :-அண்ணால்‌! சிறிது நில்லுங்கள்‌. யான்‌ இவ்வீயை 
வெளியே விடுத்துவருகிறேன்‌. 


இங்ஙனம்‌ கூறிக்கொண்டே, அச்சிறுமி தன்‌ கைத்துணியால்‌ 
அதனைப்‌ பையவெடுத்து அருளொழுக நோக்கி, “அந்தோ! ஏ! 
கொங்குதேர்‌ வாழ்க்கை அஞ்சிறைத்தும்‌பி! குழவிப்பருவத்தே 
. உன்னை வளர்த்தோர்‌ உனக்கு உண்டியும்‌ உறையுளும்‌ உயர்ந்தன 
கொடுத்திருப்பரேல்‌, ஆ! இன்றுநீயு.ம்‌ ஒரு ஈயரசியாக இருப்பா 
_ யன்றோ! என்ன இழிந்த நிலையை உனக்கு அவர்‌ தந்துள்ளார்‌! 
அறிதியோ? கிடக்க, நீ இனி வெளிச்‌ சென்று, உன்வாணாள்‌ 
முற்றிலும்‌ மெழுகு செய்தலிலும்‌, தேனீட்டலிலும்‌ செலவிடல்‌ 
வேண்டும்‌. செல்க. செல்க. நீ மேற்கொண்ட சிறுதொழில்‌ 
சீர்த்தொழிலாமாக!'” என வாழ்த்தி, சாளரத்தின்‌ புறத்தே 
விடுத்தனள்‌. வெளிப்போந்த வண்டு, கழிபேருவகைகொண்டு 
தன்‌ வழிச்செல்கை தொடங்கிற்று. 

ஆ என்ன இனியமாலைக்காலம்‌! காட்சிக்கினியமாலைக்‌ 
காலம்‌! காதலாகூடிக்‌ கலந்துரையாடும்‌ மாலைக்காலம்‌! இங்ஙனம்‌ 
இளவேனிலின்‌ முதுமாலை, மன்னுயிர்க்குப்‌ பேரின்பம்‌ பயந்து : 
இனிதாய்த்‌ தோன்ற, அத்தொழிலீக்குமட்டில்‌ அத்தன்மையின்‌ 
மாறுபட்டுத்‌ தோன்றிற்று. அதன்‌ மனம்‌ ஏதோ ஓர்‌ பொருளாற்‌ 
பற்றப்பெற்றுத்‌ துயர்பூண்டிருந்தது; அடிக்கடி அது ஒருவகை 
யுணர்ச்சியால்‌ நாணி மிக: வருந்தத்‌ தொடங்கிற்று. இவ்வாறு 
வருத்தமும்‌ துயரமும்‌ மயங்கிய உள்ளமொடு அது தன்‌ கூட்டை - 
பணிசெய்து கிடப்பதே தன்னறமாகும்‌ என்னும்‌ கொள்கையுடன்‌ 
அன்று காலையில்‌ விட்டுப்பிரிந்த தன்‌ கூட்டை - அடைந்தது. 
அடைதலும்‌, அடக்கலாகா வெறுப்பும்‌ வெகுளியும்‌ அதன்‌ 
உள்ளத்துத்‌ தோன்ற, அது தான்‌ கொணர்ந்த தேன்பையை 
நெகிழ்த்தெறிந்து, மனம்‌ சலிப்படைய, ்‌“எல்லாவுயிரினும்‌ 
கடைப்பட்டேன்‌ யானே கரண்‌”? என அறைந்தது. 

அக்காலை, அங்குச்‌ சிறுதொழில்‌ செய்துகொண்டிருந்த 


மற்றொரு தொழிலீ இதனைக்‌ கேட்டு, “'என்னை செய்இ? 
என்னே நின்‌ செய்கை யிருந்தவாறு! வெறிமிக்க வேங்கையின்‌ 


92. - செம்மொழிப்‌ புதையல்‌ 





தேன்‌ உண்டனைகொல்லோ? அன்றி அக்கொடிய பச்சிலைப்புமு 
நம்‌ கூடுகளில்‌ தன்‌ முட்டையிட்டுளதுபற்றிச்‌ சினங்‌ 
கொண்டனையோ? என்னைகாரணம்‌? '? என வினவிற்று. அதற்கு 
இது, “நீ கூறிய யாதேனும்‌ வேண்டுங்‌ காரணமாகாது. ஐயோ 
பாவம்‌! அவையென்‌ செய்யும்‌? தாந்தாமுன்‌ செய்தவினையைத்‌ 
தாமே துய்ப்ப தல்லது பிறர்‌ செய்வதென்‌? ?' எனவிடையிறுப்ப, 
அது, “பின்னர்‌ என்னையோ காரணம்‌. உரைத்தி'' என மீட்டும்‌ 
வினவ, இது கூறும்‌:- “இல்லை. அன்ப! இன்று காலையிற்‌ : 
சென்ற யான்‌ மிக்க சேணிற்‌ சென்றேன்‌. சென்றவிடத்து யான்‌, . 
இதுகாறும்‌ கேட்டறியாதனவெல்லாம்‌ கேட்டேன்‌. கேட்டவற்றின்‌ 
கருப்பொருள்‌ “'நாமெல்லோரும்‌ என்கன அடரகும்‌ இ ழித்தக்க 
உயிர்களாவோம்‌ என்பதே." 


இவ்வுரை அதன்‌ செவிப்படலும்‌, அது இடுக்கிட்டு, "நீ 
இதுகாறும்‌ அறியாத இதனை உனக்கு உணர்த்தியவர்‌ யாவர்‌?! 
எனக்‌ கேட்ப, இது சாலவெகுண்டு, உண்மையை யுணர்த்துபவர்‌ 
யாவராயினுமென்‌! யான்‌ இன்று அறிந்தது முற்றிலும்‌ 
உண்மையே. இதுமட்டில்‌ உறுதியே. '” என்றது. 


எனவே, அது, ''ஒரு காலும்‌ நீ கூறியது உறுதியுடைத்தன்று. 
பேதைச்சிற்றுபிரொன்று இங்ஙனம்‌ பிதற்றியதுகொண்டு, 
பிழைபட்டொழுகுதல்‌ பெருநீதகைமையேயன்று. நீ இழித்தக்‌ 
கோய்‌ என உணர்வுணர்த்தினாரா லுரைக்கப்பட்ட அச்சிறு 
பொழுது காறும்‌ நீ அப்பெற்றியை யல்லை யென்பதை நீயே 
_நன்கறிவாய்‌. ஆகவே, அவர்‌ உரைத்தாரென நீ கூறும்‌ உரை 
வெற்றுரையென்பதனினும்‌ வெளிற்றுரையெனவே யான்‌ 
கூறுவேன்‌. இனி இதைப்‌ பற்றிக்‌ கூறுதலும்‌ அறமாகாது. '” எனக்‌ 
கூறிக்கொண்டே தான்‌ முன்னர்க்‌ குறைபடவிட்ட காரியத்தைச்‌ 
செய்யத்‌ தொடங்கிற்று. 


எனினும்‌,  இவ்வுரைமுழுவதும்‌ செவிடன்‌ காதல்‌ 
ஊதப்பெற்ற திவவொலியே போலப்‌ பயனின்றி யொழிந்தது. 
- ஆனால்‌, இதுமட்டில்‌, தன்னொத்த ஈக்கள்‌ பலவற்றை 
ஒருங்கழைத்துத்‌ தான்‌ தேன்றேடிச்‌ சென்றவிடத்‌ தறிந்தவை 
யனைத்தையும்‌ தெளிவாகக்‌ கூறிற்று. கேட்டவற்றுட்‌ சில 
.பெருவியப்பும்‌, சில பெருங்கலக்கமுங்‌ கொண்டன; முடிவில்‌ 
அவ்வீக்குழாத்தி னிடையில்‌ ஒரு பெருங்குழப்பம்‌ உண்டாயிற்று. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 93 





பின்னர்ச்‌ சில ஈக்கள்‌ எழுந்து, உண்மையில்‌ தாம்‌ 
பிறப்பினால்‌ ஒப்பானவை யெனினும்‌, தம்மை அரச ஈக்கள்‌ 
நடாத்து முறை இழிவானதே யெனவும்‌, அது தம்மை 
யடிமைப்படுதீதுவ தொன்றெனவும்‌, அதனை விரைவிற்‌ 
போக்குவது முதற்கடன்‌ எனவும்‌ முடிவு செய்தன. இடையிற்‌ சில 
ஈக்கள்‌ முன்வந்து தாம்‌ தொடங்கிய இயக்கத்துக்குத்‌ தலைமை 
தாங்கித்‌ தம்மை உரிய நெறியில்‌ நடத்துவதற்கேற்றவர்‌ அச்சிறுவர்‌ 
தம்‌ அத்தானே யாவர்‌ எனவும்‌ கூறின. அதுபோது, வேறு. சில 
எழுந்து, முன்னர்க்‌ குறிக்கப்பெற்றவரே தலைவராயின்‌, அவர்‌ 
தம்மை ஒருங்கே யரசாக்க ளாக்குதலோ டமையாது தம்‌ 
கூடுகளையும்‌ செவ்வனம்‌ புரந்து, தமக்கு ஒரு மேதக்க 
சிறப்புரிமையும்‌ தந்தருள்வாரெனவும்‌ வழிமொழிய, ஓக்கும்‌ 
ஓக்கும்‌ என்னும்‌ பேரொலி கம்மொன அக்குழாத்திடை 
யெழுந்தது. '" 

ஆ! இதுவும்‌ தகுமா? யாவரும்‌ சிவிகையூரத்‌ தொடங்கின்‌, 
அதனைக்‌ காவுவார்‌ யார்‌!. இந்நிலையில்‌, சிறிது நாள்‌ முதிர்ந்த 
தொழிலீயொன்று, அக்கூட்டத்திடைத்‌ தன்‌ தலையை நீட்டி, 
“பிறர்‌ நலத்துக்கெனத்‌ தொழில்புரியும்‌ ஈக்களனைத்தும்‌ : அரச 
ஈக்களாக மாறின்‌, .நன்று! நன்று!! அவற்றிற்கு ஆம்பணியைப்‌ 
புரிபவை யாவோ?'' என்றது. கல்லா அறிவிற்‌ கயவர்பாற்‌ 
கற்றுணர்நீத நல்லார்‌ தமது கனம்‌ நண்ணுவரோ? நண்ணாரன்றே/ 
ஆகலின்‌, அவ்வீக்க எனைத்தும்‌, இதனைக்‌ கேட்டதும்‌ 
சாலவெகுண்டு, மதியிலி எனவும்‌, தன்னுரிமை யறியாத்‌ 
தறுதலையெனவும்‌ கூறி, ''நாம்‌ அனைவரும்‌ அரகாக்க 
ளாகுங்கால்‌, இற்றைப்‌ போது அரசு பூண்டிருப்பனவும்‌, 
அவற்றின்‌ வழித்தோன்றல்களும்‌ தாம்‌ உள்ளளவும்‌ நமக்குப்‌ 
பணிசெய்து கஇடக்கலாமே!'' என்றன. என்றலும்‌, அவ்‌ ஈ 
மறுமுறையும்‌ எழுந்து, “அவற்றிற்குப்‌ பின்னர்‌ அத்தொழிலை 
மேற்கொள்ளுவோர்‌ யார்‌'' எனக்‌ கேட்ப, கம்‌, கம்‌ என்னும்‌ 
பேரொலி ஆங்கு மிக்கெழுந்தது. உடனே, அதுவும்‌ தன்‌ நாவை 
யடக்கிக்‌ கொண்டது. 


மற்றொரு ஈ எழுந்து, “அன்புடையீர்‌! எனக்கு முற்பேசிய 


ஈக்கு நிகழ்ந்த வசை அழகற்றதாகும்‌. அது நமக்குட்‌ பிளவை 
டப்பு பண்ணும்‌. பண்ணுங்கால்‌, நாம்‌ 


94. ்‌ செம்மொழிப்‌ புதையல்‌ 





கைக்கொண்ட இயக்கம்‌ வெற்றிபெறாது. நம்‌ கொள்கைக்கு 
மாறாகவுள்ள, பழைய நிலையிலே தம்‌ வாணாளைச்‌ 
செலவழித்தார்க்குப்‌ புதிய கொள்கைகளும்‌, உணர்ச்சிகளும்‌, 
இயக்கங்களும்‌, பிறவும்‌ வெறுப்பைத்‌ தருவனவாகலின்‌, 
அவ்வெறுப்பை யுடையவரையும்‌ நம்‌ இயக்கத்திற்குக்‌ 
கொணர்தல்‌ இன்றியமையாது. ப 


“நிற்க, தேனீட்டலும்‌ மெழுகு செய்தலுமாய தொழில்‌ 
களைச்‌ செய்யும்‌ நாம்‌ அனைவரும்‌ ஈயரசிகளாக 
மாறிவிடுவோமாயின்‌, நமக்காக. அத்தொழில்களைப்‌ புரிபவை 
, யிலவாக, நம்‌ நிலை மிக்க துன்ப நிலையாய்‌ முடியும்‌. இது 
நீங்கள்‌ நன்கறிந்த தொன்று. இதனை நீங்களே எண்ணிப்‌ 
பாருங்கள்‌. 


“என்றாலும்‌, எனக்கு ஒரு எண்ணம்‌ தோன்றுகிறது; 
அதனை அசட்டை செய்யாது கேட்டு, அமைவுடைத்தாயின்‌ 
ஏற்றுங்‌ கொள்ளுங்கள்‌. அது யாதெனின்‌, நாம்‌ அனைவரும்‌ 
ஈயரசிகளாதலினும்‌, அவ்வரசுரிமையையே முற்றிலும்‌ களைந்து 
விட்டு, அரசஈ முதல்‌ வெற்றீவரையுள்ள அனைத்தீக்களும்‌ 
தொழிலீக்களாகமாறி, நமக்குள்‌ ஒருவகை யுயர்வு தாழ்வுமின்றி 
ஒருமித்து வாழ்தல்‌ வேண்டும்‌'' என்றோர்‌ சொற்பொழிவு 
செய்தது. 

இடையில்‌, முன்னர்‌ வசையெற்றுச்‌ சென்ற தொழிலீ 
மறுமுறையும்‌ எழுந்து, “'நாம்‌ அனைவரும்‌ இன்றுவரைத்‌ 
. தொழிலீக்களாகவே உள்ளோம்‌. அற்றாகவின்‌, நமக்கு 
இவ்வியக்கத்தால்‌ ஒரு வகைப்பயனும்‌ எய்துதல்‌ முடியாதென 
நினைக்கிறேன்‌”” என்றது. : 


- என்றலும்‌ எழுந்தன ஈக்கள்‌. புகைப்படலம்‌ போலத்‌ 
திரண்டெழுந்து கம்‌ கம்‌ எனப்‌ பேரொலி செய்து, தம்‌ சினத்தை 
எவ்வெம்முறையில்‌ அதற்குக்‌ காட்டுதல்‌ கூடுமோ அ௮அவ்வம்‌ 
முறையில்‌: காட்டின. காட்டக்கண்டஞ்சிய அது மூன்போலவே 
தன்‌ இருப்பிடம்‌ அடைந்தது. அடைதலும்‌, பகலவனும்‌ 
மறைந்தனன்‌; பறவைப்பாட்டு அடங்கின; எங்கும்‌ இளையிருள்‌ 
பரந்தது; நீலவானத்து நித்திலம்‌ பதித்தாற்போலக்‌ கோல மீனினம்‌ 
தம்‌ சிற்றொளி பரப்பின; பிற்பகல்‌ முற்றும்‌ குழப்பத்திடையுழந்த 
ஈக்கள்‌ தத்தம்‌ கூடடைந்து உறங்குவவாயின. பின்னர்‌ அவ்விரவு 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 95 





முற்றும்‌ வேறு குழப்பமின்றி யொழிய யாண்டும்‌ அமைதியே 
தலைசிறந்து நின்றது. 

வெள்ளி முளைப்ப, விடியல்‌ வந்தது; தாமரையிற்‌ றுஞ்சிய 
காமர்‌ வண்டினம்‌, கட்கமமும்‌ நெய்தலுக்குச்‌ சென்று, தாதூஇிப்‌ 
பின்னர்‌, கண்போல்‌ மலர்ந்த காமர்சுனைமலரை யடைந்து ஒலி 
. செய்யா நிற்ப, முன்னாள்‌ நிகழ்ந்த குழப்பத்தில்‌ ஈடுபட்ட ஈக்கள்‌ 
மட்டில்‌ ஒருங்கு கூடி மீட்டும்‌ தம்‌ நிலைமையையும்‌, அதற்கேற்ற 
முறைகளையும்‌ பன்னிப்பன்னிப்‌ பேசத்தொடங்கின. வேறு சில, 
கூடுகளில்‌, அரசியர்‌ ஏவிய பணிகளை இனிது செய்து வந்தவை, 
இக்குழப்பத்தைப்‌ பற்றியேனும்‌, அதனிடையே நிகழும்‌ 
விரிவரைகளையேனும்‌ ஒரு பொருளாக நினையாது தம்‌ 
தொழிலிலே தம்‌ கருத்தைச்‌ செலுத்தி நின்றன. நிற்க, குழப்பத்திற்‌ 
கலந்த ஈக்குழாத்தினிடை நிகழ்ச்சிகள்‌ பல நிகழ, முதிரா ஈக்களிற்‌ 
சில மூனிவு மீதாரக்‌ கொண்டு, அதனால்‌ தம்மையும்‌, தம்‌ 
மனத்திண்மையையும்‌ இழந்து, பெருங்கலக்கத்தை விளைவிக்‌ 
கும்‌ நிலைமையெய்தின. அதுபோது, இக்குழப்பத்திற்கு 
முதற்காரணமாகவிருநீத ஈ அவற்றின்‌ முன்னர்‌, அன்பர்களே! 
நீங்கள்‌ கைக்கொண்ட இயக்கம்‌ நன்மை பயக்கக்‌ கூடியதே. 
எனினும்‌, இடையிலிருக்கும்‌ ஒரு பொருளை நீங்கள்‌ எண்ணாது 
போய்விட்டீர்களே! அப்பொருள்‌ தான்‌ எதுவெனின்‌, நீங்கள்‌ 
அனைவரும்‌ முதிர்ந்துவிட்டமையன்றோச? நான்‌. முதிர்ந்த 
உங்களை எவ்வாறு இனி அரச ஈக்களாக மாற்றுவது, 
கூடாதன்றோ. ஆயினும்‌, நாம்கொண்ட இயக்கத்தின்‌ வெற்றிக்‌ 
கடையாளமாக யாதானுமொரு. புதிய முடியை எய்துதல்‌ 
வேண்டும்‌. என்‌ அறிவிற்கெட்டிய முடிபொன்றைக்‌ கூறுகிறேன்‌ 
கேளுங்கள்‌. பிறகு உங்கள்‌ விருப்பம்போற்‌ செய்யுங்கள்‌”? 
என்றது. உடனே, அவ்வீக்களனைத்தும்‌ ஒருபடியாக நீ 
கூறுகின்றவற்றை யாங்கள்‌ .மிக்க விருப்புடன்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளுகிறோம்‌. சொல்லியருள்க'' எனப்‌ பேரொலியிட்டுக்‌ 
கூறின. கூறலும்‌, அது புன்னகை தவழும்‌ இன்முகங்கொண்டு, 
அன்பர்களே! நாளின்‌ முதிர்ந்த நமக்கு இனி அரசியார்‌ 
வேண்டுவதில்லை. நாம்‌ அனைவரும்‌ இன்றிருப்பது போலவே 
தொழிலீக்களாகவே யிருப்போம்‌; நாம்‌ இனி ஒருவருக்கு 
அடிமைப்பட்டு அவர்கள்‌ காலாவிடும்‌ ஏவலைத்‌ தலையாற்‌ 
செய்தல்‌ வேண்டா. நாமார்க்கும்‌ குடியல்லோம்‌! நலமே 


96 செம்மொழிப்‌ புதையல்‌ 





வாழ்வோம்‌. நம்மைக்‌ கேட்பவர்க்கும்‌, தூய வீரத்தோடும்‌ ''யாம்‌ 
யார்க்கும்‌ குடியல்லோம்‌. யாதும்‌ அஞ்சோம்‌'' எனவே, நாம்‌ 
இனிக்கூறுவோம்‌. இதுவே என்‌ சிற்றறிவிற கெட்டிய 
முடி.பாகும்‌. யான்‌ கூறியவற்றில்‌ குற்றங்களிருந்தாற்‌ பொறுத்துக்‌ 
கொள்ளும்படிக்‌ கேட்டுக்கொண்டு, இம்மாட்டோடு என்‌ சிறிய 
விரிவுரையை நிறுத்தக்கொள்ளுகிறேன்‌, என்றது. எனவே, 
வண்டினம்‌ முற்றும்‌ கம்மெனும்‌ இசை செய்து "இது தகும்‌. 
_தகும்‌/ தகும்‌!" என உடன்‌ பட்டன. பின்னர்‌, அவைகள்‌ ஒருங்கே 
இரண்டு தாம்‌ இனித்தமித்து வாழ்தற்கேற்ற இடம்‌ நிறுவுதற்‌ 
பொருட்டு மறுமுறையும்‌ ஒரு கூட்டம்‌ கூடின. இது போது 
இவற்றிற்குத்‌ தலைமைபூண்டு இயல்‌ நெறியிற்‌ செலுத்த 
வல்லதாய ஒன்றும்‌ வரவில்லை. ஆகவே, அக்கூட்டத்தில்‌ 
ஒருவகைக்கட்டுப்பாடும்‌ ஒழுங்கும்‌ இலவாயின. என்‌ செய்வது! 
இதுவும்‌ உலகவியற்கையே/! 


நிற்க, இடம்‌ நிறுவுதற்‌ பொருட்டு நிகழ்ந்த 
இக்கூட்டத்திடை, “ஓன்று எழுந்து, காட்சிக்கினியவும்‌ கள்‌ 
நிறைந்தவுமான மலர்கள்‌ செறிந்துளதும்‌, இதோ நம்மழுன்னர்த்‌ 
தோன்றுவது மாய சோலையே நாம்‌ இனிது வாழ்தற்கேற்ற 
இடமாகும்‌”' என்றது; மற்றொன்று எழுந்து, “அச்சோலையினும்‌, 
அதற்குச்‌ சிறிது சேய்த்துள்ள வயலே இனிதாகும்‌. சோலைக்கு 
-வருவாரும்‌, வருவனவும்‌ பலவாதலானும்‌, காற்றும்‌ 
எஞ்ஞான்றும்‌ விரைவுடன்‌ மோதியலைத்தலானும்‌ நமக்கும்‌, நம்‌ 
“கூடுகட்கும்‌ தீங்குவிளையினும்‌ விளையும்‌.” என்றது; 
வேறொன்று, ''நன்கனம்‌ அமைத்துள்ள வீடொன்றின்‌ கூரையே 
மேற்‌ கூறப்பட்ட விரண்டினும்‌ நன்றாகும்‌. அன்றியும்‌ அது 
நம்மை மழைக்காலத்தில்‌ இனிது “காக்கவல்லதாகும்‌'' என்று 
... சொல்லிற்று. நான்காவதாக, வேறொன்று, 'பழுமரமொன்றின்‌ 
கொழுவிய இளையே நல்லது'' என, மற்றொன்று, மலை 
முழைஞ்சினையும்‌, வேறொன்று கற்பாறையையும்‌ குறித்தன. 
- இங்ஙனம்‌, ஒவ்வொன்றும்‌ தன்தன்‌ கருத்திற்‌ புலனாய 
இடங்களைக்‌ கூறிச்‌ சென்றனவே யொழிய, உறுதியான இடம்‌ 
.. ஒன்றேனும்‌ குறிக்கப்பெறவில்லை. அன்றியும்‌, ஒன்று கூறியது 
மற்றொன்றின்‌ கருத்துக்‌ கொவ்வா தொழிந்தது. 
......... இவ்வண்ணம்‌ ஈக்கள்‌ ஒன்றுக்‌ கொன்று முரணிய கருத்துக்‌ 
கொண்டு, கலாய்த்து நிற்பக்‌ காலமுஞ்சென்றது; பிற்பகல்‌ 


டத 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 97 





எய்திற்று. அதுபோது, அத்தேனீ - இவ்வியக்கத்துக்குக்‌ 
காரணமாயிருந்த அத்தேனீ - வேறோரீயினை நோக்கி, என்னே 
உங்கள்‌ அறிவின்மை யிருந்தவாறு! உங்களைக்‌ காணும்தோறும்‌ 
என்‌ உளத்தில்‌ வெகுளி யெழுகின்றதே யன்றி விருப்புண்டாகின்ற 
தில்லை. எத்தகைய அறிவுள்ள சிற்றுயிரும்‌ இவ்வண்ணம்‌ வீணே 
காலத்தைக்‌ கழிக்காது. அந்தோ! இதனை அறிவின்மை 
யென்பதா? அறியாமை யென்பதா? ''.என, அது சாலவும்‌ சினந்து, 
என்னை கூறினை? ஏ, அறிவிலி! உனக்கு ஈயரசு பெறவேண்டும்‌ 
எனும்‌ எண்ணம்‌ உளது போலும்‌! அறிந்தேன்‌. அறிந்தேன்‌. 
இன்றேல்‌, நீ என்னை இங்ஙனம்‌ கேட்டல்கூடுமா? நிற்க, 
யாங்கள்‌ காலத்தை வீணேகழிப்பதால்‌ உனக்கு உண்டாகும்‌ 
இழவென்னை? யாங்கள்‌ எதையேனும்‌ செய்கிறோம்‌. அது பற்றி 
நீ வெகுளுதல்‌ எற்றுக்கு? நீ உன்‌ காரியத்தைப்‌ பார்த்துக்‌ கொள்க. 
என்றறைந்தது. இத்தகைய மாற்றத்தை எதிர்‌ நோக்காது பெற்ற 
அத்தேனீ, மனமூளைந்து, தனக்குண்டான மானத்தையும்‌, 
இழிவையும்‌, உன்னியுன்னிப்‌ பெரிதும்‌ வருந்தத்‌ தொடங்கிற்று. 
அப்போது, தான்‌ ௮க்கிளர்ச்சிக்குக்‌ காரணமாயிருந்தமையையும்‌, 
அதனால்‌ தனக்கே துன்ப மெய்தினமையையும்‌ அது 
எத்துணையோ அடக்கிக்கொள்ள முயன்றது. மற்று, 
அம்முயற்சியாற்‌ பயனொன்று முண்டாயிற்றன்று. ஆகவே, அது 
மற்ற ஈக்களின்‌ முகீத்தைக்‌ காணுதற்கே வெட்கி, சிவ்வென்‌ 
றெழுந்து பூம்புதரொன்றை யடைந்து, பண்டேபோல்‌ 
தேன்றேடத்‌ தொடங்கிற்று. புதர்க்குட்‌ புகுந்து, ஆண்டு அழகு 
ஒளிர மலர்ந்து நின்ற மலரொன்றின்‌ உட்புகுந்து, தான்‌ இதுகாறும்‌ 
கண்டறியாத: சுவையும்‌, மிகுதியமுடைய தேனுண்டு களித்தது. 
ஆ! இது போதன்றோ அது களிவண்டென்னும்‌ பெயர்க்கு 
இலக்காயிற்று! அது இதுபோது கொண்ட களிப்புக்கு .ஓர்‌ 
எல்லையுமின்று! அது தன்‌ வாணாளி லோர்நாளிலேனும்‌ 
இதுபோன்ற களிப்பினை யடைந்த இன்றெனின்‌. வேறு - 
கூறுவதென்னை! வேட்கை முற்றுங்‌ காறும்‌ நறவமுண்டு, 
வேண்டுவனவும்‌ உடன்கொண்டு தன்‌ கூடு நோக்கி, என்றும்‌ 
அறியாத ஒருவகைப்பற்று, அன்று அதன்‌ மனத்தை ஈர்ப்ப, அது 
விரைந்தெழுநீதது. எழுதலும்‌, அதன்‌ முன்னர்‌, பண்டு தான்‌ 
கேட்டறிந்தனவற்றை மூதன்‌ முதலுரைப்பக்‌ கேட்ட 


முதிர்ந்தவண்டு போதந்தது. கண்டதும்‌, அதற்குப்‌ பெரு நாண்‌ 
௪-3 


98. ௮ செம்மொழிப்‌ புதையல்‌ 


எழுந்து அறிவை மயக்க, அருகிருந்த மலரொன்றிற்குச்‌ சென்று 
மறைந்தது. ஆயினும்‌ அம்முதிர்வண்டு, நடநீதனவற்றைக்‌ 
குறிப்பாக வுணர்ந்தும்‌, ஒன்றும்‌ தெரியாததையொப்பக்‌ கூர்த்த 
நோக்கத்தோடு, என்கொல்‌! நீ ஏன்‌ இங்கு வந்தனை? உனக்கு 
உற்ற தென்னை? நீ வந்திருப்பாய்‌ என யான்‌ ஒருகாலும்‌ நினைத்த 
தின்றே! ஓ! உன்‌ உழைவண்டுகள்‌ யாண்டுள? அவற்றை நீ பிரிதற்‌ 
"கேய்ந்த காரணம்‌ யாதோ? கூறுதி:' என வினவிறறு. 


86 


- இதைக்கேட்ட அக்களிவண்டு, பெரிதும்‌ நாணி, “யான்‌ 
கே சோலையின்‌ புறத்தே யான்‌ அவற்றைப்‌ பிரிந்து 
'போந்தேன்‌ ஆதலின்‌”! என்றது. 
மு. வடு. அவை யாது செய்துகொண்டிருகீகின்றன? 
கூவ. -௧- லா-ய்‌- கீ-இ-ன்‌-ற- ன-போ-லு- ம்‌-. 
முஃவ :- (விரைந்து. ] என்னோ காரணம்‌? 

ர க.வ-.. கத இய வேண்டுவனபற்றி. 
மு,வ்‌ :--ஆ!: என்ன. அருந்தொழில்‌ புரிதல்‌ நேர்ந்தன! நன்று] 
ட 'இளவேனிற்காலத்து இனிய காலையில்‌ மேற்கொள்ளப்‌ 
யம்டதன்றோ இத்தொழில்‌! நன்று!: நன்று! செய்கறிய 

செய்வதன்றோ பெரியோரது தொழில்‌! 
கவ்‌. :-எள்ளுத்ல்‌'" வேண்டாம்‌ ஏ! அன்னாய்‌ இனியும்‌ 
க “இன்னணம்‌ . இழித்துக்கூறற்க. . என்னைப்‌ பொறுத்‌ 
தருள்க. “இனி யான்‌ செய்ய வேண்டியவற்றையும்‌ 
பணித்தருள்க. ஒன்று மட்டில்‌ கூறுகின்றேன்‌: யான்‌ 
முன்னர்ச்‌ சென்றிருந்த ஞான்று இயற்கையின்‌ 
இயல்பையும்‌,  நம்மனோரின்றன்மையையும்‌ பற்றிக்‌ 
“கேள்வியுற்ற உரை முற்றிலும்‌ வாய்மையாகவே 
- தோன்றிற்று; எனினும்‌, நாம்‌ அவ்வுரைவழி நிற்பான்‌ 
மூயலுங்காலத்து, வீணே கலாய்த்தலும்‌ வெறுத்தலும்‌ 


- செய்தல்‌ நேர்கின்றதேயன்றிப்‌. பெரும்‌ பயனொன்றும்‌' 
பெறுமாறில்லை. என்னை? 


மு, வா? ்‌- நிற்க, நின்‌ வயதென்னை. 


கவ: 2- (இளமைத்‌ ,தன்மையொடு ' நாண்மீக்கொள) ஏழு 
ப நாட்களே. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 99 





மு.வ 2- என்‌ வயதென்னை யறிதியோ? 

க.வ :-பல தஇங்களாம்போலும்‌. 

மு.வ :-ஆம்‌. ஆம்‌! பல திங்கள்‌ முதிர்ந்து உளேன்‌. நீ கூறிய 
துண்மையே. யான்‌ நாள்‌ முதிர்ந்த ஒரு வண்டே. நிற்க. 
வருக நாம்‌ இருவரும்‌ பொருது பார்ப்போம்‌. ப 

க.வ :-ஓ!ஓ/ அது கூடாது; கடவுளாணையாக அது ஒரு காலும்‌ 
கூடாது. யான்‌ கட்டிளமையுடைமையின்‌ பயனாய 
வலியுடையே ஸனாகலின்‌, நினக்கு ஊறு ட க்ஸ்‌ 
இழைப்பன்‌. 

மு.வ :-எனவே, த கன்கு்‌ வன்மையற்ற எனியன்‌ 
யானன்றே. அற்றாக, இளமையும்‌ வன்மையு மிக்க 
நின்னை என்‌ மாட்டு அறிவுரை கேட்கத்தாண்டியது யாது 
கொல்? இ” து ஓர்‌ வியப்பையன்றோ தருகிறது! _ 


.க.வ. :- அற்றன்று. மெய்வன்மைக்கும்‌. அறிவின்‌ வன்மைக்கும்‌ 


தொடர்பொன்று மின்று. யான்‌ நின்மாட்டறிவுரை ... 


கேட்பான்‌ துணிந்தது நீ அறிவுடையை என்பதை 
யான்‌ நன்குணர்ந்தமையே யாகும்‌. யான்‌ ௮ஃ&இல்‌ 
லேனாகலின்‌, . இதுபோது இழித்தக்க நிலையை 

- யெய்இதியுளேன்‌. பண்‌ அவ கழன்ற ப 
மு.வ :- முதுமையும்‌ இளமையும்‌ - வன்மையும்‌ மென்மையும்‌ - 
.... அறிவும்‌ அறியாமையும்‌ - ஆ! ஏனோ ஓத்த பிறவியும்‌, 
ஒத்த . நிலையும்‌ ' பொருளாகக்‌ ... இளர்ச்சிசெய்த 
வண்டுகட்கு?. எனினும்‌, வருந்தற்க. நாம்‌. இவற்றை 
யோர்‌ ஒழுங்கிற்குக்‌ கொணர்தல்‌ கூடும்‌. நிற்க, இணி 
நாம்‌ இருவரும்‌ ஒத்து தட என்னை நின்‌ 


கருத்து? 

கூ.வ :-என்‌ -இன்னுயி ராணையாக, யான்‌ - ன்றே, ' ஏன்‌/ 
இன்னே உடன்படுகின்றேன்‌.. நாம்‌ வா தற்கு இடம்‌ 
யாது? 


மு.வ :- அஃதன்று நான்‌ ப "முதற்கண்‌ ண்ணு நம்‌ 
இருவர்க்கும்‌ கருத்துக்கள்‌ முரணாங்‌ காலத்து 
இடைநின்று தகுதி நோக்குவார்‌ யாவராதல்‌ வேண்டும்‌. 


10௦ ப ப ...... செம்மொழிப்‌ புதையல்‌ 
ட படபட பபப்ப்பபபட்ப்பப்டடட்பட்டடட... 
க.வா :-நீயே! என்னெனின்‌ நீயே முதுமையும்‌, அறிவின்‌ 


இண்மையும்‌ உடையை. 


மு.வ :-நன்று, நல்லுணவாய தேன்‌ நாடிச்‌ செத்து ஜென்கா 
ப யாவராதல்‌ வேண்டும்‌? 


க.வ' :- யான்‌. யானே! 
“இளைஞன்‌ வலியன்‌ ஏஎவின செய்யும்‌ 
உளையா முயற்சியன்‌ ஒருவன்‌ யானே." 


மு.வ :-மிகவும்‌ நன்று. ஆகவே, நீ என்னை இதுபோது அரச 
ஈயாகவும்‌ நின்னைத்‌ ரதம்‌ கருதிவிட்டனை 
யன்றோ 


க.வ : :-ஆம்‌. ஆம்‌. 

மு.வ :-என்னே நின்‌ அறியாமை! இது மூடிபாயின்‌, நமது . 

இ பண்டையகூட்டுக்கும்‌, நாம்‌ பேணிநின்ற. அரச ஈக்கும்‌ 
நேர்ந்த குறை யாதோ? அன்றியும்‌ நம்‌ இருவர்மாட்டே, 
ஒருவர்‌ தலைவராக ஒருவர்‌ ஏவலிளைஞராதல்‌ 
வேண்டும்‌ என்பது பெறப்படுகின்றதன்றோ, ஆகவே, 
பல்லோர்கூடிய கூட்டத்துள்‌ இவரன்ன தலைவராவா 
ரொருவர்‌ வேண்டப்படுவீதனை உரைத்தலும்‌ 
வேண்டுமோ? 


"இதனைக்‌ கேட்டலும்‌. அவ்வீக்கு நல்லுணர்வு தோன்ற, அது 
மிக்க உவகை பூத்துத்‌ தன்‌ ஏனைய இனங்களை நோக்கிச்‌ 
வ்வென்றெழுந்தது. அதுபோழ்து, ஏனைய ஈக்களெல்லாம்‌ 
- குழப்பம்‌ செய்துகொண்டேயிருந்தன. அவற்றுட்‌ சிலமட்டும்‌ தம்‌ 
வன்மையும்‌, எழுச்சியும்‌ குன்றாதிருந்தனவே யன்றிப்‌ 
பிறவனைத்தும்‌ குன்றிப்‌ பசியால்‌ வருந்தின. சிறிது பொழுது 
கழிதலும்‌, சில தம்‌ வழக்கப்படியே தேன்‌ தேடச்சென்றன; சில 
தம்‌ கூட்டை யடைந்தன. 


இங்ஙனம்‌ இவை பெருகுழப்பங்‌ கொண்டு உழலாநிற்ப, 
இளமையும்‌ ஊக்கமும்‌ மிகுதியாக்கொண்ட பல ஈக்கள்‌ 
. புடைசூழ, அம்முதிர்வண்டு, நறுந்தேன்கொாண்டு ஈயரசியிருந்த 
- வெழிற்‌ பெருங்கூட்டைச்‌ சென்றடைந்தது. ஆண்டுக்‌ காவல்‌ 
புரிந்து நின்ற சிற்றியொன்று, அதனையுட்புக விடாது தகைந்தது. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 101 





அவ்வண்டு அதனைக்‌ காரணம்வினவ,. அது தன்‌ ஈயர௫ி 
யிறந்துபட்டதாகவும்‌, அதற்காங்கடன்கள்‌ நடைபெறுவதாகவும்‌, 
ஆண்டு ஏனைய ஏகுதல்‌ கூடாதெனவும்‌ கூறிற்று. 


கூறலும்‌, அக்களிவண்டு, உளங்கலங்கி, ' ஐயோ! எவ்வாறு 
இறந்தனர்‌ நம்‌ அரசியார்‌! ஆ! நெல்லு முயிரன்றே நீரு முயிரன்றே, 
மன்ன ருயிர்த்தே மலர்தலை யுலகம்‌! ஆ/ இனி நமக்குத்‌ தலைமை 
தாங்கி நம்மை நன்னெறியில்‌ நடாத்துவார்‌ யாவரோ! ஏ! காவல/ 
நம்‌ அரசியார்‌ இறந்தது. உண்மையோ! கூறுக. '” என இனைந்து 
கூறலும்‌; அது, “ஆம்‌. ஆம்‌. இன்றுகாலை கூட்டைக்‌ காக்கும்‌ 
ஈக்களஞுட்‌ சில வெளிச்சென்றிருந்த பொழுதை நோக்கி, 
இளமைமிக்க ஈயரசியொன்று, வெளிப்போதல்‌ கூடாது 
எனினும்‌, போதந்து, நம்‌ அரசியொடு கலாய்த்துக்‌ கொன்று 
- விட்டது” என்றது. 
முடிவில்‌ அக்களிவண்டு தன்‌ அரசி சாதற்கு அடிப்படை 
யாக நின்றது தானே என்பதையும்‌, தன்னா னிகழ்ந்த குழப்பத்தின்‌ 
பயனே இது வென்பதையும்‌ நினைத்தொறும்‌ அதன்‌ நெஞ்சு 
அதனைச்‌ சுட்டது; பின்னர்‌ அம்முதிர்வண்டு' கனிவண்டை 
நோக்கி, 'ஈயரசுகட்கே ஒத்தநிலைமையின்று; அவை பிறப்பினால்‌ 
ஒத்தன வேனும்‌ தம்‌ தொழிலாற்றான்‌ சிறப்படைகின்றன: 
- ஆதலின்‌, பிறப்பொத்த தோற்றத்தேம்‌ எனினும்‌ இறப்புறு 
தொழிற்‌ செய்து உயர்வுபெறுதலன்றோ அமைவு டைத்தாம்‌” 
என்றது. 
... நெஞ்சு சுட வருந்திய அவ்வண்டும்‌ பின்னர்த்தன்‌ ' 
தொழினாடி. மலர்‌ வனம்‌ புக்கது. யாண்டும்‌ அமைதியே நின்று 
விளங்கிற்று. 





_ 5. யாதும்‌ வினவல்‌ 


ப “செங்கைமாத்து வடக்கில்‌ உள்ளது தென்மலை. 
மலைச்சாரலில்‌ காடு பசுந்தழை போர்த்து இனிய காட்சி. 
தருகிறது. புதர்களில்‌ பல வகைப்‌ பூக்கள்‌ மலர்ந்து நறுமணம்‌ 
'கமழ்கின்றன. "தென்றல்‌ மெல்லென வீசுகின்றது. நண்பகல்‌ 
வெப்பத்தால்‌ வெம்பி வியர்த்த செல்வமக்கள்‌ இம்‌ மென்காற்றின்‌ 


வரவு. கண்டு மிக்க மகிழ்ச்சியடைகன்றனர்‌. மாலை மணி 


மூன்றுக்கு மேலாகியதனால்‌. வெயிலின்‌ வெப்பமும்‌ ௭௪ 
__ தணிந்து வருகிறது. 

-. தானத்தின்‌ அருகே ஓடும்‌ காட்டாறு இத்து அகல.மாகவே 
. உளது. 'செக்கர்ச்‌ செவேரெனப்‌ பரந்து விளங்கும்‌ செம்மணல்‌, 
சிவந்த. புடவை ,யொன்றை. நீட்டிப்‌ புரளவிட்டது போலத்‌. 
தோன்றுகிறது. அதன்‌ கரையில்‌ தென்னைகள்‌ ஓங்கி நின்று 


.. குலைகள்‌ தாங்கிக்‌ காற்றில்‌ மெல்ல அசைகின்றன. கரையருகே . . 


. . அழகிய ஊரொன்று தோன்றுகிறது. அதன்கண்‌ மிகவுயர்ந்த மாடி 
்‌ வீடொன்று காணப்படுறைது. . அதன்‌ பின்‌ புறத்தே ஆற்றிற்குக்‌ ..... 
காலடிப்பாதை, கள அல்கல்‌ மங்கையர்‌ இருவர்‌ : | 
- வருகின்றனர்‌. ்‌ | ப 


.. ஒருத்தி. மாந்தளிர்‌ ண்ட ்வ்ஸ்டவக்‌ அவளது 
பின்னிவிட்ட கூந்தல்‌ இடைமறையுமளவு நீண்டிருககறது. 
'பொன்னில்‌ கல்‌ வைத்திழைத்த வில்லையொன்று அவள்‌ குழலில்‌ 
இருந்து. “நல்ல அழகு செய்கிறது. கைவளைகள்‌ கண்கவரும்‌ 
. _ வனப்புடையன. நீல நிறங்கொண்ட. அவளது புடவையில்‌ 
நித்திலம்‌ தைத்தது. போன்ற பூவேலைகள்‌ இருந்து பொலி . 
தின்றன. அவளருகே செல்பவள்‌ இத்துணைச்‌ சிறப்புடையளாக 
இல்லை; ஒத்தயாண்டினளாயினும்‌, ஒப்பனையும்‌ ஒழுக்கமும்‌ 
்‌ நோக்கின்‌, முன்னையவட்கு, நிலையில்‌ தாழ்ந்தவளென்றே 
இவள்‌ தோன்றுகிறாள்‌. மணிநிறம்‌ கொண்ட 'இவளது உள்ளத்தின்‌ 
ட கம்ப்‌ முூகம்‌' இனிது புலப்படுத்துகிறது. இவளை. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 103 
ப ்‌ 

அடிக்கடி, அவள்‌ “'தோழி, தோழி:? என்கிறாள்‌; அவளை 

இவளும்‌ “அன்னாய்‌'' என அழைக்கிறாள்‌. ஆகவே, அவளை 

நாம்‌ தலைவியென்றும்‌, இவளை . அவட்குத்‌ தோழி யென்றும்‌ 

வழங்குவோம்‌. 


தலைவியும்‌ தோழியும்‌ ஆற்றிடைக்குறைக்குச்‌ செல்‌ 
கின்றனர்‌. அதனைத்‌ துருத்தி (௨ 1818 1 116 56ம்‌ ஊரக 1121) 
யென்றலும்‌ மரபு. அங்கே, மா, வேம்பு, ஆல்‌, தென்னை முதலிய 
மரங்கள்‌ அழகுறத்‌ தழைத்துப்‌ பூத்துக்‌ காய்த்து நலம்‌ 
கனிந்திருக்கின்றன. புதர்‌ தன்பால்‌ செறிந்த பூவால்‌ நறுமணம்‌ ' 
கமழ, தென்‌ காற்று மெல்ல வந்து தளிர்களை இனிதசைப்ப, தரை 
முழுதும்‌ அறுகுபடர்ந்து பசுங்கம்பலம்‌ விரித்ததுபோல்‌- இன்பம்‌ 
"செய்கிறது. கிள்ளையும்‌ புறவும்‌ குயிலும்‌ பூவையும்‌ இசைபாடும்‌ 
இவ்‌ வினிய விடம்‌ இவ்‌ தவா மனத்தையும்‌ : வேறிடம்‌ 
பெயராதவாறு பிணித்து விடுகிறது. “அன்னாய்‌, 'இங்கே 'சிநிதே 
அமர்வோமே; என்ன இனிய இடம்‌;”* என்கின்றாள்‌ தோழி. 


தலைவி :- என்னை யாதும்‌ வினவல்‌: தோழி, இன்பமுடைய 
ப வர்க்கே இயற்கைக்‌ காட்சியும்‌ இன்பமளிக்கின்றது. 


தோழி - இதற்குத்தான்‌, “கெட்டார்க்கு நட்டாரோ இல்‌: என்று 
_ சான்றோர்‌ கூறுகின்றனர்‌. அது 'இடக்த; என்‌ இவ்வாறு 
'பேசுகின்றாய்‌? இயற்கை. யாவர்க்கும்‌ . பொது. 
வாழ்க்கையில்‌ இன்பமுடையார்க்கேயன்றி, அதனை 
- இழந்தார்க்கும்‌ அஃது இன்பம்‌ வழங்குவதில்‌ 
இழுக்குவது "கிடையாது. 
தலைவி ்‌- அப்படித்தான்‌ "அறிவுடையோர்‌. 'கூறுகின்றளர்‌. 
ஆனால்‌, என்னளவில்‌ அது மாறுபட்டிருக்கிறது. 


தோழி :- அப்படியானால்‌, இதோ! இங்கே "தோன்றும்‌ 
ப தென்மலையும்‌, செழுங்கானமும்‌, சேயாறும்‌ 
உங்கட்கு இன்பம்‌ சக யய வலை வைப்பா ப 


தலைவி :- இவற்றைக்‌ காணும்போது என்‌ உள்ளம்‌ இஜர்‌ ௪ என்று 
கலங்குகின்றது. மானினம்‌ துணையொடு கூடிச்‌. 
செல்வதும்‌, பறவைகள்‌ தத்தம்‌ துணையோடிருந்து 
பாடி மகிழ்வதும்‌ எனக்கு வருத்தம்‌ செய்யுமே என்று 
என்‌ நெஞ்சம்‌ அஞ்சுகின்றது. 


104 


செம்மொழிப்‌ புதையல்‌ 


தோழி : 


தலைவி ச 


தோழி ' 5 


- (மருண்டு) அன்னாய்‌, நீ சொல்வது ஒன்றும்‌ எனக்கு ' 


. விளங்கவில்லை. தலைவர்‌ உடன்‌ இருக்கும்போது 


இவையெல்லாம்‌ உனக்கு இன்பத்தைத்‌ தானே 
செய்யும்‌” அவரை விட்டுத்‌ தனியே வந்திருப்பத 
னால்‌ இவ்வாறு பேசுகின்றாயோ? 


- தோழி, இனி, தனியேதானே இருக்கவேண்டும்‌. 


இப்போது உன்னோடு தனியே இருப்பது 
_ தனிமையாகுமா? 

- (பின்னும்‌ மருண்டு) அன்னாய்‌, உன்‌ கருத்தை 
விளக்கமாய்ச்‌ சொல்‌, எனக்கு உன்‌ பேச்சு சிறிதும்‌ 
விளங்கவேயில்லை. 


தலைவி - நேற்று நம்‌ காதலர்‌ பேசியதில்‌ இருந்து அவர்‌ 


- தோழி . 


தலைவி 


நம்மைப்‌ பிரிந்தே போவர்‌ என்று அறிகின்றேன்‌. அது 
முதல்‌ என்‌ நெஞ்சம்‌ இவ்வாறு துயரடையத்‌ 


ட தொடங்கிவிட்டது. 


:- (சுட்டிக்காட்டி) அதோ, நம்‌ தலைவர்‌ வருகின்றார்‌. நீ 
அப்‌ புதரிடையே மறைந்துகொள்‌. நான்‌ அவருடன்‌ 


பேசி இதன்‌ உண்மையை அறிகின்றேன்‌. 
:- நல்லது; அப்படியே செய்‌. (மறைதல்‌) 


(தலைமகன்‌ வருகின்றான்‌; தோழி பூப்பறிப்பதைக்‌ 
காண்கின்றான்‌; அவள்‌ ௮ருகே வருகின்றான்‌. ) 


ப தலைவன்‌. (நெருங்கி) தோழி, நீ இங்கே என்ன செய்கின்றாய்‌? 


தோழி! 3 


உன்னோடு தலைமகள்‌ வந்தாளே எங்கே? 


(கையாற்‌ காட்டி) அதோ தோன்றும்‌ புதர்க்குப்‌ 
பின்னே  பூப்ப்றிக்கப்‌ போனார்கள்‌. அழைத்து 


"வரலாமே. (போக ஒருப்படுதல்‌] 


தலைவன்‌: (தடுத்து) வேண்டா, நில்‌ நில்‌. உன்னிடம்‌ ஒரு செய்தி 


சொல்ல வேண்டும்‌. அன்றும்‌ . ந தானே 'துணை. 


- செய்தாய்‌ 2 


தோழி - 
நார . போல்‌, இவர்தன்‌ பிரிவைத்தான்‌ இப்போது நம்பால்‌ 


(தலைகுனிந்து ககக பணங்கள்‌ சொன்னது 


சொல்வார்போல இருக்கிறது. இருக்கட்டும்‌. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ரன்‌ துரைசாமி 


305 





தலைவன்‌ :- 


தோழி 


தலைவன்‌ 7 


தோழி 


தலைவன்‌ : 


தோழி 


தலைவன்‌ 2 


தோழி 


தலைவன்‌ 2 


தோழி 


8 


்‌. தலைவன்‌ 2 


தோழி 


தலைவன்‌ : 


ஒன்றுமில்லை. ஆண்மகன்‌ ஒருவனுக்கு உயிராவது 
எது? தெரியுமோ? 


ஐயனே, யானோ பெண்‌... எனக்கு அது | தெரியாதே. 


(முறுவலித்து ) “வினையே ஆடவர்க்கு உயிர்‌.” 
அதாவது, புகழ்தரக்கூடிய வினையைச்‌ செய்வது 
தான்‌ ஆண்மகனுக்கு. உயிர்‌, உயிரென்பது 
உயிரொத்த கடமை. ப 
ஆமாம்‌. இருக்கலாம்‌. அதனை எனக்குச்‌ 
சொல்வதால்‌ பயன்‌? ப ப 
அந்தக்‌ கடமையைச்‌ செய்ய யான்‌ போக 
வேண்டும்‌. சில நாட்களே பிரிந்திருக்க வேண்டும்‌. 
என்ன சொல்கின்றாய்‌ 9 ப 


இதைத்தான்‌ எனக்குச்‌ சொல்ல விரும்பினீர்களா? 
அப்படியானால்‌, இதனோடு வேறொன்று 
சொல்வார்களே? அது உங்கட்கு நினைவிருக்குமே. 


'(இடுக்கிட்டு) என்ன அது? எனக்கு நினைவில்லை. 


எனக்கு நினைவிருக்கிறது; “வினையே ஆடவர்கீ 
குயிரே; மனையுறை : வாள்நுதல்‌ மகளிர்க்கு 
ஆடவர்‌ உயிரே”? என்று சொல்வார்களே. ப 


(மகிழ்நீது) ஆமாம்‌. மகளிர்‌ தம்‌ கணவனை உயிர்‌ 
போலக்‌ கருதி ஒழுகுவதுபோல, ஆடவர்‌ தாம்‌ 
செய்ய வேண்டிய வினையை உயிர்போல்‌ கருதிச்‌ 
செய்ய. வேண்டும்‌. இதுதானே அதன்‌ கருத்து. 

ஏன்‌? அதற்கு உள்ள பொருளை உள்ளபடியே...... 


(இடைமறித்து) நான்‌ சொல்வது தவறோ? . 


ஆடவர்க்கு வினையே உயிர்‌; அவர்தம்‌ 
மனைவியர்க்கு அவரே உயிர்‌. அவர்‌ பிரிந்தால்‌, 
அவர்தம்‌ மகளிரும்‌. உயிர்‌ பிரிவர்‌. இதுதானே 


உண்மைப்‌ இபொருன்‌/ 5 
எப்படியோ . போகட்டும்‌. இன்று யான்‌. 


தலைமகளோடு இனிதிருப்பதற்கு அன்று நீ செய்த 


108 ன. செம்மொழிப்‌ புதையல்‌ 


“செல்‌இனி, சென்று நீ செய்யும்‌ வினை முற்றி 
அன்பு அறமாறி யாம்‌ உள்ளத்‌ துறந்தவள்‌ 
. பண்பும்‌ அறிதிரோ! என்று வருவாரை 
என்திறம்‌ யாதும்‌ வினவல்‌; வினவில்‌ 
பகலின்‌ விளங்கும்நின்‌ செம்மல்‌ சிதையத்‌ 
தவலருஞ்‌ செய்வினை முற்றாமல்‌ ஆண்டு ஓர்‌ 
அவலம்‌ படுதலும்‌ உண்டு” 
இனி நீ செல்க, சென்று அங்கே செய்யும்‌ வினையை 
முடித்துக்கொண்ட பின்பே இங்கிருந்து 'வருவோரைப்‌ பார்த்து 
அன்பு இல்லாமையால்‌ என்னால்‌ துறக்கப்பட்ட தலைமகள்‌ 
நலத்தை அறிவீர்களோச என்று வினவுக; வினைமுடியு முன்பு 
அவர்களை வினவ வேண்டா, வினவில்‌, சூரியன்போல்‌ 
தலைமை கொண்டு விளங்கும்‌ உமது தலைமை சிதைந்துவிடும்‌. 
வேறு வகையால்‌ கெடுதற்கில்லாத: உமது செய்வினையும்‌, 
முடிவடையாதபடி அவலம்‌ உண்டாயினும்‌ உண்டாகிவிடும்‌. 


தலைவன்‌ £- ஏன்‌? எனக்கு விளங்கச்‌ சொல்‌. 
தோழி :- என்தோழிநின்‌ பிரிவாற்றாது, இறந்தாலும்‌ இறந்து 
விடுவாள்‌. 
(புதர்‌ மறைவிலிருக்கும்‌ தலைவி வெளிப்படுகிறாள்‌) 
_ தலைவன்‌ :- இதோ, திருமகள்‌ வருகின்றனனே.... 
(சென்று இரு கைகளையும்‌ பற்றி) 
த நீ எப்போது இங்கு வந்தாய்‌? 
தலைவி :- காதல, இதுவரையும்‌ என்‌ தோழி சொன்னதைக்‌ 
ப ப கேட்டீர்களா? 
. தலைவன்‌ :- இனி அதை நினையேன்‌. உலகு முழுவதும்‌ 
ப ஒருங்கு வருவதாயினும்‌ இனி: உன்னைப்‌ 
பிரியேன்‌. வா. இவ்வியற்கைக்‌ காட்சியைக்‌ கண்டு 
_ இன்புறலாம்‌. 


கட காட்சி இன்ப ஊற்று... 





சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி . 107. 





வெற்றி பெற்றீர்களோ என ஐயுற்றுப்‌ பிதற்றுவர்‌; 
இவ்வாறு பலப்பல சொல்லிப்‌ பழிப்பர்‌. 

- தலைவன்‌ :- ஏன்‌? நீங்களும்‌ மனையிலுள்ள பிறரும்‌ அவ்வாறு 
அலர்‌ உண்டாகாதவாறு செய்யலாமன்றோ 


தோழி :- உலைவாயை மூடலாம்‌; ஊர்வாயை மூடலாமோ? 
தலைவன்‌ :- உண்டோ, முயன்றால்‌ முடியாப்‌ பொருள்‌? 
தோழி  :- என்ன சொல்கின்றீர்கள்‌. 


“செவ்விய தீவிய சொல்லி அவற்றொடு 
பைய முயங்கிய அஞ்ஞான்று அவை எல்லாம்‌ 

- பொய்யாதல்‌ யான்யாங்கு அறிகோம்‌ மற்று ஐய! 
அகல்நகர்‌ கொள்ளா அலர்‌ தலைத்‌ தந்து 
பகல்முனி வெஞ்சுரம்‌ உள்ளல்‌ அறிந்தேன்‌ 

_ மகன்‌ அல்லை மன்ற இனி. : 

(கலி 7 9) 
தலைவன்‌ :2- (முறுவலித்து) தோழி! நீ ஏன்‌ வெகுள்கன்றாய்‌? 
தோழி :- ஐய/ நீங்கள்‌ அன்று செய்தவற்றையும்‌ இன்று 

செய்வதையும்‌ பார்க்கின்‌ இப்போது அவை 
எல்லாம்‌ பொய்யே என்பது வெளிப்படை. 
பொய்கூறி ஒழுகுபவன்‌ மகனா (மனிதனா) 9 


தலைவன்‌ :- நீ தலைமகள்பால்‌ கொண்ட காதலால்‌ இவ்வாறு 
பேசுகின்றாய்‌. நான்‌ அதற்கு ட. ப 
ஆனால்‌ - 


தோழி :- “ஆனால்‌!” என்பது என்ன? 


தலைவன்‌ : - வினை செய்யவேண்டியவிடத்து அதைச்‌ செய்யாது 
விடுபவன்‌ மனிதனாகான்‌. . “செய்யத்‌ தக்க 
செய்யாமையானுங்‌ கெடும்‌; அல்ல செய்யவும்‌ . 
கெடும்‌. இது நீ அறியாததல்லவே! மேலும்‌ 
காதலரைப்‌ பிரிந்து ஒரு காரியம்‌ செய்து வந்த வழி, 
அவர்‌ காதல்‌ மாண்புறுமே தவிர, வேறு ஒன்றும்‌ 
உண்டாகாது. நான்‌ சென்று வருகின்றேன்‌. 


தோழி  :- (நெடிது நினைந்து) ஐய, 


108 அ செம்மொழிப்‌ புதையல்‌ 


“செல்‌இனி, சென்று நீ செய்யும்‌ வினை முற்றி 
.... அன்பு அறமாறி யாம்‌ உள்ளத்‌ துறந்தவள்‌ 
.. பண்பும்‌ அறிதிரோ! என்று வருவாரை 
என்திறம்‌ யாதும்‌ வினவல்‌; வினவில்‌ 
பகலின்‌ விளங்கும்நின்‌ செம்மல்‌ சிதையத்‌ 
தவலருஞ்‌ செய்வினை முற்றாமல்‌ ஆண்டு ஓர்‌ 
ப அவலம்‌ படுதலும்‌ உண்டு” 
இனி நீ செல்க, சென்று அங்கே செய்யும்‌ வினையை 
முடித்துக்கொண்ட பின்பே இங்கிருந்து 'வருவோரைப்‌ பார்த்து 
அன்பு இல்லாமையால்‌ என்னால்‌ துறக்கப்பட்ட தலைமகள்‌ 
நலத்தை அறிவீர்களோ? என்று வினவுக; வினைமுடியு முன்பு 
அவர்களை வினவ வேண்டா. வினவில்‌, சூரியன்போல்‌ 
தலைமை கொண்டு விளங்கும்‌ உமது தலைமை சிதைந்துவிடும்‌. 
வேறு வகையால்‌ கெடுதற்கில்லாத உமது செய்விளையும்‌, 
மெடிவடையாதபடி அவலம்‌ உண்டாயினும்‌ உண்டாகிவிடும்‌. 
தலைவன்‌ -- ஏன்‌? எனக்கு விளங்கச்‌ சொல்‌. 
தோழி  :- என்தோழிநின்‌ பிரிவாற்றாது, இறந்தாலும்‌ இறந்து 
ப விடுவாள்‌. ப 
ன (புதர்‌ மறைவிலிருக்கும்‌ தலைவி வெளிப்படுகிறாள்‌) 
தலைவன்‌ :- இதோ, திருமகள்‌ வருகின்றனனே.... 
(சென்று இரு கைகளையும்‌ பற்றி) 
௧. நீ எப்போது இங்கு வந்தாய்‌? ப 
தலைவி 2 காதல, இதுவரையும்‌ என்‌ தோழி சொன்னதைக்‌ 
ப ப ... கேட்டீர்களா? 
தலைவன்‌ :- இனி அதை நினையேன்‌. உலகு முழுவதும்‌ 
ஒருங்கு வருவதாயினும்‌ இனி உன்னைப்‌ 
பிரியேன்‌. வா. இவ்வியற்கைக்‌ காட்சியைக்‌ கண்டு 
இன்புறலாம்‌. 


இயற்கைக்‌ காட்சி இன்ப ஊற்று. 





சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 109 





6. மையீரோதி மடநல்லீரே 


“ “மைமயீரோதி மடநல்லீரே, மையீரோதி மடநல்லீரே”' 
என்று மொழிந்து வாய்வெருவும்‌ இம்மட நல்லாள்‌ யாவள்‌? 
இவளது மலர்முகம்‌ வாடியுளது; மழைக்கண்‌ நீர்‌ துளிக்கின்றது; 
வாயிதழ்‌ மெல்ல அசைகின்றது; மெய்யிலும்‌ சிறிது தளர்ச்சி 
புலனாகின்றது. இவளை உற்று நோக்குவோம்‌. இவளது மனத்தே 
பெருந்துயர்‌ நின்று அலைக்கின்றது; இவள்‌ அடிக்கடி மருண்டு 
நோக்குகின்றாள்‌; ஆம்‌, அவளது உள்ளத்தே அச்சம்‌ பிறந்திருக்‌ 
கிறது; என்னோ காரணம்‌”! 


இவ்வாறு தம்மனத்தோடு சொல்லாடி வரும்‌ இப்பெரியார்‌ 
உடையாலும்‌ நடையாலும்‌ சிறந்த சான்றோர்‌ போலத்‌ 
தோன்றுகிறார்‌. இவர்‌ பின்னே செல்வோம்‌. அதோ தென்‌ 
மலையின்‌ அடியில்‌ நிற்கும்‌ பாறைமீது ஏறி நிற்கிறார்‌. 
பகலவனும்‌ உச்சிகடந்து மேலைத்திசையை நோக்குகின்றான்‌. 
வெயிலின்‌ வெப்பமும்‌ மிகுதியாக இல்லை. காடும்‌ பசுந்தலை 
பரப்பி வெண்‌ பூ விரிந்து நறுமணம்‌ கமழ்கின்றது. மானினம்‌ 
புல்மேய்ந்து மகிழ்ச்சி மிகுகின்றன. கள்ளையும்‌ புறாவும்‌ 
கூட்டங்‌ கூட்டமாய்ப்‌ பறந்து திரிகின்றன. தினைப்புனங்களிலும்‌ 
கதிர்கள்‌ பால்கட்டிச்‌ சின்னாளில்‌ முற்றும்பக்குவத்தேயுள்ளன. 
இதோ, இச்சான்றோர்‌ மலையடியின்‌ மேற்றிசையில்‌ உள்ள 
இனைப்புனத்தே தம்கட்‌ பார்வையைச்‌ செலுத்தி ஊன்றி 
நோக்குகின்றார்‌; ஏன்‌? நன்று, நன்று. அப்புனத்தருகே நிற்கும்‌ 
வேங்கை மரத்தின்‌ அடியில்‌ வீற்றிருக்கும்‌ உருவம்‌ யாது? 
தெய்வமோ? பெண்ணோ? தெரிந்திலதே/ ஆம்‌, பெண்ணே: 
அவள்‌ என்ன செய்கின்றாள்‌? 


ப ஸ்‌ 9 ட ட டட ஆ 


.. இதோ இச்சான்றோரும்‌ அவளிருக்கும்‌ இக்கு நோக்கியே 
செல்கிறார்‌, இவர்‌ ஏன்‌ அவள்‌ அறியாவண்ணம்‌ புதர்களிடையே ப 


11௦ ட ப செம்மொழிப்‌ புதையல்‌ 
| பதுங்கிப்பதுங்கிப்‌ போன்றார்‌. அம்மங்கை யருகே செல்கிறார்‌ 
போலும்‌. அவளோடு ஏதேனும்‌ சொல்லாட விரும்பு 
-இன்றனரோ? அற்றன்று; அவள்‌ பேச்சொலியைக்‌ கேட்கும்‌ 
அளவிலிருக்க வேண்டுமென்று கருதுகின்றார்‌ போலும்‌. 
இன்றேல்‌, இவர்‌ அப்புதரடியில்‌ ௮மர மாட்டாரன்றோ? என்ன 
நடக்கின்றது, காண்போம்‌, நெஞ்சே, நீ ஒன்றும்‌ வேறாக 
நினையாதே; சால்பு குன்றத்‌ தகுவனவற்றைச்‌ சான்றோர்‌ 
செய்யார்‌. 

படம்‌. அல 5 ஸ்‌ ட்ட 
“மையீரோதி, _மடநல்லீரே'' என்று மொழிந்த 
அம்மன்னவன்‌ 'இதனையறிந்தால்‌ என்ன நினைவான்‌? 
“மையீரோதி' என்று அழைத்த ௮ம்‌ மணிமொழி இன்னும்‌ என்‌ 
செவியகம்‌ நிறைய ஒலிக்கின்றதே! மட. நல்லீரே என்ற அவரது 
மாண்பு என்‌ மனத்தே. அவரை உருப்படுத்தி விட்டதே! அவரது 


. வாய்மை காணமாட்டாத என்‌ தாயது தாய்மை என்ன 


- பயனுடையதாம்‌. மேனி மெலிகன்றேன்‌; வேறொன்றும்‌ நினை 
்‌ வில்லேன்‌..ஏதுக்கு என்‌ தாய்‌ இவ்வாறு அவ்வேலனை வேண்டு 
கின்றாள்‌. * 

“வினவின்‌. என்னையோ. அவனை??? என்றொரு 
4 சொல்லெழுகின்றது. மேலே கூறியவாறு தானே பேசிப்புலம்பிய 
... மங்கை சுற்று முற்றும்‌ 'நோக்குகின்றாள்‌, வாடிய முகம்‌ 
மலர்கின்றது; பணித்த . கண்‌ அருள்‌. வழிகின்றது; விளர்த்தவாய்‌ 
நாவால்‌ நீர்‌ சுலவப்‌ பெறுகின்றது. இனைப்புனத்தின்‌ உள்ளிருந்த 
பெண்ணொருத்தி, தனைத்தாளை விலக்கிக்‌ கொண்டு 
வேங்கையடிக்கு வருகின்றாள்‌. இவள்‌ யார்‌? பொறுப்போம்‌; 
இவர்கள்‌ அ கட்‌ இவளை. இதர ன அறிதல்‌ 
வேண்டும்‌. . | 

௫. ஸ்ப... ந. ஸ்‌ 

“தோழி, முடிந்து போயிற்றோர என்‌ தாய்‌ இனி. என்ன 
செய்யப்‌ போகிறாளாம்‌? உள்ளதன்‌ உண்மையை உள்ளவாறு 
காணும்‌ -அறிவுபெற்றும்‌,.. மக்கள்‌ அதனைச்‌ செவ்வே பயன்‌ 


- கொள்ள அறியாது அலமரு கன்றனரே! இவர்கட்கு அறிவுச்சுடர்‌ 
உண்டாகுமோ? அலல்து உண்டாகு நாள்‌ என்றோ தெரிய 


"சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி ப 111. 





வில்லையே”' என்கின்றாள்‌. வேங்கையடியில்‌ வீற்றிருக்கும்‌ 
மெல்லியல்‌. 
தோழி :-அம்மா, நாமே அவனை வினவினால்‌ என்‌? 


மெல்லி :- (அச்சத்தோடு) அவனையா? அந்த வேலனையா? 
அவனை என்னென்று வினவுவது? | 


தோழி :-முருகனது வேல்‌ அவன்‌ கையிலுள்ள வேல்‌. அவன்‌ 
ஆடும்‌ வெறியாட்டு ௮ம்‌ முருகன்‌ பொருட்டு. 
அவ்வேல்‌ அறிவின்‌ வடிவம்‌, ஆகவே, அவனுக்கு 
நல்லறிவும்‌ உளதாயிருக்கும்‌. அதனால்‌, அவனது 
அறிவு வெளியாகுமாறு நாமே : அதனை 
வினவுவோமே? ப ட 


மெல்லி :- எப்படி வினவுவது? 
தோழி :- எப்படியா? அப்படித்தான்‌? 
மெல்லி :- எனக்கு விளங்கவில்லையே? 


தோழி :-ஏன்‌ விளங்கவில்லை? அன்று நடந்ததை. நிலவில்‌, 
அ லாகத்று மறைந்த சொற்களால்‌ அவனை 
வினவுவது. 


மெல்லி :-(மயங்கிய பார்வையுடன்‌) என்று ' நடந்ததை? 
அதனை நன்றாகத்‌ தான்‌ சொல்‌. : | 


தோழி :-அன்று நாம்‌ தட்டை கொண்டு குுவியோட்டி 
... விளையாடு. யிருந்தோமன்றோ? 


மெல்லி - ஏன்‌, நாம்‌ இன்றும்தான்‌ அவ்வாறே செய்கின்றோம்‌. 


தோழி :-அன்று நம்‌ தட்டை முறிந்து போகவே, 'இதோ 
இம்மூங்கிற்‌ புதரிலிருந்து மூங்கிலொன்றை யறுத்துத்‌ 
தட்டையொன்று செய்தோமே, அஃதேனும்‌ 
நினைவிலிருக்கிறதோ? 


மெல்லி :- (புன்முறுவலுடன்‌). ஆம்‌. பெரு முழக்கம்‌ செய்து 
கொடிய ஓசையை உண்டுபண்ணிற்றே, அந்தத்‌ 
தட்டை செய்தோமே, அன்றா? 


112 ப ன - செம்மொழிப்‌. புதையல்‌ 
என்னனா களைக கைலியை வைககைள ஷகையைவைவைய வளவள கைக வைகை வைக வகை வவைவளைகைகவ கையை யக வவைகைகைைகைகை சைவ வைகை 


தோழி  :-அதனால்‌ தானே நாம்‌ அதை “வெவ்வாய்த்‌ தட்டை: 
என்றோம்‌. ப 
- மெல்லி -அதனாலா, அன்றன்று; அதனைச்‌. சுழற்றிய 
. ... மாத்திரையே, .தினைப்‌ புனத்தில்‌ படிநீத பறவைகள்‌ 
. அனைதீதும்‌ பறந்து ஓடிவிட்ட தோடு, 
- தினைமணிகள்‌ பலவும்‌ சிதறிவிட்டன. 
தோழி. :- எதனாலோ ஒன்று. அப்போது நாம்‌ அநீத வேங்கை 
மரத்தின்‌ கவட்டில்‌ கட்டின பரண்‌ மீது இருந்தபோது 
என்ன நடந்தது? ப 
மெல்லி :-வண்டினம்‌ வந்து பொன்னிறம்‌ கொண்ட பூவில்‌ . 
தேன்‌ உண்டு இன்பமாக மூரன்றது. நாம்‌ அதன்‌ 
இன்பவோசையைக்‌ கேட்டு அதன்‌ மீது கருத்தைச்‌ 
"செலுத்தி நின்றோம்‌. 
- தோழி - அப்போது நாம்‌ திடுக்கிட்டுச்‌ சட்டெனப்‌ பின்புறம்‌ 
ட .. திரும்பினோமே, ஏன்‌? ப 
மெல்லி :-(நாணித்‌ தலை கவிழ்கின்றாள்‌) 
தோழி :- ''மையீரோதி, .மடநல்லீரே'' என்றொரு காளை 
.. நம்மை அழைத்தானன்றோ? அவன்‌ ஏன்‌ நம்மை 
. “மையீரோதி மடநல்லீரே:! என்றான்‌. அதனை 
ப யறிவாயோச 
மெல்லி. :-நம்‌ பின்நின்ற அவர்‌ கண்ணிற்‌ பட்டது நம்‌ கூந்தல்‌.' 
உ அதனால்‌ அவ்வாறு அழைத்தார்‌? இது தானே 
..... காரணம்ச. ப | 
தோழி. 2: இதனை நுணுக்கமாக அறிந்து கொள்ளும்‌ உனக்கு 
ல்‌ இன்னும்‌ நான்‌ என்ன சொல்வது 
மெல்லி :-இல்லை யில்லை. இது தான்‌ காரணமாக. 
- இருக்கலாம்‌ என்பது என்‌ கருத்து. அது கிடக்கட்டும்‌ 
ட நீசொல்‌. ஸு ப | 
தோழி. ரீ அப்போது அவன்‌ நம்மை என்ன கேட்டான்‌? 


மெல்லி :-கெடுதி வினவினார்‌. . 





சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி த்த. 


தோழி -அது தெரியாதா? என்ன சொல்லித்‌ தம்‌. கெடுஇ 

. வினவினான்‌? ட 

மெல்லி :-யான்‌ எய்த அம்புபட்டுப்‌ புண்‌ மிகுந்து. பெருந்‌ துயர்‌ -. 
கொண்டு யானை யொன்று தன்‌ உயர்ந்த மருப்பு 
விளங்க இப்புனத்‌ தருகே வந்த துண்டோ? என்றார்‌. 


தோழி :-அவனுடன்‌ வந்த நாய்கள்‌ குரைத்துக்‌ குதித்து 
நாற்புறமும்‌ ஓடிவர, அவன்‌ சிறிது நேரம்‌ கழிந்தபின்‌ 
சென்றானன்றோ? 


மெல்லி :- தோழி, அவரது சாந்தணிந்த மார்பும்‌, வில்‌ சுமந்த 
தோளும்‌, தனித்திருந்த நம்மிடத்தே அவர்‌ 
சொல்லாடிய தகைமையும்‌ என்‌ நெஞ்சைக்‌ கவர்ந்து 
கொண்டன. அவர்‌ சொல்லிய சொற்கள்‌ இன்னும்‌ 
என்‌ செவியில்‌ ஒலிக்கின்றன. அவர்‌ பொருட்டு நாம்‌ 
வருந்தும்‌ இவ்வருத்தத்தை அன்னை இன்னும்‌ 
அறியவில்லையே. இதற்கொரு வழியுமில்லையா? 

தோழி  :-அதற்குத்தான்‌ தக்க வழிதேடப்‌ படுகிறதே? அதற்குள்‌ 
நீ ஏன்‌ துயார்கின்றாய்‌? 

மெல்லி :-வேலளைக்கொண்டு வெறி  யயர்கின்றனளே 

- அன்னை; இதுவோ வழி. ப ப 

தோழி :-அதுதான்‌ என்று நம்‌ தாயும்‌ நினைக்கின்றாள்‌. 
அவ்வேலனும்‌ அவட்குத்‌ தக்கவாறு தான்‌ கூறி 

யுள்ளான்‌. 

மெல்லி :- என்ன அது? ப 

தோழி  :-என்னவா? *'எம்‌ இறை அணங்கலின்‌ வந்தன்று 


இந்நோய்‌, தணி மருந்து அறிவல்‌'' என்று 
கூறியுள்ளான்‌. ப 


மெல்லி: :- (திடுக்கிட்டு) - உண்மையாகவா? வேலனும்‌ 
ப இவ்வாறு பொய்‌ கூறுவானா? வேலனது இறைவன்‌ 
முருகனன்றோ; அவன்‌ நம்மை அணங்கினவன்‌ 

- இல்லையே; பொய்மொழிந்து ஒழுகும்‌ வேலன்‌ 
பொய்ம்மையை நம்‌ தாய்‌ ரமா. இதற்கு 2 என்‌. 


செய்வது? 
ஐ. “8 


314. ய _ செம்மொழிப்‌ புதையல்‌ 


தோழி £- இப்படித்தான்‌ வேலன்‌ கூறுவான்‌. அறியா மாக்கள்‌ 
அதனை உண்மை யென்று கருதுவர்‌, இன்றும்‌ 
அதைத்‌ தான்‌ நம்‌ தாயும்‌ கேட்கப்‌ போகின்றாள்‌. 
மெல்லி :-இன்றும்‌ அதைத்தானே சொல்லப்‌ போகின்றான்‌? 
தோழி ப - ஆமாம்‌. ஆனால்‌, இன்று யானும்‌ வேலனைக்‌ கண்டு 
அ; ஒன்று கேட்கப்‌ போகிறேன்‌. என்‌ கேள்வியால்‌ 
வேலன்‌ : பொய்ம்மையும்‌, நம்‌ ஒழுக்கத்தின்‌ 
மெய்ம்மையும்‌ விளக்கமடையப்‌ போகின்றன. 
“மெல்லி :- எப்படி எனக்கு ௮தை விளங்கச்சொல்‌, 
தோழி :-வேலன்‌ இன்று நம்‌ தாயிடம்‌ மருகன்‌ நம்மை 
ப ப அணங்கினன்‌; என்பானாயின்‌, வெறி கொள்வேல” 
உனது இறைவன்‌, மத மிக்க வேழத்தின்‌ மெய்யில்‌ 
_... ஊடுருவத் தன்‌ அம்பைச்‌ செலுத்தி, பின்‌ அதன்‌ அடிச்‌ ப 
- சுவடுபற்றி வேட்டம்‌ செல்லுமோ: என 
வினவக்கருதுகின்றேன்‌. வினவின்‌ என்‌? 
மெல்லி :- (முறுவலித்து) வினவின்‌ ' என்னாம்‌ யானை 
ப வேட்டம்‌ புரிந்து வந்த வீரன்‌ ஒருவனை நாம்‌ நமக்கு 
இறைவனாகக்‌ கொண்டுள்ளோம்‌ என்று தெரிந்து 
கொள்வான்‌. ஆ : ன இட ர 
ட ர டடத ட டட 
"தோழி ஏன்‌ சிறைப்புறத்தை நோக்குகின்றாள்‌. அங்கே ஏன்‌ 
வேலிக்கண்‌ படர்நீதுள்ள: தழைகள்‌ அசைஇன்றன. நல்லது. 
அங்கிருந்‌ தொரு வல்விற்‌ காளை என்‌ மேற்குத்‌ திசை நோக்கிச்‌ 
செல்கின்றான்‌. அவன்‌. ஏதோ தனக்குள்‌ சொல்லிக்‌ 
கொள்கின்றான்‌; அவன்‌ பின்சென்று கேட்போம்‌. ப 
..... காளை: இனி, நமக்கும்‌ இம்‌ மெல்லியல்‌ நல்லாளுக்கும்‌ 
- உண்டாகிய ஒழுக்கம்‌ அவள்‌ தாய்க்கும்‌ தமர்க்கும்‌ புலனாகி 
_ விடும்‌. ஆகவே, இவளை இனி இங்கே தலைக்கூடல்‌ அரிது. 
ஆகவே, இனிச்‌ சான்றோரைச்‌ செலுத்தி - வரைந்து கொள்வதே 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி. 145 





ஆ, இதோ இச்சான்றோரும்‌ நம்முடன்‌ வந்து அவன்‌ 
சொல்லிக்‌ கொள்வதைக்‌ கேட்டு மகிழ்கின்றார்‌. இவர்‌ என்ன 
சொல்லுகின்றார்‌ பார்ப்போம்‌. 


சான்றோர்‌:- இவ்வில்வீரன்‌ செய்த முடிவே கறந்தது. 

இவன்‌ இம்‌ முடிவிற்கு வரக்‌: காரணம்‌ யாது? இத்‌ தோழியின்‌ 
நல்லுரையன்றோ? இவளது அறிவுடைமையை என்னென்பேன்‌, 
இத்தலை மகன்‌ சிறைப்புறம்‌ நிற்பதை யுணர்ந்து அவன்‌ இம்‌ 
முடிபு செய்யுமாறு பேசிவிட்டாள்‌. அதுமட்டோ, தலைமகட்கும்‌ 
ஓராற்றால்‌ தேறுதல்‌ கூறிவிட்டாள்‌. கற்புடை மகளிர்‌ 
கணவனையல்லது பிற தெய்வங்களையும்‌ மனத்தாலும்‌ 
நினையார்‌. வேலன்‌ முருகன்‌ அணங்கினான்‌ என்றவழி, தலை 
மகள்‌ அம்‌ முருகனை வணங்கல்‌ வேண்டிவரும்‌. அஃது அவள்‌ 
கற்பு நெறிக்கு மாறாகும்‌. அதனின்றும்‌ இவள்‌ அவளைத்‌ 
தப்புவித்துவிட்டாள்‌. வெறியும்‌ விலக்கியாகி விடுகிறது. நல்லது, 
நாம்‌ இன்று இங்கே வந்ததும்‌ நன்றே யாயிற்று. இவளது செய்கை 
ஏனைமகளிர்க்கு நன்னெறி காட்டும்‌ நயமுடையது. ஆகவே, 
இதனைப்‌ பாட்டிடை வைத்துத்‌ தமிழுலகில்‌ நிறுவுவேன்‌.?” - 


ஈு 1 சம 3 ஸூ ள்‌ 
ப சான்றோர்‌, தம்‌ உடைமடிப்பில்‌ இருந்து ஒர்‌ ஓலை நறுக்கும்‌ 
எழுத்தாணியும்‌. எடுக்கின்றார்‌, மரத்தடியில்‌ அமர்ந்து. தாம்‌ 
கருதியதனை எழுதுகின்றார்‌. இவர்‌ எழுதிக்‌ க படர்‌ 
நாம்‌ ௮ம்மகளிர்‌ இருக்குமிடம்‌ செல்வோம்‌. ப 
- தோழி :-அதுமட்டுமா, நம்‌ தாயும்‌ நமக்கும்‌ தலைமகனுக்கும்‌ 
உண்டாகிய தொடர்பை யறிந்து கொள்வாள்‌. பின்பு, 
நம்‌ கற்பு நெறிக்கும்‌ இழுக்கு உண்டாகாதே. 
மெல்லி :-தோழி, நீ செய்வது நன்றே. ரான்‌ விரைந்து 
ப சென்று அதனைச்‌ செய்‌. 
தோழி :- - நன்று, அவ்வாறே செய்கின்றேன்‌. (போதல்‌) 
- மெல்லியலும்‌ தன்‌ நல்லகம்‌. புகுகின்றாள்‌; தோழியும்‌ ப 
- கண்மறைவில்‌ சென்றுவிட்டாள்‌. இச்சான்றோர்‌ தரம்‌ எழுதியதை 
முடித்துக்‌ கொண்டு படிக்கின்றார்‌; அதனைக்‌ கேட்போம்‌; 


116 ன ப. செம்மொழிப்‌ புதையல்‌ 





“அம்ம வாழி தோழி நம்மலை 
அமையறுத்‌ தியற்றிய வெவ்வாய்த்தட்டையின்‌ 
நறுவிரை யார மறவெறிந்‌ துழுத 
உளைக்குரற்‌ சிறுதினை கவர்தலிற்‌ கிளையமல்‌ 
பெருவரை யடுக்கத்துக்‌ குரீஇ யோப்பி 
ஓங்கிருஞ்‌ சிலம்பின்‌ ஒள்ளிணர்‌ நறுவீ : . 
வேங்கையங்‌ கவட்டிடை நிவந்த விதணத்துப்‌ 
'பொன்மரு ணறுந்தா தூதுந்‌ தும்பி _ 
இன்னிசை யோரா விருந்தன மாக்‌; 
- மையீ ரோதி மடநல்‌ லீரே 
'நொவ்வியற்‌ பகழி பாய்ந்தெனப்‌ புண்கூர்ந்து 
- எவ்வமொடு வந்த வுயர்மருப்‌ பொருத்தல்நும்‌ 
புனத்துழிப்‌ போக லுறுமோ மற்றெனச்‌ 
சினவுக்‌ கொள்‌ ஞமலி செயிர்த்துப்புடை யாடச்‌ 
- சொல்லிக்‌ கழிந்த வல்விற்‌ காளை 
சாந்தா ரகலமுந்‌ தகையும்‌ மிகநயந்‌ 
தீங்குநாம்‌ உழக்கும்‌ எவ்வ முணராள்‌; 
நன்னர்‌ நெஞ்சமொடு மயங்கி வெறியென 
அன்னை தந்த முதுவாய்‌ வேலன்‌ 
எம்மிறை யணங்கலின்‌ வந்தன்‌ நிந்நோய்‌ 
.. தணிமருந்‌ தறிவல்‌ என்னு மாயின்‌, 
- வினவி னெவனோ மற்றே, கனல்சின 
. மையல்‌ வேழ மெய்யுளம்‌ போக 
ஊட்டி யன்ன வூன்புர ளம்பொடு. ' 
காட்டுமான்‌ அடிவழி யொற்றி 
'வேட்டஞ்‌ செல்லுமோ கை யெனவே.”' ட 
(அகம்‌. 288) 
ல 
பாட்டின்‌ நலம்‌. காண்டல்‌ 


இதன்கண்‌. * அம்மவாழி:". யென்பது தொடங்கி, 


்‌“இருந்தனமாக?”' (9) என்பது வரை, 'மெல்லியல்‌ நல்லாள்‌ 


வல்விற்காளையாகிய தலைமகன்‌ 'கெடுதிவினவி வருங்கால்‌ 
இருந்தநிலலை விளக்கப்‌ படுகின்றது. இங்கே அவர்கள்‌ மூங்கில்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி _- 117 





அறுத்து 'வெவ்வாய்த்‌ தட்டை'' செய்து. அதனால்‌ புனத்திற்‌ 
படிந்த குருவிகளை ஓப்பின செய்து,. ''அமையறுத்து இயற்றிய 
வெவ்வாய்த்‌ தட்டையின்‌,'' (2) ''பெருவரையடுக்கத்துக்‌ 
ப குருவியோப்பி'' (௪) என்ற அடிகளால்‌ குறிக்கப்‌ படுகிறது. 
. அக்குருவிகளை ஒப்பியதற்குக்‌ காரணம்‌ கூறுவதற்காக, “'உளைக்‌ 
குரல்‌ சிறுதினை கவர்தலின்‌:? (4) என்கின்றார்‌. அத்தினையின்‌ 
அருமையை உணர்த்தும்‌ பொருட்டு, அத்தினைப்புனம்‌ 
ஆங்கிருந்து சந்தன மரங்களை முற்ற எறிந்து, அவ்விடத்தையும்‌ 

அரிதின்‌ உழுது பயிர்‌ செய்யப்பட்டதென்கின்றார்‌. இதனை 
.. *நறுவிரை யாரம்‌ அற எறிந்து உழுத உளைக்‌ குரல்‌ சறுதினை”' 
என்று பாடியுள்ளார்‌. வந்து படிந்த குருவிகளும்‌ ஒன்றிரண்டல்ல,. 
பல என்றற்கு 'இளையமல்‌ குரீஇ* என்னைத்‌. 


இனி, 'இத்தினைப்‌ புனமிருந்த இடம்‌ தென்மலையின்‌. 
சரிவு; தினைமுற்றும்‌ காலம்‌ வேங்கை மலரும்‌ காலமாகும்‌. 
அப்போது தான்‌ அப்புனம்‌ காக்கப்‌ படுதல்‌ வேண்டும்‌. 
தினைப்பயிரும்‌ மிக வயரமாக வளர்ந்திருந்தது. ஆகவே, 
புனங்காத்தற்கு அமைக்கும்‌: பரண்‌ மிக வுயர்ந்திருக்க 
வேண்டியதாயிற்று. இக்‌ கருத்தெல்லாம்‌ தோன்றவே, இச்‌ 
சான்றோர்‌, '“ஒங்கிருஞ்‌ சிலம்பின்‌ ஒள்விணர்‌ நறுவீ, வேங்கையங்‌ 
கவட்டிடை நிவந்த இதணத்து ”' என்று குறிக்கின்றார்‌. ' 
ட இனி,  பரண்மீதிருந்த நங்கையர்‌, குருவியோப்பி, 
பரணருகே மலர்ந்து மணக்கும்‌ வேங்கை மலரிற்‌ படிந்து தாதூதும்‌ 
தும்‌.பியின்‌ இன்னிசையில்‌ . கருத்தைச்‌ செலுத்தி யிருந்தனரன்றோ? 
"இன்றேல்‌, அங்கே வல்விற்‌ காளையைக்‌ கண்டிருப்பர்‌. 
அதனால்தான்‌ தோழி, “தும்பி இன்னிசை ஓரா இருந்தனமாக” 
என்கின்றாள்‌. :்‌ 


இனி, ''மையீரோதி'' என்பதுமுதல்‌, 'போகலுறுமோ 
மற்று” என்பதுவரை வல்விற்காளை வழங்கிய சொற்களாகும்‌. 
புனம்‌ நோக்கி வந்தவன்‌ எதிரே தம்‌ கரிய குளிர்ந்த குழலைக்‌ : 
காட்டித்‌ தம்‌ இளமை நலம்‌ இலக நின்றனர்‌ இம்மகளிர்‌.. கெடுதி 
வினவிவருவோள்‌,௮வர்‌ முன்வந்து நின்று செவ்வியறிந்து 
* கேட்கும்‌ அத்துணை மனவமைதிமிலனாவான்‌. வேறு ஓசை 
செய்யின்‌, அவர்‌ அஞ்சுவர்‌. அவன்‌ கண்ணெதிரே தோன்றுவது : 
- அவர்தம்‌ கரிய குழலே. அதனால்‌, “மையீரோதி மடநல்லீரே”" 


118. ப ௮ ப செம்மொழிப்‌ புதையல்‌ 


என்கின்றான்‌. அது கேட்ட அம்மடவார்‌ இடுக்கிட்டு அவன்‌ 
மூகநோக்கினர்‌. அவருள்‌ தலைவியின்‌ கூரிய பார்வை அவனுக்கு 
வருத்தத்தைச்‌ செய்தது. அதனை ஓராற்றால்‌ மறைத்துக்‌ கொண்டு, 
“யான்‌ எய்த பகழியால்‌ புண்‌ மிகுந்து எழுந்த துயரத்தோடு வந்த 
யானை யொன்றைக்‌ கண்டீரோ” என்று கேட்கலுற்று, 
்‌“நொவ்வியற்‌ பகழி பாய்ந்தெனப்‌ புண்கூர்ந்து, எவ்வமொடு 
வந்த உயர்‌ மருப்‌ பொருத்தல்‌ நும்‌ புனத்துழிப்‌ போக லுறுமோ:? 
என்கின்றான்‌, தன்‌ அம்பினை ்‌“நொவ்வியற்‌ பகழி”' என்றதனால்‌, : 
_தன்‌ அம்பின்‌ வன்மையும்‌, அவளது பார்வையின்‌ கடுமையும்‌ 
 ௬ட்டினான்‌.. பாய்நீதெனப்‌ புண்‌ கூர்ந்து?” என்றதனால்‌, அம்பு 
குறிவரீய்த்து நோய்‌ செய்ததும்‌, தான்‌ வேட்கையுற்று வேதனை 
யுற்றது.ம்‌ கூறினான்‌. “'எவ்வமொடுவந்த உயர்மருப்‌ பொருத்தல்‌” 
என்று கூறவே, சினம்‌ மிகுந்து வாராது, புண்ணுற்றெய்திய 
ஆறாத்துன்பத்தால்‌ வந்தது யானை என்றும்‌, ஆயினும்‌ அஃது 
உயர்‌ மருப்புடைய பேர்‌ யானைவென்றும்‌, தான்‌ தலைவியைத்‌ . 
தலைக்கூட வேண்டுமென்னும்‌ வேட்கை. நோயால்‌ வெய்துற்று 
வந்த செய்தியும்‌ சுட்டியிருக்கின்றான்‌. தான்‌ வந்தது போல, 
பானையும்‌ வந்ததுண்டோ என்றற்கு, “நும்புனத்துழிப்‌ 
- போகலுறுமோ”' என்று. வினவினான்‌. க ப 
இவ்வாறு கேட்டவன்‌ நெடிது . நில்லாது சிறிது 

நேரத்திற்குள்‌ கழிந்தான்‌; அவனோடு வந்த வேட்டை நாய்கள்‌ 
விலங்குகளின்‌ நடமாட்டமறிந்து சினங்கொண்டு குரைத்துக்‌ 
"குதித்து ' ஒடத்தலைப்பட்டன. . அதனால்‌ அவனும்‌ அவற்றின்‌ 
பின்னே விரைந்தேக ' வேண்டியவனானான்‌- இன்றேல்‌, அறிது 
நெடித்தே சென்றிருப்பன்‌. இக்கருத்தை,  சினவுக்கொள்ளுமலி 
செயிர்த்துப்‌ புடையாடச்‌ சொல்லிக்கழிந்த வல்விற்காளை?” 
"என்று குறிக்கின்றார்‌. ப ்‌ க 

ட இதுகாறும்‌ - பண்டு ப நிகழ்ந்தது கூறிய தோழி, இனி, : 
நிகழ்வது கூறத்தொடங்கி, தங்கள்‌ நிலையும்‌, தாயது” நிலையும்‌ 
கூறலுறுகின்றாள்‌: : ட்‌ ௩ 
...... “வல்விற்காளை, சாந்தார்‌ அகலமும்‌ தகையும்‌ மிக நயந்து 
ஈங்கு நாம்‌ உழக்கும்‌ எவ்வம்‌ உணராள்‌ நன்னர்‌ நெஞ்சமொடு 
மயங்கி வெறியென அன்னை. ** த ட. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 119 
இப ப பெய டடட்யபயடடடட்டடடடட்ட்டபயயயயயயயயயயயயய யய ப்ப யயயபயடடய்‌ 


தாய்‌ தன்‌ மகளது எவ்வம்‌ உணராளாயினள்‌; அதனால்‌ 
அன்புடைய அவளது நல்ல நெஞ்சம்‌ மயங்குவதாயிற்று; 
வேலனைக்‌ கொண்டு வெறியெடுக்க நினைக்கின்றாள்‌ என்பது 
இதனால்‌ தெரிகிறது. 


இனி வெறியாடும்‌ வேலன்‌ கூறுவதை முன்னறிநீது, 


அன்னை தந்த முதுவாய்‌ வேலன்‌ எம்மிறை அணங்கலின்‌ 
வந்தன்று இந்நோய்‌ தணி மருந்து அறிவல்‌'” என்பன; அவ்வாறு 
கூறுவானாயின்‌, நாம்‌ தலைவன்‌ கெடுதி வினாவி வந்து தலைப்‌ 
பெய்ததைக்‌ கூறி “வினவின்‌ எவனோமற்றே? கனல்‌ சன மையல்‌ 
- வேழமெய்யுளம்‌ போக ஊட்டி அன்ன அன்புரள்‌ ௮அம்பொடு 
காட்டுமான்‌ அடிவழி ஒற்றி வேட்டம்‌ ககமாறாப்‌ இறை 
எனவே” என்று மொழிகின்றாள்‌. 


“நும்மிறை வேட்டம்‌ செல்லுமோ??? என்றால்‌, அவன்‌ 
அவ்வாறு செல்வோன்‌ நம்‌ இறை'' என்று உணர்வான்‌. 

என்‌ படிந்து உதிரம்‌ வாரச்‌ செக்கர்ச்‌ செவேலெனச்‌ சிவந்து 
தோன்றும்‌: அம்பினை “ஊட்டியன்ன அஊன்புரள்‌ அம்பு” என்று 
பாடியுள்ளாரே, இப்புலவர்‌ யாராக இருக்கலாம்‌? ஊன்மிகப்‌ 
பற்றிப்‌ புரளும்‌ அம்பினை, ஊன்‌ ஊட்டியது போன்ற அம்பு. 
என்கின்ற இவர்‌, 'ஊட்டியன்ன ஒண்தனிர்ச்‌ செயலை”' (அகம்‌ 68) 
எனப்பாடிய புலவரான அவரோ. என்னும்‌ . நினைவு 
பிறக்கிறதன்றோ? அவரே தான்‌. இதனைப்‌ பாடியவரும்‌. அவர்‌ 
பெயர்‌ ஊட்டியார்‌ என்பது. 





7. பொருண்மொழி 


_யிரீன்‌ சிறிது நாட்களுக்குமுன்‌ ஒரு ஆங்கில நூலைப்‌ 
படித்து வருங்கால்‌, இத்தலைப்பொருள்பற்றிய சொற்பொழி 
வொன்று அதன்கண்‌ இருக்கக்‌ கண்டேன்‌. அதனையான்‌ நுணுகிப்‌ 
படித்து வருங்காலத்தில்‌, சில நுண்பொருள்கள்‌ அமைந்‌ 
திருப்பதையுணர்ந்து அதன்‌ உட்பொருளைத்‌ தமிழில்‌ எழுதின்‌ 
பலர்க்கும்‌ பயன்படுமென்றெண்ணினேனாகலின்‌, இதுபோது 
ப எழுதுவேனாயினேன்‌. 


பொருண்மொழி யென்பது பழமொழியைப்‌ போல்‌ நுண்‌ 
பொருளை யகத்தே கொண்ட உயர்ந்தோர்‌ கூறும்‌ நன்மொழி 
யாகும்‌. இது நம்‌ தமிழ்‌ நூல்களில்‌ “பொருளுரை” யென்றும்‌ 
“பொருண்மொழிக்‌ காஞ்சி: யென்றும்‌ வழங்கப்‌ பெறுகின்றது. 
***“பொய்யில்‌ புலவன்‌ பொருளுரை: யென்று சத்தலைச்‌ 
சாத்தனாராலும்‌, “மூதுரை பொருந்திய: என்ற சூத்திரத்துள்‌ 
'“பொருண்மொழிக்காஞ்சி”' யென்று ஐயனாரிதனாராலும்‌ 
கூறப்படுதல்‌ காண்க. பொருண்மொழிக்‌ காஞ்சியாவது, 
'எரிந்திலங்கு சடைமுடி முனிவர்‌, புரிந்து கண்ட பொருண்‌ 
மொழிந்தன்று". (பு-வெ-மாலை 271) என்பர்‌. பொருண்மொழி 
யென்றதொடர்‌ பொருளை மொழிதல்‌ எனவிரியும்‌ வேற்றுமைத்‌ 
. தொகையாகும்‌. மொழி, முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌. 
்‌. பொருளாவது முனிவர்கள்‌ எதசான்‌ கண்டுதெளிந்த உண்மை 
யென்பதாகும்‌. 


ர இதன்கண்‌ முனிவராவார்‌ டைமுடியுபையர்வ்‌ உயர்ந்த 
னாள்‌ உலகினையும்‌ அதற்கு முழுமுதலாகிய 





.* மணி: 22-61. 
* வெ. மாலை, சூ. /2.. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி . 121 


"௫ 





இறைவனையும்‌ ஒப்பக்காணும்‌ ஞானக்‌ கண்ணுமுடையராய்‌, 
மக்கட்கு வேண்டிய அறிவு நூல்களும்‌ பிறவும்‌ ஆக்கித்தரும்‌ 
பேரருள்‌ உடைய -பெரியோராவர்‌ என்பது அறிஞர்‌ முடிபு. 
"இவர்தம்‌ அறிவும்‌ ஆற்றலும்‌ ஏனையர்க்குள்ளனபோல்‌் வன 
அல்ல. சுருங்கச்‌ சொல்லின்‌, மக்களுட்‌ கற்றோரினும்‌ சிறந்த 
கல்வியறிவும்‌, ஒழுகலாறும்‌ உடையோர்‌ என்பது மிகையாகாது. 
ஆகவே, முனிவர்‌ பெருமக்கள்‌ நம்மனோர்க்கு. அறிவுகொளுத்து 
மாற்றால்‌ உரைப்பனவே பொருண்மொழியென்பது. அறிஞர்‌ 
கன்று கொள்கையாயிறறு. 


இப்பொருண்மொழி விழுமிய பொருளைத்‌: ரத்தக்‌ 
கொண்டு பெருகியும்‌, சுருங்கியும்‌ வருதல்‌ நம்‌ நூல்களிற்‌ 
காணலாம்‌. சுருங்கி வருதலே . பெரும்பான்மையெனினும்‌, 
சுருங்கியே வருதல்‌ வேண்டுமென்ற வரையறையின்மையால்‌ 
பெருகியும்‌ வருதல்‌ இயல்பாயிற்று. இவை எத்துணைச்‌ 
சுருக்கமாயிருக்கின்றனவோ அத்துணையும்‌ பொருட்‌ . 
பெருக்கமுடையவாதல்‌ கண்கூடு. எடுத்துக்காட்டாக, திருக்குறள்‌ 
ஒன்றே யமையும்‌. சின்மென்‌ மொழியால்‌ விழு மியபொருளைத்‌ 
தன்னகத்தே யுடைத்தாய்‌ ஒவ்வொரு இருக்குறளும்‌ அமைந்த. 
ருத்தலும்‌, தொட்டனைத்‌ தூறும்‌ மணற்கேணியைப்‌ போலக்‌ 
கற்றளைத்தாறும்‌ பொருளாழமுடைமை சிறத்தலும்‌ கொண்டு. 
பொருண்மொழியாதலில்‌ எவ்வகையினும்‌ முற்பட்டிருக்கின்றது. 
இத்திருக்குறளை ஒரு பெரியோர்‌ '*கடுகைத்‌ துளைத்துஏழ்‌ : 
கடலைப்‌ புகட்டிக்‌ குறுகத்‌. தறித்த குறள்‌'” என்றனர்‌ என்ப. 
இவ்வியல்பே பொருண்மொரழிக்கண்‌ இருத்தல்‌ வேண்டு 
மென்பது ஆங்கிலப்‌ பெரியோர்களின்‌ முடிபுமாகும்‌. பொருண்‌ 
மொழிக்கண்‌ வரும்‌ பொருள்‌ தத்தம்‌ மனத்தின்கண்‌ முளைத்துத்‌ 
தோன்றிய பழுத்த எண்ணங்களாகவும்‌, பரநீத உலகில்‌ நிலவும்‌ 
ப பொருள்களைப்‌ புலமையாற்‌ கண்டு ஆராய்ந்து தெளிந்த 
முடிபுகளாகவும்‌ இருத்தல்‌ வேண்டுமென்பதும்‌, அவை ஒரு சில 
சொற்களாலாகிய  சொற்றொடர்களாயிருத்தல்‌ வேண்டு. 
மென்பதும்‌, அவை பா்‌ தோறும்‌ பயன்‌ தருவனவாயிருத்தல்‌ 
வேண்டுமென்பதும்‌ பொருண்மொழியியல்புகளை யாராயும்‌ 
ஆங்கிலப்‌ புலவர்களின்‌ கொள்கை. சுருங்கச்‌ சொல்லின்‌, 


122. டட ௮. 2. புதையல்‌ 

ல்‌ 
பனையளவினவாய பொருளும்‌ முடிபும்‌ ஒருங்கே இணிக்கப்‌ 
ப பெற்றுத்‌ தினை யளவிற்றாய சொற்றொடர்க்கண்‌. விளங்குவது 
பொருண்மொழியின்‌ உயிர்நிலையென்பர்‌.* 


இங்ஙனம்‌, சொற்சுருக்கமும்‌ . பொருட்பெருக்கமு 
முடைமையால்‌, இதனைப்‌ பொன்னேபோற்‌ புலவர்களும்‌ 
மற்றவர்களும்‌ போற்றி ஒழுகுகின்றனர்‌. பெருங்காப்பியத்துட்‌ 
சிறந்து விளங்குஞ்‌ சிநீதாமணிபாடிய திருத்தக்கதேவரும்‌ 
திருக்குறளாய பொருண்மொழிக்கணிருந்து சில கொண்டு தம்‌. 
நூலின்கண்‌ வைத்திழைத்து அழகு செய்து கொள்வாராயினர்‌, 
அவற்றுள்‌, ***தொழுதகையுள்ளும்‌ படையொடுங்கும்‌ ஒன்னார்‌ - 
அழுதகண்ணீரும்‌ அனைத்து '* *-' “*செய்க பொருளைச்‌ செறுநர்‌ 
ப "செருக்கறுக்கும்‌, எகதனிற்‌ கூரிய தில்‌”' என்பன அடங்கும்‌. 


. இவற்றுள்‌, முதற்கண்ணதாய பொருண்மொழியை, 


3 ௬ அதொழுத்‌ தம்கையினுள்ளுந்துறு மு.டியகத்துஞ்சோர 
... அழுதகண்ணீரினுள்ளும்‌ அணிகலத்தகத்தும்‌ ஆய்ந்து 
.. பழுதுகண்ணரிந்துகொல்லும்‌ படையுடணொடுங்கும்‌ பற்றா(ு) 
ஒழிகயார்‌ கண்ணும்தேற்றம்‌ தெளிகுற்றார்‌ விலிகுற்றாரே. பதத 


என்ற. பாட்டிலும்‌, இரண்டாவதனை. 


2... “செய்க்பொருள்யாரும்செறுவாரைச்செறுகிற்கும்‌ 
ட எஃகுபிறிதில்லையிருந்தேயுயிருமுண்ணும்‌ 
-ஐயமிலையின்பமறனோடவையுமாக்கும்‌'. 
“- பொய்மில்பொருளேபொருள்மற்றல்லபிறபொருளே.* 


என்றபாட்டிலும்‌ அமைத்துக்‌ கொண்டிருத்தலும்‌ புலப்படும்‌. 
- விநாயக புராணம்‌ பாடிய "ஆசிரியரும்‌ திருக்குறளின்‌ பொருட்‌ 
- பாலே ,தம்.புராணம்‌. 'பாடுந்தொழிற்கு : வாய்தீதபொருளும்‌ 
கருவியுமாகக்‌ கொண்டது, இப்பொருண்மொழி நூற்கட்டுடந்து 
அப ப பப ப பப்ப பப ப்ப பட 
*77/௪ 8592770௪ 7 2௦ம்‌ 19 1/௪ 0071ற7-6451077 07 4 71759 07 1770 பஜ்ர்‌ 
... பிம்‌ 000271071071 012. ர மற்தச “அன்த பலன்‌ ட நர 


* திருக்குறள்‌ - 828. 
ச்ச்கூறுள்‌ - 7509... ஆ 
7. சிந்‌. /89/, 2, ௪௩. 491... 





சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 123 


அணிசெய்தலே யன்றித்‌ தொழிற்கண்முட்டறுக்கும்‌ துணைக்‌ 

கருவியாதலும்‌ வலியுறுத்தும்‌. இவ்வாறு இவை பயன்படுத : 
“லோடு அமையாது இடையூறுகளால்‌ கலங்கித்‌ திகைப்பார்க்குக்‌ 
கலக்கநீதீர்க்குமருந்துமாய்‌ உண்மைப்‌ பொருளறிதற்குதவி 
செய்தல்‌ குறித்தே பேக்கன்‌ என்னும்‌.புலவர்‌ பெருமகனார்‌ இவை 
அணியாதலே யன்றித்‌ தொழில்முட்டறுத்தும்‌, கலக்கத்துடைத்‌ 
தெளிவுபிறப்பித்தும்‌ நலம்செய்கின்றன என்னும்‌ கருத்துறக்‌ 
கூறினர்‌. 3.  இப்பேக்கன்‌ என்பவரே பிறிதோரிடத்தில்‌ 
இப்பொருண்மொழிகளை உப்பங்‌ கழிகட்கு ஒப்புமை கூறி, 
கழியிடத்து உப்பினைப்பெற்று, வேண்டுமிடத்துக்‌ கலந்து சுவை : 
யாக்கக்‌ கோடல்போல்‌, இவற்றினிடத்து மெய்ப்பொருள்‌ கண்டு 
வேண்டுமிடத்துத்‌ . துணைசெய்துகொள்ளலாமென்றார்‌. 
'முந்தையிருந்து நட்டோர்‌ கொடுப்பின்‌, நஞ்சு முண்பர்‌ நனிநா 
கரிகர்‌”'* என்பது நற்றிணைக்கண்‌ வருவதோர்‌ (2557 
பொருண்மொழியாகும்‌. இதனை ஆசிரியர்‌ இருவள்ளுவனார்‌ 
“பெயகீகண்டும்‌ நஞ்சுண்டமைவர்‌ நயத்தக்க, நாகரிகம்‌ வேண்டு 
_ பவர்‌!” என்ற குறவின்கண்‌ (580) பெய்து கொண்டனர்‌. மேலும்‌, 


நீரின்‌ றமையா வுலகம்‌ போலத்‌, தம்‌.மின்‌ றமையா நநீநயந்து"” . 


. என்ற அதன்‌. கணநீரின்றமையாது உலகம்‌. என்பது ஒரு 
பொருண்மொழி (நற்‌.1). இதனையும்‌ . இருக்குறனில்‌ . 
_ *நீரின்றமையா துலகெனின்‌ யார்யார்க்கும்‌, வானின்‌ றமையா 
-தொழுக்கு”'. என்னுங்‌. குறனின்கட்‌ : (குறள்‌.80).. பெய்து 
"கொண்டனர்‌. இந்நற்றிணைப்‌ பாட்டில்‌. “தாமரைத்‌ தண்டா தாதி 
_ மீமிசைச்‌, சாந்திற்‌ தொடுத்த தீந்தேன்‌. போலப்‌, புரைய. மன்ற 
- புரையோர்‌. கேண்மை. . ்‌“எனவருவது . ஒரு ',பொருண்‌ 
. மொழியாகும்‌. இதன்‌ பொருள்‌ - தாமரைத்தரஇனையும்‌ 

'சந்தனத்தாதினையும்‌ தி அச்சந்தனமரத்திற்‌ செய்த வள்ளத்துள்‌ 
- வைத்தவிடத்து அவை இடத்து . நிகழ்பொருளும்‌ இடமூமா 
யியைந்து' தம்‌ பெருமைபுலப்‌. படுத்தினாற்போல உயர்ந்தோர்‌ 





3. "77252 12192 சறப்ர25, 811. 32௦௦௩, [17௪ 714/11௪௪ 07.801712 07 18௪ 197226 
07 14270, 478 7707 ஐத்‌) 707 ௦ர7ளாளார்‌ 004 101 40/10. 4712 016177255, 
நீரார்‌ ஏ றமர்ரர்‌ ௦7 சமீஜக, 1சர்சாசற்ற நரம ரர 1டப்ரச௦ச 472 . றர்சாம்சரி 
ரமி 875200 ச7சமி. அமி 17௪ றற1/ஈயர (07227:019 7292ச]்01/07- மரீ ௨/ய/ 
 மிறுப்ரஜு ஸ்‌ சயர்றர்டு, 7427 3/0ம ராணு 2007ம7 30/4 01/7 ரீ (4277 மி 
நீறரற்ரக்/௪ // 39/7௪7௪ 3௦1 90] - வீரி க்‌ 


124 ட ப ....... செம்மொழிப்‌ புதையல்‌ 





தம்மிடத்தே வைத்து கேண்மையும்‌ பெருமை புலப்படுத்தி 
விளங்கும்‌ என்பது. இதனை மணிவாசகப்‌ பெருந்‌ தகையார்‌ தம்‌ 
இருக்‌ கோவையாரின்கண்‌, ''சீரிய லாவியும்‌ யாக்கையு மென்னச்‌ 
சிறந்தமையாற்‌, காரியல்‌ வாட்கண்ணி எண்ணக லார்கமலங்‌ 
கலநீத, வேரியும்‌ சந்தும்‌ வியறநீ தெனக்‌ கற்பில்‌ நிற்பரன்னே, 
காரியல்‌ கண்டர்வண்‌ டில்லை வணங்கு மெங்காதலரே, '! என்ற 
திருப்பாட்டில்‌ (301) அமைத்துக்‌ கொண்டனர்‌. இவை போலும்‌ 
பொருண்மொழியாட்சிகள்‌ பலவாதலின்‌ இம்மட்டில்‌ 
"திறுத்துகின்றேன்‌. ன ரோ 
இப்பொருண்மொழிகள்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ இயற்றும்‌ 
நூல்களின்‌ இடையிடையே கிடந்து உலஇயலில்‌ மக்கள்‌ 
ஒருவரோடொருவர்‌ கூடியும்‌ பிரிந்தும்‌ ஒருங்கியைந்தும்‌, பிற 
நிகழ்ச்சிகளைக்‌ கண்டும்‌. உணரும்‌ உண்மைகளை எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. வாழ்க்கைச்சாகாடு உகைக்கும்‌ மகன்‌ அவ்‌ 
வாழ்க்கைக்குரிய மாண்ப்களையுணர்ந்து வல்லனாயிருப்பின்‌, 
அது அறின்றாகி ஆற்றை: யினிது சென்று பயன்தருவதாகும்‌; 
அதனை யறியானாயின்‌, அவ்வாழ்க்கை துன்பநிலையமாய்‌ 
மிகப்பல நோய்களைத்‌ தலைத்தலைத்தருவதாய்‌ முடியும்‌. 
-இவ்வியல்பு பற்றியே உலகியலறிவினை வளர்க்கும்‌ பொருண்‌ 
மொழிகள்‌ மிக்க இன்றியமையாதனவாயமைந்திருக்கின்றன. 
வாழ்க்கை. அம்பும்‌ அல்லலும்‌ கரம்பும்‌ செறிந்திருத்தலால்‌, 
இன்னோரன்ன பொருண்மொழிகளைக்‌ கிடந்தன இடந்தாங்கே 
எடுத்துக்கோடல்‌ வேண்டும்‌. அவற்றின்கண்‌ ஓராராய்ச்சியும்‌ 
வேண்டாவாம்‌.  இந்நலம்‌ குறித்தே, இவை . நாமறியும்‌ 
பலவுண்மைகளுள்‌, ஒன்றை விலக்கியாதல்‌, வேறொளன்றைத்‌ 
தழுவியாதல்‌, ஓருண்மையின்‌ ஒருபுடையைவிலக்கியாதல்‌, 
மற்றொருபுடையை மிகைபடவிரித்துரைத்தாதல்‌ செல்லாது 
எத்தகைய கட்டுப்பாட்டிற்கும்‌, நிலைக்கும்‌, ஒழுங்கிற்குந்தக 
அமைந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்பர்‌. ஆதலால்‌, இவை மக்கள்‌ 
வாழ்விற்கெனவமைந்த விதிகள்‌ என்பது மிகையாகாது. 


ப "இதுகாறும்‌ நாம்பொருள்மொழிகளாவன இவைவென்றும்‌, 
அவை. பொதுவகையிற்படுமாறு 'இதுவென்றும்‌, அவற்றின்‌ 

பொதுவியல்பும்‌ அறிந்தோம்‌. . இனி இவற்றால்‌ நாம்‌ 

பெறும்‌ அறிவியல்பையும்‌, இப்பொருண்மொழிகள்‌ கள்‌ 
ப மாற்றையும்‌ ஒருசிறிது. காண்பாம்‌. 





சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 25 


அறிவாவது ''நல்லதன்‌ நலனும்‌ தீயதன்‌ தமையும்‌ உள்ள 
வாறே யுணர்தல்‌”' என்பது. இது மக்கள்‌ தோன்றும்போதே உடன்‌ 
தோன்றி அவரைத்‌ தொழிற்படுத்துகின்றது. நாம்‌ பெற்றதும்‌ 
பெறுவதுமாகிய அறிவின்‌ இயல்பினை ஆங்கிலப்‌ பெருமக்கள்‌ 
நால்வகைப்படுத்துத்‌ தலைமை, கடைமை; இடைமை முதலிய 
ஏற்றத்தாழ்வுகள்‌ கற்பிக்கின்றனர்‌. ஒருவன்‌ தன்‌ 
இயற்கையறிவினால்‌ பொருளியியல்புணர்ந்து பெறுவது 
தலையாய அறிவு என்றும்‌, ஏனை மக்களின்‌ ஒழுக்கநெறிகளில்‌ 
நின்றும்‌ அவரோடு பயின்றும்‌ அவ்வாறே பொருள்களை 
யுணர்ந்தும்‌ (பெறுவது அதனிற்‌ குறைந்த சிறப்பினையுடைய 
அறிவாமென்றும்‌, மூன்றாவது பல நூல்களைக்‌ கற்று அவை 
காட்டும்‌ நெறிக்கண்‌ மனத்தைச்‌ செலுத்திப்‌ . பொருள்களை 
யாராய்ந்து தெளிந்து பெறுவதாய அறிவு என்றும்‌, இவற்றிற்‌ 
கடையாய அறிவாவது நூல்களிடத்தும்‌ ஆசிரியர்களிடத்தும்‌ 
கற்றதுணையே பெறுவது என்றும்‌ கூறுவர்‌. *இப்பாகுபாட்டின்‌ கட்‌ 
பொருண்மொழிகள்‌, மூன்றாம்‌ பகுதிக்கண்‌ அமைந்து, 
உண்மையொன்றின்‌ ஒரு சார்‌ இயல்பினை  நமக்குணர்த்தி 
ஏனையவற்றை ஆராயுமாறு செய்யவல்லனவாகின்றன. 
இம்மூன்றாம்‌ பகுதிக்கட்படும்‌ அறிவு உலகில்‌ மக்களையும்‌ 
. பிறபொருள்களையும்‌ கண்டும்‌ பழகியும்‌ உணர்ந்தும்‌ பெறப்‌ 
படுதலால்‌, இதனை வாழ்க்கையறிவு என்றல்‌ பொருந்துவதாம்‌. 
இது ஒருவன்‌ நல்வாழ்க்கைக்குத்‌ துணைசெய்யும்‌ அறிவுப்‌ : 
பொருள்‌ நிறைந்த மொழியாம்‌. ஒருவன்‌ கற்பதும்‌, கற்றாரோடு 
பழகுவதும்‌ எல்லாம்‌ உலகில்‌ நல்வாழ்வு கடர ர பெறுதற்‌ 





* 17 7745 02017 சம்பக ச (7107912222 19 பிர) எர 192 ட்‌ ந்கா்‌, 
ரிர்சர்‌ 9071௭7 102 100௪ ்ர்ாசமி 23) ரராஸ்ச 1404711700 3200778 50777 30௪ 
. தீராச [சரரரரசமி ற ஐ10௪7127702 07 770297 4774 1/0/729) 1/4) 12/00 306 
ராச 7சமாரசரி 7707 ர 02019, 01ம்‌ ற 5005 -. நமர்‌ (5, ற 1/2 
76/7201/0078 1]707 (12) 78/228417 701711, [757 4774 7247, 19/40 199 //40௪ 
7/சசாராசம்‌ ர. 6௦049 08 191/1] 1812057471. 777௪. 171/2 ர்‌ 712. 2ற/707118177 
017724 171227 1172 42] ௫8. [7729௪ 722005, [/ 20700) ௭ ,70777077 ர்‌ 
ஏற்றம்‌ வயி றரன்ம்‌ 22 10 சர்‌ 10. த்க்‌ 071 39/47 727/0... 
படைத்‌ டது தபு 


126 : ப  . செம்மொழிப்‌ புதையல்‌ 


'பொருட்டேயாம்‌. ஆகவே, அவன்‌ கற்கும்‌ நூல்களுள்‌ இப்‌ 
பொருண்மொழிகள்‌ இடம்‌ பெறாவாயின்‌, அவையும்‌ அவற்றைப்‌ . 
படிக்குங்காற்‌ . கழிந்த பொழுதும்‌  பயன்படாதொழிவனவே 
யாகும்‌; ஆகவே, இப்பொருண்மொழி தவ வாறு. நூலிலும்‌ 
அமைதல்‌ இன்றியமையாதாம்‌. ப 


நாம்‌ வாழும்‌. இக்காலமும்‌, நம்மனப்‌ பான்மையும்‌ புதிய 
வுணர்ச்சியும்‌ ஒழுக்கமும்‌ கொண்ட முன்னேற்ற மென்னும்‌ ட 
பொருளால்‌ இழுக்கப்பெறுகின்றன. “ஒரு ஊரின்கண்‌ ஒரு 
அரசன்‌ இருந்தான்‌ - என்று தொடங்கும்‌ சுவடிகள்‌ மறைகின்றன; 
இன்னயாண்டில்‌,  இத்திங்களில்‌ இந்நாளில்‌ இந்நிகழ்ச்சி: 
நடைபெற்றதென்னும்‌ முறை எழுந்து நிலவுகின்றது. 
எப்பொருளைக்‌ : கேட்பினும்‌, எப்பொருளைக்‌ கற்பினும்‌, 
அப்பொருளைக்‌ கேட்டவாறோ, கற்றவாறோ உணர்த லின்றிப்‌ 
பலவகையினும்‌. ஆராய்வதும்‌, முடிபுகூறுதலுமே எங்கும்‌ 
. விளங்கித்‌ தோன்றுகின்றன. இங்ஙனமே நம்பண்டை-வரலாறும்‌, 
- அறிதல்‌. வேண்டுமென்னும்‌. .௮வா .நாகரிகமும்‌ எங்கும்‌ . 
- எல்லோருடைய. _ மனத்திலும்‌. . எழுத்துலவுதலைக்‌ ப 
ப ள்‌ இவ்வுணர்ச்சி மிக்குஎழும்‌ இக்காலத்தில்‌, - 
, பண்டை வரலாற்றாராய்ச்சியும்‌, பொருளியல்புணர்ச்சியும்‌, . 
அரசியல்‌களர்ச்சியும்‌ -விரவிச்‌. செல்லும்‌ : இக்காலத்தில்‌, - 
மக்கவியல்பைகும்‌. ஆராய்தல்‌ வேண்டுமென்பது. கூறாமலே .. 


_ பமையும்‌. மக்களியல்பு பொருண்மொழிக்கண்‌ : அடங்க. 


_ யருத்தலால்‌, அவ்வாராய்ச்சி பொருண்மொழியாராய்ச்சியே 
யாயிற்று... இவ்வாராய்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌ 'பொருண்‌ 
மொழிகளைக்‌ கூறவல்ல்வர்‌ ஒருவர்‌ வேண்டுமன்றே. அவர்‌ யார்‌? 
அவரே நம்புலவர்‌. பெருமக்கள்‌. அவரே, உலகில்‌ நாம்‌ 
ப வாழ்வினியல்பை'  யுள்ளவாறே . யுரைக்கும்‌ ஆற்றல்‌ 
படைத்தவராவர்‌; "சில உண்மைகளையும்‌ மெய்ம்மைகளையும்‌ 
எடுத்துரைக்கும்‌ - 'சிலரினும்‌, -இவர்கள்‌' போற்றற்குரியர்‌. 
புலவர்களின்‌ செயல்‌ நிலைவனப்பும்‌ : தூய்மையும்‌ நிறைந்தது. 
.சரித்திரங்‌ கூறுதல்‌, ஒழுக்கநெறியமைத்தல்‌, அரசியலாராய்தல்‌, 
சொற்பொழிவு செய்தல்‌ ஆகிய இவையாவும்‌ ஒருவனது 
- உலகியலறிவின்‌ திட்பநுட்பத்துக்கேற்ப ... . வமைநீதனவாம்‌. 
ஒழுக்கநெறியும்‌, : சரித்திர. முறையும்‌, அரசியல்வாதமும்‌; 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 127 





அவர்தம்‌ கல்வி, கடைப்பிடி முதலியவற்றிற்கேற்ப மக்களால்‌ 
மதிக்கப்படுவனவாம்‌. மற்று, எளியதாய உரை. நூல்‌ எழுதும்‌ 
ஒருவன்‌, ஒன்றிரண்டாய பொருண்மொழிகளைத்‌ தன்‌ 
நூலிடையே தொடுப்பனேல்‌ அவன்‌ முனிவரையொப்பக்‌ 
கருதப்படுகின்றான்‌. இதுவே அப்பொருள்கட்கும்‌ இதற்குமுள்ள 
“வேறுபாடு. 

“தீமை கண்டோர்‌ திறத்தும்‌ பெரியோர்‌ 

தாமறிந்‌ துணர்க என்ப மாதோ.” | 
(நற்‌. //6,) என்றும்‌, 


“நெடிய மொழிய கடிய வூர்தலும்‌ 
செல்வ மன்றுதன்‌ செய்வினைப்‌ பயனே - 
... சான்றோர்‌ செல்வ மென்பது சேர்ந்தோர்‌ 
.. புன்க ணஞ்சும்‌ பண்பின்‌ 
மென்கட்‌ செல்வம்‌ செல்வமென் பதுவே" 


ர்‌ 4 /0/. என்றும்‌, 


... “தீயும்‌ வலியும்‌ விசும்பு பயந்தாங்கு 

௩ றத்‌ இன்பமும்‌ ஆகின்று மாதோ.” ர கட. 

௮ 2. 2௩ க (நற்‌. 294) ஏன்றும்‌ 
வரும்‌  இபதன்னொற்றைல்‌ இன்னது யாக்கிய பெரியோர்‌ 
களும்‌ நல்லிசைச்‌ சான்றோர்‌ வரிசையுள்‌ இடம்‌ பெறுவராயினர்‌. 
இத்தகைய பொருண்மொழிகள்‌ இலவாயின்‌,. இராமாயணமும்‌ : 
சிந்தாமணியும்‌ பிறவும்‌ நின்றுநிலவுதல்‌. யாங்ஙனம்‌ அமையும்‌. 
மேனாட்டார்‌ ப்ளூடார்க்‌ (10ல்‌) . என்பவரை மிக மேம்பட 
வுரைப்பது, .கதை கூறுவதினும்‌. மக்களையும்‌ அவர்தம்‌. 
பண்பினையும்‌ வெளிப்படுத்துவதே சீரிய கருத்தாய்க்‌ 
கொண்டமையே 'யென்பர்‌. இளங்கோவடிகள்‌, ்‌ அரசியல்‌ 
பிழைத்தோர்க்‌ கறம்‌ கூற்றாவதாஉம்‌,' உரைசால்‌ பத்தினிக்‌ 


குயர்ந்தோர்‌ ஏத்தலும்‌, ஊழ்வினை யுருத்துவந்‌ தூட்டு 


- மென்பதூஉம்‌, சூழ்வினைச்‌ சிலம்பு காரணமாகச்‌, சிலப்பதி கார 
மென்னும்‌ பெயரால்‌, நாட்டுவதும்‌ யாமோர்‌ பாட்டுடைச்‌ 


128 செம்மொழிப்‌ புதையல்‌ 





செய்யுள்‌”: ( சிலப்பதிகம்‌ ) என்று தொடங்கெமையும்‌ இக்கருத்தே 
பற்றியென்க.. 


பொருண்மொழி பிடைமிடை: ட நூல்கள்‌ சிலவே : 
. ஆங்கில நாட்டில்‌ உள்ளனவென்றும்‌, அவை எத்துணை மிகுதிப்‌ 
படுகின்றனவோ அத்துணை ஒழுக்கமும்‌ உயர்வும்‌ மக்கட்குண்‌ 
டாகுமென்றும்‌, இவற்றில்‌ முற்பட்டு விளங்குவன நம்நாட்டு 
மொழிகளே யென்றும்‌ ஜான்மார்லி என்பவர்‌ 1887-ஆம்‌ ஆண்டு 
நவம்பர்‌ மாதம்‌ 17-ஆம்‌ நாள்‌ எடின்பர்க்‌ என்ற நகரத்தில்‌ செய்த 
சொற்பொழிவில்‌ கூறியிருக்கின்றார்‌. அவர்‌ நாட்டில்‌ ஒரு 
.. .இறித்தவ. ஆசிரியர்‌ சூதினால்‌ தம்கைப்பொருளிழந்து, கடன்‌ 
வாய்ப்பட்டு அது தீர்க்கும்‌. ஆற்றலிலராய்‌ அமெரிக்காவிற்கு ஓடிப்‌ 
. போய்‌ மக்கட்கெனச்‌. சிலபொருண்மொழி நிறைந்த நரலொன்றை 
“'சிலசொல்லிற்‌ பலபொருள்கள்‌?? (180010). 01 ]சீஹரு (ம்1ஐ5 [ந ரர 


90105) என்ற பெயரிட்டு 1820-ஆம்‌ ஆண்டில்‌ வெளியிட்டார்‌... 


என்றும்‌, அந்நூற்கண்‌ உள்ளன பொருளுரையாகாது பொய்யுரை 
(உள்ளீடில்லாத உரை, வெற்றுரை) யாக.இருந்தமை கண்டு தாம்‌ 
தீயிட்டெரித்துவிட்டதாகவும்‌ அவர்‌ கூறுகின்றார்‌. 


பேரிலக்கியங்களும்‌ சிற்றிலக்கியங்களும்‌ பொருண்மொழி 
புணர்த்துக்கூறல்‌ தமக்கு அணியாகக்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டு 
மாயினும்‌ அவை பெரும்பான்மையும்‌ மக்கட்கு வேண்டும்‌ 
பொதுவுண்மைகளையேயுணர்த்துகின்றன. 


“இம்மை யுலகத்‌ திசையொடும்‌ விளங்கி 
_. மறுமை யுலகமு மறுவின்‌ றெய்துப ர 
-செறுநரும்‌ விழையும்‌ செயிர்தீர்‌ காட்சிச்‌ - 
து சிறுவர்ப்‌ பயந்த செம்மலோர்‌””  (அகம்‌- 66.) என்றும்‌, - 


“அறந்தலைப்‌ பிரியா 'தொழுகலும்‌ ஷு ப 

"கேளிர்‌ 'கேடுபல வூன்றலும்‌ நாளும்‌ 

வருந்தா வுள்ளமோ டிருந்தோர்க்‌ கில்லெனச்‌ 

செய்வினை புரிந்த நெஞ்சினர்‌.” (அகம்‌ - 173) என்றும்‌, 


"சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 429 


““நெறியி னீங்கியோர்‌ நீரல கூறினும்‌ ப 
அறியா மையென்‌ றறியல்‌ வேண்டும்‌” (சிலப்‌-10) என்றும்‌ 
“நல்லது செய்த லாற்றீ ராயினும்‌ ப 
அல்லது செய்த லோம்புமின்‌ அதுதான்‌ 
எல்லாரு முவப்ப தன்றியும்‌ 
நல்லாற்றுப்‌ படூஉ நெறியுமா ரதுவே” ௮ 
ப (புறம்‌ - /935) என்றும்‌, 
“செல்வத்துப்‌ பயனே மீதல்‌, . 
துய்ப்பே மெனினே தப்புந பலவே.” 
என்றும்‌ வருவனவற்றாலறிக. 
மக்கள்‌ நாடோறும்‌ இயற்றும்‌ குற்றங்களையும்‌ 
நலங்களையும்‌ எடுத்துக்காட்டி அவற்றை நீக்குதலையும்‌, 
போற்றுதலையும்‌ செய்யும்‌ பொருண்மொழிகள்‌ நிறைந்த நூல்கள்‌ 
வேண்டும்‌. ஆங்கிலேயர்கள்‌ மக்களின்‌ ஒழுக்கங்களையும்‌, அவர்‌ 
செய்யும்‌ பிழைகளையும்‌ இன்னோரன்ன பிறவற்றையும்‌ 
எடுத்துக்காட்டும்‌ பொருண்மொழிகளைப்‌ புணர்த்தற்கு கதை 
வடிவங்களையே கருவியாகக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. இவை 
- பெரும்பான்மையும்‌ எளிய நடையில்‌ வழுவில்லாத இனிய 
தஞ்சொற்களாலாக்கப்பட்டுப்‌ பேரிலக்கியங்கட்குள்ள அமைதி 
நிரம்பிமிளிர்கின்றன. நம்‌ நாட்டில்‌ அம்முறையைக்‌ கையாடல்‌ 
வேண்டிச்‌ சிலர்‌ புனைகதைகள்‌ எழுதுகின்றனர்‌. அவற்றுட்‌ 
பெரும்பான்மையை மக்களின்‌ ஒழுக்கக்கேடுணர்த்தும்‌ பொருண்‌ ... 


மொழி புணர்த்தலில்‌ அமைந்தனவாயினும்‌, த்‌ ர 


சொற்சுருக்கமும்‌ பொருட்பெருக்கமுமின்றி, : வழுவெல்லாம்‌ 
நிறைந்து உலவுகின்றன. “முருகன்‌?” என்னும்‌ கதை நூலொன்று 
இவ்வாண்டில்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌. கழக வகுப்பிற்குப்‌ 
பாடமாக அமைநீதுள்ளது. அதன்கண்‌ மக்கள்‌ வாழ்வு 
பெறுவதும்‌, நடைப்பிறழ்ச்சியால்‌ கேட்டிற்குள்ளாகி 
வருந்துதலும்‌, உழவுத்‌ தொழிற்கு வேண்டும்‌ பொருண்‌ 
மொழிகளும்‌ நிறைந்திருக்கின்றன. மற்று, அதன்‌ சொன்னடை 
மிகத்‌ தாழ்ந்த நிலையில்‌ உளது. நூலெழுதப்புகுவோர்‌. 
12]ப//270/'9 எர 1900 7771011784 10 1617 ர 500! 1/1077 49 1௪ பளு. 


70 880]0/27 1472 17147. 1ம்‌ ச்ம்‌ ரசாக்‌ ட்‌ த்தான்‌ 177 மர்வா ன 66. 
2.௮4 ப ண ன்‌ அல்‌ 


130 க 3 செம்மொழிப்‌ புதையல்‌ 


எம்மொழியில்‌ ' எழுதவிரும்புகின்றனரோ அம்மொழியில்‌ 
ப இயன்றவாறு பிழையின்றி விளங்க எழுதுதல்‌ வேண்டும்‌. 
'சொற்றொடர்களில்‌ இலக்கண வழுக்கள்‌ அமைந்திருத்தல்‌ 
ஒருபுடை நிற்ப, “'ஒருவள்‌”” முதலிய இலக்கண வரம்புகடந்த 
சொற்கள்‌ பல விரவியிருத்தல்‌ கற்பார்க்குக்‌ கேடுபயக்கும்‌ 


.... தன்மையதாகின்றது. நிற்க, உரை நூல்களிற்‌ காணப்பெறும்‌ 


- பொருண்மொழிகள்‌ எண்ணிறந்தனவாகலால்‌ ஒருசிலகூறி 
இக்கட்டுரையினை முடிக்கின்றேன்‌. 

“ஏட்டுச்‌ சுரைக்காய்‌ கறிக்காகாது. புத்தகஞானமே 
யூடையவர்கள்‌ விடயங்களை யாராயும்போது த.மது சொந்த 
நிலையையிழந்து அப்புத்தகத நிலையையே பெற்று ஆராய்வார்‌ 
கள்‌. ஒரு தேசத்தின்‌ இயல்பினை அத்‌ தேசத்திற்குச்‌ சென்று 
திரும்பினோர்‌ கூறக்கேட்ட அறிவு எவ்வாறு வலியுடையதாகுமோ 
அவவளவுவலியே புத்தகஞானமே யுடையோன்‌ ஆராய்ச்சியிற்‌ 
படும்‌ பொருளுமாகும்‌. புத்தகமே ' கற்றோன்‌ காணும்‌ 
பொருண்மை பல்லிழந்தோன்‌ தன்‌ வாயிலமைத்துக்‌ கொள்ளும்‌ ': 
போலிப்‌ பல்லைப்போல்‌ மனத்திற்‌ பதிகிறது. தாமே த.ம்சொந்த 
அறிவினால்‌ அறிந்ததோ  இயல்பாகவேயமைந்த அவயவம்‌ 
போல்‌ மனத்தில்‌ வலுப்பட்டு நிற்கிறது?” - இ. செல்வக்‌ 
கேசவராய முதலியார்‌... ப . 

காமுக னாவானொருவன்‌ ஒரு வனிதையிடத்து அன்புடை 
யன என்பது அவள்‌ ஒக்கலைக்‌ கண்டுழி நிகழும்‌ அன்பின்‌ அளவு 
_ பற்றியே 'அதியப்படும்‌. '” - சிவஞானயோகிகள்‌. ப 

“மானமாவது தன்னிலைமையிற்‌ றாழாமையும்‌, 
தெய்வத்தாற்‌ றாழ்வுவந்துழி உயிர்வாழாமையுமாம்‌.?? ப 
ப உயிர்‌ நிலத்து வினளைவித்திட்டார்க்கு விளைவும்‌ அதுவே - 
பரிமேலழகர்‌. ட ௬ ரை இ 
த: ஆங்கிலப்‌ பொருண்‌௦ மாழிகள்‌: - 
௩. நுண்ணறிவோர்‌ இழைக்கும்‌ தவறுகளும்‌, அறிஞர்‌ செய்யும்‌ 
ஆரவாரமும்‌, நல்லோர்‌ பிழைக்கும்‌ குற்றங்களும்‌ ஆகிய 


- இவையாவும்‌ சேரநிகழ்வது இளர்ச்சியே, 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 131 
சட... ப) 25 


10111 ௦ரணர்ர்சம்‌ நட 14௪. $9ஈச101௦, லம்ல௨ 2௨0௦06 ம்சாமய்‌ (ந 
டீ விஸ்ளு, சொற 25 றளறன்கர்சம்‌ 0 16 ஐ00ய, [மகர்‌ (5 ஈண்வ்‌ 
108165 1040111401. 


உ... மக்களின்‌ மடமைநோக்கி மிக்க சினங்கொள்ளுதல்‌ 
மடனெனப்பட்ட யாவையும்‌ . ஒருக்க. தைத்த 
கொள்ளும்‌ செயல்களுள்‌ மிக்கதொன்றாம்‌. . ப 


1:5006881176 வதர இதகர்ர்‌ பமாக எ்மறாப்டு 18 115216 06 ௦5115 
0094 றா௦1௦141த ௦8 11 சீராக ௦ரீ 9ர்மறச்பி்று. 


3.  இன்பமன்று அறிஞர்‌ வேண்டுவது; இனகத தவதடும்‌, 
அவர்‌ தேடிச்செல்வதும்‌ அதனையேயாம்‌. 


10% 16856 மமம்‌ 12௦4௦0 ௦0. றகண்௩ 15 ஸ்ம 1௦ $60ட1016 
181 ஐ065 8112. 

4. தனக்கு முன்னிருந்தோன்‌ ஒருவற்கு ஒப்பாகக்‌ க௬த, 
அவனின்‌ இரட்டித்த ஆற்றலுடையனாதல்‌ (வேண்டும்‌. 
1௦ 69081 ௨ றா606068507 006 ரபஎ 147/௦ 19910௦ [ப்‌ பயப்‌ 


5. செய்தற்‌ கெளியதாயினும்‌ ஒன்றைச்‌  சதத்லுது்வ்லு 
அதனை அரிதென்றும்‌, அவ்யாவன சதல 
-கருதிப்புகுதல்‌ வேண்டும்‌. ள்‌ 
17124 15 கனு ௦யஜ்ர்‌ 1௦ 6 ளாம்சாகம்‌ மறனட்ஷ நமம 11 ௭80௦ 
. 1110ம்‌ 20. ரர்மம்‌ 75 மர்ரே. 88 114௦ம2ஐ1 1ம்‌ ரச கற. 


.... இதுகாறும்‌ கூறியவாற்றால்‌, பொருண்மொழியென்பது 
த.மிழ்‌ நூல்களில்‌ பொருண்மொழிக்காஞ்சியென்னும்‌ “துறைப்‌ 
"பகுதியுள்‌ அடங்குவதென்பதும்‌, அது சொற்சுருக்கமும்‌ 
பொருட்பெருக்கமும்‌ பெற்று நூல்கட்கு அணியாதலேயன்றித 
தொழில்முட்டறுக்கும்‌ கருவியாமென்பதும்‌, பொருண்‌ 
்‌. மொழிகட்கு ஆங்கிலேயர்கூறும்‌ இலக்கணம்‌ 'இதுவென்பதும்‌, 
ஒருவன்‌ கற்றற்குரிய பொருள்களுள்‌ இவற்றைக்‌ கற்றல்‌ அவன்‌ 
வாழ்க்கைச்‌ சாகாடுகைத்தற்கண்‌ இன்றியமையாது வேண்டப்‌ 
படுமென்பதனால்‌, இவை மக்கள்‌ வாழ்விற்கென வமைந்த 
விதிகளாம்‌ என்பதும்‌, அறிவாவது இஃதென்பதும்‌, அது 


132. ப ப செம்மொழிப்‌: யுதையல்‌ 





நால்வகைப்‌ பாகுபாடுபெறும்‌ என்பதும்‌, அப்பாகுபாட்டின்கண்‌ 
பொருண்மொழியாலெய்தும்‌ அறிவு மூன்றாம்‌ பாகுபாட்டி 
லடங்குமென்பதும்‌, இம்மொழிகள்‌ மக்களின்‌ மனப்‌ 
பான்மையையுள்ளவாறு காட்டும்‌ இயல்பின என்பதும்‌, 
ஆராய்ச்சியே பொருளாகச்‌ செல்லும்‌ இக்காலத்தில்‌ 
- பொருண்மொழிகளைக்‌ கற்று மக்களின்‌ மனப்பண்பாராய்தலும்‌ 
வேண்டுமென்பதும்‌, மனப்பண்பு கண்டு உணர்ந்து கூறும்‌ 
பொருண்மொழி யாட்சியால்‌ ஒருவன்‌ நன்கு மதிக்கப்பெறுவன்‌ 
என்பதும்‌, நம்நாட்டு இலக்கியங்கள்‌ மக்களின்‌ பொதுவாய 
பண்பினை யுணர்த்துகின்றனவென்பதும்‌, இக்கால உரை 
நூல்களிற்‌ சில, மக்களின்‌ இறப்புப்‌ பண்பினையுணர்த்தினும்‌ 
வழுமலிந்துள்ளனவென்பதும்‌, எனையுரை நூல்களிற்‌ தில 
பொருண்மொழிகள்‌ இவற்றையும்‌ உணார்த்துகின்றனவென்பதும்‌। 
பிறவும்‌ கூறப்பட்டனவாம்‌. ப ப 





5. உலக வரலாறு 


[நீம்‌ கட்புலனாம்‌ இவ்வுலகின்‌ தோற்றம்‌, .வடிவு 
முதலியவற்றை ஆராய்ந்தறிந்த பேரறிவாளர்கள்‌ மிகப்பலர்‌ 
எனினும்‌, அவருட்சிறந்துநின்றார்‌ கொண்டது உலகு ஒரு 
உருண்டை வடிவாயபொருள்‌ என்பது. அது, வடிவில்‌ உருண்டை 
யெனினும்‌, எண்ணரியபருமனும்‌, ஒளிதெறிக்கும்‌ இயல்பும்‌ 
பொருந்தி, அளப்பரிய ஆகாயமென்னு மளக்கரில்‌ மிதக்கும்‌ 
பல்வேறு. வகைப்பட்ட பொருள்கள்‌ செறிந்த ஒரு திப்பியப்‌ 
பொருளாகும்‌. இன்னும்‌ அதனைக்‌ கூர்ந்து நோக்கின்‌, அது, ஒரு 
நாரத்தம்‌ பழத்தையொத்து, மேலுங்கீழுநீதட்டையாய்‌, . 
இருமருங்கினும்‌ அச்சுகீகள்‌ நிறுத்த அவை உட்சென்று நடுவில்‌ 
கூடுமென நினைத்தற்கு ஏதுவாய்‌, அவ்வச்சின்‌ வழியாகவே 
சுற்றுகிறது எனக்‌ கருதுவதற்கும்‌ இடனாயிருக்கிறது. 


இவ்வாறு, இது சுற்றுவதனால்‌, இதன்‌ எப்பாகம்‌ 
ஞாயிற்றின்‌ முன்‌ வருகிறதோ, அப்பாகம்‌, அஞ்ஞாயிற்றின்‌ ஒளி 
பெற்றுப்‌ பகற்‌ காலத்தைப்‌ பெறுகிறது ' அக்காலை, மற்றைப்‌ 
பாகத்திலிருள்‌ பரவ இராக்காலம்‌ நிகழும்‌. நிற்க, இது பெறும்‌ 
ஒளிக்குக்‌ காரணமாயது ஞாயிறு என்பதென்னையெனின்‌, அது 
ஒரு ஒளிநிறைந்த அழற்பிழம்பு என்பர்‌. அதனிடத்திவிருந்தே 
இவ்வுலகு தோன்றிற்றெனவும்‌ கூறுவர்‌. வேர்க்கடலை, 
மொச்சை முதலியவற்றைத்‌ தீயிலிடுங்கால்‌, அவை வெப்பத்தால்‌ 
வெடிப்ப, அவற்றினின்றும்‌ விதைகள்‌ மிகுநீத விரைவுடன்‌. 
'வெளிக்கிளம்பலொப்ப, அஞ்ஞாயிறென்னும்‌ அழற்பிழம்பின்‌ 
கண்‌ வெடித்து விரைந்தெழுந்த பொருள்களுள்‌ ஒன்று இது 
எனவும்‌ கூறுவர்‌. இன்னணம்‌ ஞாயிற்றினின்றும்‌ வெளிப்‌ 
போந்த பொருளாம்‌ இப்பூமிக்கும்‌ இஞ்ஞாயிற்றுக்கும்‌ ஒரு . 


134 செம்மொழிப்‌ புதையல்‌ 


கட்புலனாகாத்‌ தொடர்புண்டு. அத்தொடர்பு ஒன்றையொன்று 
பற்றியே நிற்கும்‌. விளங்கக்கூறின்‌, ஞாயிறு பூமியைத்‌ தன்‌ 
மாட்டிழுத்தலும்‌, அப்பூமி அதனை யிழுத்தலுமாய தொடர்பு. 
இதனை வடமொழியாளர்‌ ஆகர்ஷண சக்தியென்பர்‌. 
மேனாட்டார்‌. &ர்மாக௦1100 07 ரெலரர்‌க110 (அட்ராக்ஷ னாவ்‌ 
கிராவிடேஷன்‌) என்பர்‌. அன்றியும்‌, ஓர்‌. யாண்டில்‌ நிகழும்‌ கார்‌, 
கூதிர்‌; முன்பனி, பின்பனி முதலாய பருவங்கள்‌ தோன்றுதற்கும்‌ 
அச்சுற்றே காரணமெனவும்‌ கூறுவர்‌. 
ப இக்கூறிய கொள்கையே பெரும்பாலார்‌ கொண்ட 
தெனினும்‌, இதற்கு முரணாயினாருமுளர்‌. இதிற்‌ சிறிது 
வழுவியாருமுளர்‌ எனவுங்‌ கொள்க. இவர்கஞட்‌ பண்டைய 
முனிவர்களும்‌ ஒரு சாராராவர்‌. இவர்க்குள்‌, சிலர்‌ இப்பூவுலகு 
ஒரு சமனானவெளி யென்றும்‌, இதனைத்‌ தாங்கும்‌ பலஇண்ணிய 
தூண்கள்‌ பல இதன்‌€£ழே யுளவென்றுங்‌ கூறுவர்‌. சிலர்‌ 
இதுவொரு பேரரவின்‌ முடியிலிருக்கிறதென்றும்‌, வேறுசிலர்‌, 
ஒரு அடல்மிக்கயாமையாலிது சுமக்கப்‌ பெறுகின்ற தெனவுங்‌ 
கூறுவர்‌. இவர்கள்‌ கூறிய தூண்‌, அரா, யாமை முதலியன நின்று 
'தாங்கற்கு உரிய இடம்‌ என்னெனக்‌ கடாயினார்க்கு விடையிறுத்‌ 
தலாகாமையின்‌, அவை கொள்ளற்பாலனவல்ல வென்க. 
பிராமணர்கள்‌, விண்ணுலகு  மண்ணுலகைச்‌ சார்ந்து 
மேனிற்கிறதெனவும்‌, இவற்றினிடையில்‌ நீரிடைத்தவழும்‌ 
மீனினம்‌ போல்‌, ஞாயிறும்‌ திங்களும்‌. வானிடை மிதந்து கிழக்கு 
மேற்காகச்‌ சென்று. தத்தமக்குரிய. காலத்திறுதியில்‌ உலகு 
விளிம்பை: (11014201) யடைந்து, முடிவில்‌ தத்தம்‌ முறைப்படித்‌ 


தோன்றுமிடத்தையடையுமெனவும்‌ கூறுவர்‌. 
... “நிற்க, புராணிகர்கள்‌, இப்பூமியொரு தட்டைச்‌ சமவெளி 
யென்றும்‌, இதனைச்‌ சுற்றிப்‌ பாற்கடலைத்தலைக்கொண்ட 
எழுவகைக்‌ கடல்களும்‌, . அவற்றினிடையில்‌, மேருமுதலாக 
எழுவகை மலைகளுமிருக்கின்றன “வென்றுங்‌ கூறலோடமை 
யாது, சூரிய சந்திர இரகணங்களாவன இராகுவென்னும்‌ பேரரவு 
. சிலகாலங்களிற்றோன்றி அவற்றுளொன்றை விழுங்குங்‌ காலமே 

எனவுங்‌ கூறுப த 
. அபுல்காசன்‌அலி யென்னும்‌. பேரறிவாளரொருவர்‌ தம்‌ 
நாட்டு வல்லார்‌ உரைகளைக்‌. கற்றுத்‌ தம்‌ நுண்ணறிவிற்குத்‌ ' 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 135 





தோன்றிய இல்துத்றைத்‌: தாம்‌ எழுதியுள்ள '“'பொன்னிலமும்‌ 
மணிச்சுரங்கமும்‌ ”* (140ப101026-60-0ல௨, ௦ 11௦ ஐ01000 
ுகேம்0ரு8, ஹம்‌ 11௦ ரார்ற௦5 ௦ரீ றா2010ம$ 510165) என்னும்‌ உலக 
வரலாற்றுட்‌ கூறு.மாறு:- : 

“இப்பூவுலகு ஒரு தனிப்பெரும்‌ பறவையாகும்‌. இதன்‌ 
தலையே மெக்கா, மெதினா என்னும்‌ நகரங்கள்‌. பாரசீகமும்‌ 
இந்தியாவும்‌ அதன்‌ வலச்சிறகாகவும்‌, காக்‌ (002) என்ற. நாடு 
இடச்சிறகாகவும்‌, ஆப்பிரிக்கா அதன்‌ வாலாகவும்‌ 
அமைந்துள்ளன. இன்றையப்போது நாம்‌ வாழும்‌ இப்பூவுலகின்‌ 
முன்பு, வேறொரு உலகிருந்தது. அதுதோன்றி ஏழாயிரம்‌ 
ஆண்டுகளே இருந்தது. அதனை இப்பூப்பறவையின்‌ 
குஞ்செனினும்‌ பொருந்தும்‌. தோன்றியிருந்த அது, இடையில்‌ 
நிகழ்ந்த வெள்ளம்‌, நிலநடுக்கம்‌ முதலாய இடையூறுகளால்‌ 
இன்னல்வாய்ப்‌ பட்டிறந்தொழிய இது தோன்றிற்று. இங்ஙனம்‌, 
பூவுலகம்‌ தோன்றியழிதல்‌ இயற்கையே. அவற்றிற்குரிய காலம்‌ 
எழு பதினாயிரம்‌ ஹமீரோவமி ஆகும்‌. ஒரு வரவ வவடது 
பன்னீராயிர மாண்டுகளாம்‌... ப 


இக்காலக்‌ குறிப்பும்‌, வரையறையும்‌ இவர்‌ தம்மோடிருந்த 
[ரிராமண நண்பர்களொடு கலந்து செய்ததாதல்‌ இந்நூலாற்‌ றெரிகிறது. 


இந்நூலாசிரியரைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌: இவரது தந்‌ைத 
ஆல்கான்‌; அவர்‌ தந்‌ைத அலியென்பார்‌; அவர்‌ தநீதை அப்துர்‌ 
ரஹிமான்‌; அவர்‌ தந்தை அப்துல்லா; அவர்‌ தந்‌ைத. மசெளடல்‌ 
அதெலி. இவரை யாவரும்‌ மசெளடி யெனவே யழைப்பர்‌. பிறகு 
இவரது அறிவைகுறித்து, இவர்க்குக்‌ “குத்புதீன்‌'' என்னும்‌ 
பட்டமும்‌ அக்காலத்தார்‌ அளித்தனர்‌. எனினும்‌, இவர்‌அப்பட்டப்‌ 
_ பெருமையையும்‌ கருதாது லாஹேப்‌ அர்ரசென ( ப்ரம்பொருளின்‌ 
தூதனுடைய தோழன்‌) என்னு மொருதாழ்வான (அக்காலத்தார்‌ 
கருத்து] பட்டத்தையே கயல்‌. 


நூற்குறிப்பு-- 


இது உலகின்‌ தோற்ற முதல்‌ இந்நூல்‌ எழுதியகாலம்‌ 
வரையிற்‌ கூறும்‌ வரலாறாகும்‌. இவரது காலம்‌ மோதிபில்லாவின்‌ 


கிலாபத்‌ காலம்‌. அதாவது ஹிஜிரா 356. 


136 ன ர செம்மொழிப்‌ புதையல்‌ 





ன்றும்‌ ரல்‌ ற்குள்‌  இன்னேன்க பிலம்‌ 
பூவுலகைப்‌ பொருத்தமட்டில்‌ மிகப்பல உண்டு. ஒவ்வொரு 
கொள்கைக்கும்‌ அதனையாய்நீதறிந்த பெரியோர்கள்‌, அவ்வக்‌ 
. த்த) சறற பலசில காரணங்களும்‌, கரிகளும்‌ காட்டியே 
ரகா. ்‌ 
்‌ ்‌ இனி, ரில்‌ முதலிய வானுலகப்‌. பொருள்களைப்‌ பற்றி 
அவர்கள்‌ நிளைத்தவற்றைப்‌ ட. 


ஞாயிற்றின்‌ பிறப்பு முதலியவற்றைக்‌ கூறவந்த 
- பேரறிஞர்களும்‌ பலரே. அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ காட்டிய . 
சான்றுகள்‌, ௮அவரொத்த அறிஞர்களை மயக்குந்‌ தன்மையவாய்‌ 
நிற்ப, அவரவர்‌ தத்தம்மாலியன்றவளவு பிறப்புக்‌ கூறினர்‌. 
அங்ஙனங்‌ கூறினார்‌ தொகையைத்‌ தூக்கி நோக்குங்கால்‌, அவர்கள்‌ 
- மூன்று வகையுளடங்குவர்‌. ஒருவகையார்‌ மிகப்‌ பண்டைக்‌ 
காலத்து அறிஞர்களாவார்‌. அவர்கள்‌, ஞாயிறு ஒரு ௮அளத்தற்கரிய . 
அழலாழி (97101 ௦7 11௭6) யென்பர்‌; ஒரு சாரார்‌, ஒரு 
- பளிங்கொத்த வொளிதெறிக்கும்‌ (118௱தறகாவாம்‌) கண்ணாடி 
அல்லது உருண்டை வடிவிற்றாய பளிங்கு என்றனர்‌; மூன்றாம்‌ 
பிரிவினர்‌, கல்லும்‌ இரும்பும்‌ கலந்து, பேரழல்வாய்ப்‌ பட்டுருகி, 
ஒளிகாலும்‌ தன்மைவாய்ந்த ஓர்‌ அரும்பெரும்‌ பொருள்‌ என்பர்‌. . 
'இவருட்‌ டலையாயவர்‌, அனக்ஸாகொரஸ்‌ (4782:8207108) 
- என்பார்‌. அன்றியும்‌, இவர்‌ விண்மீன்‌, தங்கள்‌ முதலிய வானப்‌ 
பொருள்களனைத்தும்‌ _ மண்ணினின்றும்‌ தெறித்தெழுந்த 
கற்களெனவும்‌, அவை ஒவ்வொன்றிற்குமுள்ள வானிடைத்‌ 
தொடர்பு (அல்லது தன்வயங்கோடல்‌) ,&ர்ர01100 07 வாடு) 
வயப்பட்டு, விரைந்து சுற்றிச்‌ - செல்லும்‌ இயல்புடைமையின்‌ 
டக. தீக்கொண்டு ஒளியிடுகின்றனவென்றுங்‌ கூறுவர்‌. 


இவர்‌ இத்தகைய ஆராய்ச்சி முடிவை உரோம (௩06) 
_தேயத்துமக்களுக்கு வெளியிட்டகாலை, அவர்கள்‌ இதனை 
யேற்றற்கு மறுத்ததோடமையாது, இவரையும்‌ தம்‌. 
நாட்டினின்றுந்‌ துரத்திவிட்டாராதலின்‌ இதனை நாம்‌. நன்கு 
ஆய்தல்‌. வேண்டிற்றில்லை. அன்றியும்‌, பண்டைக்‌ காலத்து 
- உரோம: தேயத்து மக்கள்‌ தமக்கு ஏற்காதகொள்கை, எண்ணம்‌ 
- முதலியவற்றை ஒருவர்‌ வெளியிடுவரேல்‌ அதனை மறுக்கும்‌ 


சித்தாந்த அடல உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 137 





வகையால்‌ அவரை வெளிநாடுகளுக்குத்‌ துரத்தி விடுதல்‌ 
மரபெனவும்‌ கொள்க. 


நிற்க, வேறுசிலர்‌, மண்ணினின்றும்‌ அழற்‌ பொருள்கள்‌ பல 
மேலே இளர்ந்து சென்று, நாளாவட்டத்தில்‌ வானவெளியிற்்‌ 
றிரிந்து நிற்பத்‌ தற்செயலாக அவை ஒன்று கூடி ஒரு பேரழற்‌ 
பிழம்பாயின; அப்பிழம்பே இஞ்ஞாயிறு; அப்பொருட்களுட்‌ 
சில (அவையும்‌ எண்ணிறந்தனவே) ஒன்று கூடாது, தனித்தோ, 
தம்போன்ற சில கூடித்‌ திரண்ட சிறு பிழம்புகளாகவோ 
விண்மீன்களெனத்‌ இகழ்கின்றன; இவைகள்‌, காலம்‌ நீடித்த 
காலை, வேறு சில அழற்பொருள்‌ தம்முழை வந்துசேர, ஒருங்கே 
ஒளிபெறுவதுமுண்டு என்று கூறுவர்‌. 

.... இலர்‌, நம்கட்புலனாம்‌ ஞாயிற்றின்முன்‌ வேறோர்‌ ஞாயிறு 
இருந்ததெனவும்‌, அது ஒரு காலத்துத்‌ தன்‌ ஒளிமுழுதும்‌ 
ஒழிந்துமறைய, ஒரு திங்கள்காறும்‌ உலகம்‌ ஒளியின்றியிருந்தது; 
அப்போழ்தே, இஞ்ஞாயிறு தோன்றிற்று எனவுங்‌ கூறுவர்‌. 
வேறுசிலர்‌, ஞாயிறு என்பது ஓர்பெறலரும்‌ சருஞ்சிறப்பு 
மமைந்து, பேரழகுவாய்ந்த பேரகமெனவும்‌, அங்கு மக்கள்‌ 
சென்று வாழ்தலுங்கூடு மென்றும்‌ கூறி, அப்பேரகத்தின்‌ மீது ஒரு 
வகைத்தான ஒளி, வெப்பம்‌, நீர்‌ முதலியவும்‌ வேறு பிறவும்‌ 
தலந்த மேகபடலம்‌ சூழவுளதென்றும்‌, அப்படலத்தின்‌ செயலே 
'இப்பூவுலகுபெறும்‌. ஞாயிற்றொளியெளவும்‌ கூறுப. 
இவருட்டலையாயவர்‌ ஹெர்ஸ்கேல்‌ என்பவர்‌. 


இம்முறையே, அவரவர்‌  உறியன்ள்கல ரட்ட 
கொண்டே செல்வது விரிவுகாணுமாதலால்‌, இதனை யிம்மட்டி 
னிறுத்தி, இனி, இந்நிலம்‌, ஞாயிறு, திங்கள்‌ விண்மீன்‌ 
முதலியவை தத்தம்நிலையிற்றிரியாது கொட்புறும்‌ தன்மையை 
யும்‌, விரைவையும்‌ பற்றியெழுந்த பெரியோர்களின்‌ பலவேறு 
வகைப்பட்ட மதங்களையும்‌ கூறி முடிவில்‌. நம்‌ நாட்டின்‌ 
வரலாற்றையும்‌ நோக்குவோம்‌. | 

ஞாயிற்றின்‌ இயற்கையைப்‌ பற்றிப்‌ பல வேறு 
_ வகைப்பட்ட ஆசிரியர்கள்‌ கூறியவற்றையும்‌; .அவற்றோரன்ன 
_ பிறவற்றையும்‌ நாம்‌ ஆராய்ந்து கொண்டே செல்லின்‌, இத்தலைப்‌ 
ரதன்‌ முற்றுப்‌ பெறல்‌ அர்தாமாகவிளை அவனகக 


138 செம்மொழிப்‌ புதையல்‌ 





இம்‌ மட்டினிறுத்தி, இக்கட்டுரைத்‌ தொடக்கத்திற்கூறிய பூமியின்‌ 
சுழற்சியைப்‌ பற்றிச்‌ ட நோக்கிப்பின்‌ அதன்‌ வரலாற்றை 
_ யாராய்வோம்‌. 


மேல்‌ நாட்டில்‌ பழங்காலத்தில்‌ லெய்டென்‌  றஸ்ட்‌ 
என்னும்‌ பல்கலைக்‌ கழகமொன்றில்‌, பேராசிரியராய்‌ வான்புடிங்‌ 
காப்ட்‌ (1701ய00120011) என்பாரொருவரிருநீதார்‌, அவர்‌ ஒரு 
பேராசிரியனுக்குள்ள அமைதிமுற்றும்‌ நிரம்பப்‌ பெற்றவ 
ரெனினும்‌ தேர்தல்‌ (1%8௱ம்1க1100) காலங்கள்‌ அறிந்து சோர்துயில்‌ 
கொள்வார்‌. அதனால்‌, அவர்‌ மாணவர்கள்‌, கற்றற்றிறம்‌ சிறிதும்‌ 
களியாட்டயர்தல்‌ பெரிதும்‌ பயின்றுவிளங்கினர்‌. 


ப ஒருநாள்‌, இவர்‌ மாணவர்க்கு நிலவுலகைப்‌ பற்றிய ஓர்‌ 
விரிவுரை நிகழ்த்துமமையத்து, வாளி (1ம்‌ ௦ 0௦164) 
யொன்றிற்றண்ணீர்‌ கொண்டு,' ஏந்தியகையராய்‌ அதனை நீட்டிய 
வண்ணம்‌ நேரே பிடித்துச்சுற்றினர்‌. சுற்றுங்கால்‌ வாளியிலிருந்த 
- நீர்‌ இீழே வீழாது, அதனிடத்தேயே நின்றது. இதனை ஓர்‌ 
காட்டாகக்‌ கொண்டு, அவர்‌ பின்வருமாறுதன்‌ மாணவர்கட்குக்‌ 
கூறுவாராயினர்‌. 
““இவ்வாளியே பூமியாகவும்‌, அதன்‌ நீரே கடலாகவும்‌ 
நீட்டிப்‌ பிடித்த கையே பூமிக்கு ஞாயிற்றினுக்குமுள்ள 
தொடர்பாகவும்‌, என்‌ சென்னியே ஞாயிறாகவும்‌ கொள்க. யான்‌ 
வாளியைச்‌ சுற்றுங்காலெழுந்த விரைவின்‌ பயனாக, எங்ஙனம்‌ 
அதன்‌. கணிருந்த தண்ணீர்‌ 8ீழே விழாது நின்றதோ அங்ஙனமே 
இப்பூவுலகு சுற்றும்‌ நேர்மையால்‌ அதன்கணுள்ள கடனீரும்‌ 
இருந்த வண்ணமே நிற்கின்றது, என அறிக. யான்‌ சுற்றும்‌ 
நெறியினின்றும்‌ உடனே நிறுத்தினாலும்‌ அவ்வாளியே யாதானு 
ப மொன்றால்‌ தடைபெற்றாலும்‌ அதனீர்‌ கைவழியே என்‌ தலை 
-மிசைவிழும்‌..இது உண்மை. இங்ஙனமே, பூமியும்‌ தன்‌ விரைந்த 
சுழற்சியினின்றும்‌ யாதானுமொன்றாற்றகையப்‌ பெறின்‌, 
கடனீரும்‌, அதன்‌ பயனாக ஞாயிற்றின்‌ மீது விழும்‌, வீழினும்‌ 
ஞாயிற்றின்‌ வெம்மையும்‌, ஒளியின்‌ மிகுதியும்‌ எவ்வாற்றானுங்‌ 
குறைபடா வென்பதைச்‌ சிறிதும்‌ மறவற்க. என்னை: ஞாயிற்றின்‌ 
... வெம்மைகீகு இம்மண்‌ சூழ்ந்த கடனீர்‌ ஆற்றாதாகலின்‌ என்க. '* 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 129” 





இதனைக்‌ கேட்ட மாணவர்களஞுளொருவன்‌, தன்‌ ஆசிரிய : 
ருரைத்த பொருள்‌ எத்துனையுறுதியுடைத்து, எனக்காண்டல்‌ 
வேட்கை மீதூர்நீது, வாளியைச்‌ சுற்றி நின்ற. ஆசிரியரதுகையை ' 
இடைநின்று தடுத்தான்‌. தடுக்கவே அவ்வாளவி நீர்‌ அவர்‌ உடல்‌ 
முழுதும்‌ வீழ்ந்து நனைத்தது, வாளியும்‌ £ழ்வீழ்ந்தழிவுற்றது. 
ஆசிரியர்க்கும்‌ அடக்கலாகா வெகுளிபிறந்தது. முகங்குருதி 
பாய்ந்து . செக்கர்ச்செவேரெனச்‌ சிவந்தது. உடனே கண்கறுப்ப 
வீசை துடிப்ப, அவரது மடித்தவாயினின்றும்‌, வெடித்த சொற்கள்‌ 
பல வெளிவந்தன. கண்டார்‌ மாணவர்கள்‌. கண்டாரது கருத்தில்‌ 
பேரச்சந்தோன்றி ஒரு புடைவருத்தினும்‌, மறுபுடை, வாளி நீர்‌ 
பாய்ந்தும்‌, தங்கள்‌ ஆசிரியர்‌ முகம்‌ தன்னொளி கெடாதிருந்தமை 
கண்டு, இன்னணமே கடனீர்‌ வீழினும்‌, ஞாயிற்றின்றன்மை : 
திரியா தென்பது முண்மையே எனமனந்தேறிச்‌ சென்றனர்‌. 


இந்நிகழ்ச்சியில்‌, மாணவரது அறியாமைக்‌ குறும்பு ஒரு: 
புடைத்‌ தோற்றமாயினும்‌, நாம்‌ நுணுகிநோக்கி அறியக்கிடப்பன 
பலவுள. அவை உயர்ந்தோர்‌. தம்‌ உண்மையறிவானாராய்ந்து 
காணும்‌ அரியபொருள்களை, இயற்கை நங்கையும்‌ உடன்‌ 
கொள்ளாது. அவை தாமே முதிர்ந்து வருந்துணையும்‌ வேறாய்‌ 
நிற்பளென்பதும்‌: இன்னோரன்ன அரிய பொருள்கள்‌ 
அறிவுடையோர்‌ மனக்கண்ணிற்றோன்றி, அவரான்‌ வெளியிடப்‌ 
பெறுங்கால்‌, அவற்றையேற்கும்‌' ஆற்றலில்லாப்‌ பிறமக்கள்‌ ம 
இயற்கை நங்கையின்‌ இளஞ்சிறாராய இம்மக்கள்‌ - 
ஏற்காதொழிவதன்றி, அவற்றையும்‌, வெளியிடுவோரையும்‌ 
மிகப்பல இடையூற்றுக்குள்ளாக்கித்‌ துன்புறுத்துவரென்பதும்‌; 
இதனாலெய்தும்‌ குறை அவ்‌ அறிஞர்களதோ, மற்று, அவர்கள்‌ 
கண்ட பொருள்களதோவென்பார்க்கு அது அவ்விரண்டிடத்து 
மன்றாய்‌ இயற்கையின்‌ . பாற்றாமெனக்‌ கோடல்‌ வேண்டு 
மென்பதும்‌; இவ்வியற்கை நங்கைதான்‌, அவை வெளி 
வருங்கால்‌, மக்கள்‌ அவற்றை யெளிதிலறிந்து ஏற்காவண்ணம்‌ 
மயக்குவதோடு அமையாது, அவ்‌ அறிஞர்களுக்கு இன்ன 
லிழைக்குமாறு : அவர்களைத்‌ தூண்டுதலும்‌ செய்வாளென்பதும்‌, 
இங்குக்கூறிய இரண்டு குணங்களின்‌ வயப்பட்ட இவடன்‌ 
மாயையே மேலே நிகழ்ந்த நிகழ்ச்சிக்கும்‌ காரணமாமென்பதும்‌; 
தம்‌ உடற்கும்‌ வாளிக்கும்‌ இடை நின்ற கையே ஞாயிறு பூமி 
முதலியவற்றின்‌ இடை நிற்கும்‌ தொடர்பென்றும்‌, இத்தொடர்பே 


140. ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





உலகம்தநின்று நிலவுவதற்கு இன்றியமையாப்‌ பொருளென்று 
மவர்‌ கூறியது உண்மையேயாம்‌ என்பதும்‌; இதனை 
அவ்வாசிரியர்‌ வெளியிடுதலுமியல்பே யென்பதும்‌; இடைநின்ற 
தொடர்பு தடைப்பட்டழியுங்காலத்துத்‌ தன்‌ மாட்டிழுக்கும்‌ 
தன்மைத்தாய ஞாயிறு தன்‌ தன்மை என்‌ நிற்குமென்பதும்‌ 
இன்னோரன்ன பிறவுமாம்‌. 


இக்கருத்து மெய்க்கருத்தேயென மேனாட்டுப்‌ பெரும்‌ 
புலவர்கள்‌ அனைவரும்‌ உடன்பட்டனர்‌; இன்றும்‌ உடன்படு 
கின்றனர்‌. அவர்கள்‌ : “நிலத்துக்கும்‌ ஞாயிற்றினுக்குமுள்ள 
தொடர்பு ஓர்‌ காலத்து அழியும்‌; அவ்வழிவால்‌ நிலம்‌.தன்நிலை . 
பெயர்ந்து ஞாயிற்றின்‌ கட்‌ பட்டழியும்‌.”” என்பதையே 
இன்னும்‌. எதிர்நோக்கி நிற்கின்றனர்‌. மற்று, அவர்தம்‌ 
- நோக்கத்திற்கு மாறாக, . இம்மண்ணுலகு தன்‌ தொடர்பை : 
இழத்தலின்றித்தன்‌ஏ நிலைமை மாறாமையும்‌ பெற்று 
விளங்குகிறது. இவ்வியற்கைப்‌ புலவர்களுடைய கொள்கைகள்‌ 
முற்றுப்‌ பெறுநாள்‌ எந்நாளோ! இது காரணமாக எழுந்த 
கொள்கைகளும்‌ புலவர்களும்‌ விண்‌ மீன்‌ தொகையினும்‌ பலரே. 
என்‌ செய்வர்‌! தாம்‌ ஆய்ந்தறிந்த உண்மைப்படி உலகம்‌ தன்‌ 
தொடர்பு கெட்டாலன்றோ அவர்கள்‌ மனம்‌ அமைதிபெறும்‌/ 
- இன்றேல்‌, இப்புலவர்களையும்‌ இயற்கையையும்‌ ஒன்றுவிக்கும்‌ 
சந்தாம்‌ தன்மையுடைய புலவர்களேனும்‌ வரல்‌ வேண்டும்‌; 
அவர்களும்‌ வந்தாரிலர்‌// 


ஆகவே, தாம்‌ கொண்ட உண்மைப்படி உலகம்‌ நடை 
பெறாமைகண்ட . அவர்கள்‌ . உலகநடைப்படித்‌ தம்‌ 
முண்மைகளைச்‌ செலுத்தி : நோக்கினர்‌. அது கொண்டே 
மேற்போந்த பேராசிரியரும்‌ :'பூமிக்கும்‌ சூரியனுக்கும்‌ உள்ள 
தொடர்பு கெடின்‌, அவை அக்கேட்டிற்குக்காரணமாயவற்றைத்‌ 
"தொடராது, ஒன்றானொன்று அ௮அழிந்தொழியு மெனினும்‌, 
இவ்வுலகம்‌ ஞாயிற்றைச்‌ சுற்றி வருதலென்பதுண்மை :'யென 
ஆண்டுக்கூறாது கூறிப்பின்னரோரமயத்தி னன்கு விளக்கஇனர்‌. 
அது முதற்கொண்டு, உலகம்‌ பகலவளைச்‌ சுற்றி வருகிற 
தென்பதும்‌, - அச்சுற்றுக்கும்‌ ஞாயிற்றினுக்குமுள்ள தொடர்பும்‌ 
நெறியும்‌ சுற்றும்‌ சரக சரக முடிந்த 
பழ கன்றாக ள்‌ 


- சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை: துரைசாமி ம்ம 





உலகின்‌ தோற்றம்‌ 


மேற்கூறியவாற்றான்‌ மண்‌, ஞாயிறு டன ணன்‌ 
பொதுவியல்புகண்ட அன்பர்கள்‌ அவற்றின்‌ தோற்றத்தைக்காண 
அவாவுவரன்றே! . அவ்வவாவும்‌ அறிவின்பாலதேயாம்‌. 
ஆயினும்‌, உலகின்றோற்றத்தைக்‌ காண்டல்‌ செல்லும்‌ நாம்‌ 
முதற்கண்‌ நம்‌ தோற்றத்தை யறிவோமாவென்பது வினா. அவ. 
வினாவிற்குப்‌ போதிய விடையளிக்கவல்ல முடிபுகள்‌ இதுகாறும்‌ 
இடைத்தில கிடைப்பதுமரிதே. அற்றேல்‌, நம்‌ நாட்டுப்பண்டைய 
முனிவர்களும்‌, பெரியோர்களும்‌ கண்டாய்நீதவை என்னாயவோ 
வெனின்‌, அவை அவரவர்கள்‌ கொண்டுசென்ற அறிவின்றிண்‌ 
மைக்கேற்ப அமைந்துள்ளனவேயன்றி, எல்லாமக்களானும்‌ 
கொள்ளப்‌ பெறவில்லை. இன்னணமே பிறநாட்டார்‌ கூறிய 
முடிபுகளும்‌ அமைந்துள்ளன என்க. எனவே, இருதலையும்‌ தூக்கி - 
நோக்குங்கால்‌ ஒரு வகை முடிவும்‌ பெறுதல்‌ அரிதாகின்றது. 
இத்தனையும்‌ நோக்கியோ நம்‌ நாவரையரும்‌ “வந்தவா 
 றெங்ஙனே? போமாறேதோ? மாயமாம்‌ பெருவாழ்வு” எனத்‌ 
இருவாய்‌மலர்ந்தது! 

இங்ஙனம்‌ நம்‌ தோற்றமே. மாயமெனின்‌, நாம்‌ அன்று 
நிலவும்‌ உலகின்‌ தோற்றமும்‌ மாயமேயாம்‌. ஆயினும்‌, நம்‌ 
நாட்டுப்‌ பெரியோரது கொள்கையோடு பிறநாட்டுப்‌ 
பெரியோர்களது கூற்றுக்களை நோக்கி மனத்தான்‌ ஆராய்வோம்‌. 





ப்பன்‌, ம 


9. ஊழ்வினை 


இருவள்ளுவர்‌ "வழங்கிய திருக்குறளைப்‌ படிப்பதில்‌ 

இந்நதாளைய நன்மக்கட்குப்‌ பேரீடுபாடு உண்டாகியிருக்கிறது. 
- அரசியலறிஞர்‌ முதல்‌: பள்ளிச்‌ சிறார்கள்‌ ஈறாக அனைவரும்‌ 
இந்நெறியில்‌ ஒத்த கருத்துடையராக இருக்கின்றனர்‌. உலகிற்கே 
நல்லறமுரைத்த வள்ளுவர்பால்‌ மக்கட்கு நன்மதிப்பு 
உண்டாகியிருப்பது நல்வாழ்வுக்கு அறிகுறி. நினைவு, மொழி, 
செயல்‌ என்ற மூன்று துறையிலும்‌ உரிமை திகழ மக்கள்‌ வாழ்நீத 
காலம்‌ இருவள்ளுவர்‌ தோன்றித்‌ திருக்குறள்‌ வழங்கிய காலம்‌; 
அத்தகைய காலம்‌ இப்போது வந்திருப்பதால்‌, மக்கட்குத்‌ 
சா இத்துணையீடுபாடு தோன்றிய தெனலாம்‌. 


"இதற்கு முன்னெல்லாம்‌, நம்‌ "நாட்டில்‌ கற்றோர்‌ 
எனப்படுபவர்‌ இந்நாட்டில்‌ வாழ்நீதார்‌ என்றாலும்‌ அவருடைய 
எண்ணங்களும்‌ செயலும்‌ பிற நாட்டவர்‌ நல்கியனவாகவே 
இருந்தமையால்‌. வேற்று நாட்டவராகவே விளங்கினர்‌. 
குழவிப்‌்பருவத்தே, தாய்‌ தான்‌ தந்த பாலொடு உடன்‌ ஊட்டிய 
தமிழ்‌ மொழியை இகழ்ந்தனர்‌; தமிழ்‌ நினைவைக்‌ கைவிட்டனர்‌; 
தமிழ்‌ வாழ்வைத்‌ துறந்தனர்‌; தமிழ்‌ நடையைத்‌ தாழ்தீதினர்‌; 
தமிமுடையைமாற்றினர்‌; தமிழ்க்‌ கல்வியைத்‌ தூற்றினர்‌; தமிழ்ப்‌ 
பண்பாட்டைக்‌ கைவிட்டுத்‌ தமிழ்‌ மக்கட்குரிய .சான்றாண்‌ 
மையைக்‌ கைதூவி, காலஞ்‌ சென்ற தேசியகவி பாரதியார்‌ 
கூறுவதுபோல ““நாமமது தமிழரெனக்‌ கொண்டு” உயிர்‌ 
வாழ்ந்தனர்‌. ''தாய்‌ நாட்டிலிருந்து கொண்டே வேறொரு பேய்‌ 
நாட்டு மக்களாக நம்மை மாற்றி விட்டதே இந்த அந்நிய மொழிக்‌ 
- கல்வி: யென அண்ணல்‌ காந்தியடிகள்‌ முதலிய சான்றோர்‌ 
கழறிய சொற்கள்‌ இன்னும்‌ ஒலி மாறவில்லை. 

"இவ்வாறு உண்டாகிய மன மாசு இன்னும்‌ நீங்கவில்லை; 


அடிமையுணர்வு அகலவில்லை; சென்ற இருநூறு ஆண்டுகளாக 
மெல்ல மெல்ல உடையைப்பற்றி, உடலைப்பற்றி, உதிரத்தைப்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 143 
ணாக ன ன ன ன ன கன க க ணை க க ணைககை 
பற்றி, உயிரைப்‌ பற்றிப்‌ பிணைத்துக்‌ கொண்ட அடிமைப்‌ பண்பு 
நீங்கி விடுமா? வந்தது போல இல்லாவிடினும்‌. ஒவிவர தீங்கும்‌ 
இருள்‌ போல விரைய நீங்காதன்றோர உரிமை வாழ்வுபெற்று 
இயலும்‌ நாம்‌ உள்ளத்தாலும்‌ உரையாலும்‌ செயலாலும்‌ இன்னும்‌ 
அந்த அடிமைப்‌ பண்பு நீங்காதேயிருக்கின்றோம்‌. அதனால்‌ தூய 
உரிமைக்‌ கண்கொண்டு எழுதப்‌ பெற்ற திருவள்ளுவரை நாம்‌ 
அடிமைக்‌ கண்கொண்டு காண்கின்றோம்‌. அதுதான்‌ இப்போது 
நம்மால்‌ செய்ய முடிகிறது. ப 


இந்த வகையில்‌ திருவள்ளுவர்‌ வழங்கிய இருக்குறளில்‌ பல 
பகுதிகள்‌ தெளிவாய்‌ விளங்கவில்லை. பல ஐயங்கள்‌ உண்டா 
கின்றன. பல புதிய கருத்துகளைப்‌ புகுத்திப்‌ பார்க்கின்றோம்‌. 
உண்மைக்‌ கருத்துகள்‌ : சிலவற்றை உண்மைக்கு மாறாகக்‌ 
கொள்கின்றோம்‌. இவை யாவும்‌ இயல்பாக உண்டானவை. 
உரிமை ஞாயிறு தோன்றுங்கால்‌ இத்தகைய கலக்கங்கள்‌ 
உண்டாவது இயல்பு. ப 


திருவள்ளுவரது திருக்குறள்‌ ஊழ்‌ என்றொரு பகுதியைக்‌ 
கொண்டுளது. ௮ஃது அறத்துப்பாலின்‌ இறுதியில்‌ பொருட்‌ 
பாலுக்கு மூன்னர்‌ இருக்கிறது. அதனை அங்கே கொணர்ந்து - 
திருவள்ளுவர்‌ வைப்பானேன்‌, என்பது ஒரு கேள்வி. இது 
- நெடுங்காலமாக நின்று நிலவும்‌ பழமையான: கேள்வி. . 
திருவள்ளுவர்‌ இதனைக்‌ கூறியிருப்பாரார ஊழையும்‌ உப்பக்கம்‌ 
காண்டல்‌ கூடும்‌ என அறிவுறுத்தும்‌ திருவள்ளுவர்‌, *'ஊழிற்‌ 
- பெருவலியாவுள'!” என அதற்கும்‌ பெருமை பேகம்‌ இப்‌ 
பகுதியைக்‌ கூறுவாரா? என்பன போன்ற சில கேள்விகள்‌ ' 
இப்போது புதியனவாய்‌ எழுகின்றன. நெருப்பிற்‌ புகை தோன்று 
வது போல நற்சொல்‌ நற்செயல்களில்‌ தமை தோன்றுவதும்‌, 
தீச்செயல்களில்‌' நன்மை தோன்றுவதும்‌ இயற்கையெனப்‌ பகவற்‌ 
கீதையில்‌ வியாசர்‌ கூறுவதுபோல்‌ பழமையில்‌ தமையும்‌. 
புதுமையில்‌ நன்மையும்‌ உண்டாகலாமாதலால்‌ இப்‌ புதுக்‌ 
கேள்விகளால்‌ நன்மையும்‌ விளையும்‌ என்ற உறுதியால்‌ இவற்றை 
மேற்கொண்டு மதித்து ஆராய்வது அறிஞர்க்குக்‌ கடன்‌. அதுபற்றி 
இச்‌ சிற்றாராய்ச்சி இங்கே செய்யப்படுகிறது. நல்லறிஞர்கள்‌ 
ஆராய்நீது நலங்‌ கொள்வார்களாக. ட கி 

திருவள்ஞவப்‌ பெருமான்‌ வழங்கிய திருக்குறளின்‌ 
அடிப்படையான கருத்துகள்‌ யாவையென முதற்கண்‌ 


144 ப ப ம்பாழட்‌ பல்‌ 





த ரண்டோல்‌ நம்‌ ட்டு மக்கள்‌ ஸ்கல்‌ பேச்சில்‌, செயலில்‌ 
“சில அடிப்படைக்‌ கருத்துகள்‌ உண்டு. இவற்றுள்‌: சிறப்பாக 
-மூன்றைக்‌ காணலாம்‌. அவை: வினை, மறுபிறப்பு, மேலுலக 
&ீமுலக வாழ்வு ஆகிய மூன்றுமாகும்‌. 

“இருள்சேர்‌ இருவினையுஞ்‌ சேரா?'. ''எனைப்பகை 
யுற்றாரும்‌ உய்வர்‌, வினைப்பகை வீயாது பின்‌ சென்றடும்‌”' 
என்றும்‌, “எழு பிறப்பும்‌ தயவை தீண்டா: ''எழுமை 
.யெழுபிறப்பும்‌ உள்ளுவர்‌,” “இம்மைப்‌ பிறப்பிற்‌ பிரியலம்‌ 
என்றேமா”? : என்றும்‌, “மேலுலகம்‌ இல்லெனினும்‌ ஈதலே 
நன்று, '* ''ஒருமைச்‌ செயலாற்றும்‌ பேதை எழுமையும்‌ 
தான்புக்கழுந்தும்‌ அளறு” என்றும்‌ வருவன இவ்வடிப்படைக்‌ 
கருத்துகளை எடுத்தோதுகின்றன. 

இம்‌ மூன்றனுள்‌ வினையே மறுப்பிறப்புக்கும்‌ மேலுலக 
கீழமுலக வாழ்வுக்கும்‌ காரணம்‌; நல்வினை செய்தார்‌ மறுபிறப்பில்‌ 
- மேலுலக வாழ்வு பெறுவர்‌; தீவினை செய்தார்‌ மறுபிறப்பிற்‌ 
கமுலகடைந்து துன்புறுவர்‌. நலந்தீங்கு கலந்த வினை செய்தார்‌ 
பிறப்புகளை . யெய்துவர்‌. இக்கருத்துகளையும்‌ நாம்‌ இத்‌ 
இருக்குறளிலேயே "காணலாம்‌. ஆகவே, வினையால்‌ 
மறு.பிறப்புற்று, மேலும்‌, கீழும்‌, நடுவுமாகிய உலக வாழ்வுகளில்‌ 
பிறந்து உழலுவதை விடுத்து வினையின்‌ நீங்கிப்‌ பிறப்பறுதீது 
வீட்டுலகம்‌ சென்று சேர்வதே வாழ்வின்‌ குறிக்கோளாகும்‌. 
வீட்டுலகத்தைத்‌ திருவள்ளுவர்‌ வானோர்க்கு உயர்ந்த உலகம்‌" 
- என்றும்‌, ''வரன்‌ என்னும்‌ வைப்பு” என்றும்‌, “இறைவன்‌ அடி”! 
என்றும்‌ கூறுகின்றார்‌. மேலுலகத்தைப்‌ - ்‌“புத்தேளுலகம்‌' 
“தாமரைக்கண்ணான்‌ உலகு'' 'மேலுலகம்‌'' என்று, 
சிறப்பித்துரைப்பர்‌. இவற்றையெல்லாம்‌ நோக்கினால்‌ மேல்‌ கீழ்‌ 
நடு எனப்படும்‌ மூவகை யுலகங்களின்‌ வாழ்வு வினை காரணமாக 
உண்டாவன என்பது இனிது விளங்குகிறது. 


இவ்விளையுணர்வும்‌ மறுபிறப்புணர்வும்‌ பிறவும்‌ 
திருவள்ளுவரே படைத்து மொழிவன அல்ல. அவர்க்கு 
முன்னிருந்த சான்றோர்களே. கூறியிருக்கின்றனர்‌. ''வாழச்செய்த 
.. நல்வினையில்லது, ஆழுங்காலைப்புணை பிறிதில்லை (புறம்‌) 
யாம்செய்‌ தொல்வினைக்கெவன்‌ பேதுற்றனை'' (நற்‌) என 
-வினையுணர்வும்‌, ''சாதலஞ்சேன்‌ ௮ஞ்சுவல்‌ சாவின்‌ பிறப்புப்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 145. 





பிறிதாகுவதாயின்‌, மறக்கு வென்கொல்‌ என்காதலன்‌ எனவே”! 
(நற்‌) “இம்மை மாறி மறுமையாயினும்‌, நீயாகிய 
ரெங்கணவனை, யானாகியர்‌ நின்‌ நெஞ்சு நேர்பவளே'' (குறுந்‌) 
“இம்மை யுலகத்திசையொடும்‌ விளங்கின மறுமை யுலகமும்‌ 
“மறுவின்‌ றெய்துப'' (அகம்‌) என மறுபிறப்புணர்வும்‌ 
்‌*வாராவுலகம்‌ புகுதலொன்றெனப்‌ படை தொட்டனனே 
குரிசில்‌”? (புறம்‌), 'தொய்யா வுலகத்து நுகர்ச்சியும்‌ கூடும்‌! 
(புறம்‌) என மேலுலக வுணர்வும்‌ சங்கச்‌ சான்றோர்களால்‌ 
கூறப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. இவ்வாறே மிகப்‌ பழைய, 
தமிழ்‌ நூலாகிய தொல்காப்பியத்தும்‌ இம்மூவகையுணர்வும்‌ 
குறிக்கப்பெறுகின்றன. வடநூல்களிலும்‌ வேதங்கள்‌ தவிர ஏனை 
எல்லா' நூல்களிலும்‌ இவை கூறப்படுகின்றன. உலகாயதம்‌ 
ஒழிந்த ஏனையச்‌ சமயங்கள்‌ யாவும்‌ இவற்றை மேற்‌ 
கொண்டுள்ளன. ஆதி வைதிகம்‌ ஒழிந்த இந்திய சமயங்கள்‌ 
பலவற்றிற்கும்‌ வினையுணர்வு அடிப்படை எனத்‌ பதலை உணர 
வேண்டும்‌. 


னன்‌ யென்பது யாது? மனம்‌, வாய்‌, உடம்பு என்ற 
கருவிகளின்‌ இயக்கமும்‌ இயக்கமில்லாமையும்‌ வினையென்று 
கூறப்படும்‌. நாம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு செயலும்‌ வினையாகும்‌. 
உலகில்‌ நாம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு செயலுக்கும்‌ பயன்‌ உண்டு. 
இராசராசன்‌ தஞ்சைப்‌ பெரிய கோயிலைக்‌ கட்டினான்‌ என்றால்‌ 
கட்டுதல்‌ வினையும்‌, பெரிய கோயில்‌ செயப்படு 
பொருளுமாகும்‌. அதனால்‌ அவன்‌, அடைந்த பயன்‌ இன்பமாம்‌. 
இப்படியே ஒவ்வொரு வினைக்கும்‌ செயப்படு பொருளும்‌ 
பயனும்‌ உண்டு. தொடக்கத்தில்‌ சமய நூல்கள்‌, செய்கையை 
வினையென்றும்‌, செயப்படுபொருளைக்‌ கன்மம்‌ என்றும்‌ கூறின. 
ஒரு செயல்‌ செயப்பட்டபோதேயன்றிச்‌ செயப்படாத 'போதும்‌ ' 
வினையெனவே நின்றதனால்‌ பின்வந்த சமய அறிஞர்கள்‌, 
செய்யப்படும்போதும்‌ படாதபோதும்‌ செயப்படுபொருள்‌ 
உள்ளடங்கியிருப்பது கண்டு, செயலையும்‌ செயப்படு 
பொருளையும்‌ ஒருங்கு கூட்டி வினையெளவும்‌, கன்மமெளவும்‌, 
இன்பமும்‌ துன்பமுமாகிய பயன்களை வினைப்பயன்‌ என்றும்‌, 
கன்ம பலன்‌ என்றும்‌ வழங்கினர்‌. 


ஒருவினை செயப்படுங்கால்‌ அதனால்‌ விளையும்‌ பயனும்‌ 
உருவாகிறது. அவ்வினை செயப்பட்டதும்‌ பயனும்‌ உருவாகி 
௫௪-12 ப 


146 ன; செம்மொழிப்‌ புதையல்‌ 





இன்பமோ, துன்பமோ நல்குகிறது. சில வினைகள்‌ முடிந்தபின்‌ 
சிறிது காலங்கழித்துப்‌ பயனைத்‌ தருகின்றன. இவையெல்லாம்‌ 
நாம்‌ உலகயல்‌ வாழ்வில்‌ நாளும்‌ காணும்‌ காட்சியாகும்‌. 


இவ்வினைக்‌ குறிப்பு வேதங்களில்‌ காணப்பட 
வில்லையென அவற்றை யாராய்ந்த அறிஞர்‌. கூறுகின்றனர்‌. 
- ஆயினும்‌, அவ்வேதங்களிற்‌ குறிக்கப்படும்‌ மந்திரங்களைப்‌ 
பிழை சிறிதுமின்றி ஓதினால்‌ கருதிய பயன்‌ விளையுமெனப்‌ 
பிற்காலவைதிகர்கள்‌ கூறுவர்‌. மந்திரங்களை வாயால்‌ பிழை 
சிறிதுமின்றி ஓதுவதும்‌ வினையே யென்பது நன்கு தெளிய 
வேண்டியதென்று. எனவே, தமிழ்‌ நூன்முறைப்படி எல்லா 
நாட்டு எவ்வுயிரிடத்தும்‌ வினையுணர்வு உண்டு என்பது தேற்றம்‌. 

'இனி மந்திரங்களை ஓதுங்கால்‌ அவற்றின்‌ பயன்‌ அருவாய்‌ 
உருவாகிறது. அம்மந்திரங்களை விதிப்படி யோதி முடித்தவழி, 
மந்திரப்பயன்‌ உருவாகி ஓதுவோர்‌ விரும்பிய பயனை 
நல்குகிறது. அருவாய்‌ உருவாகும்‌ மந்திரப்பயனை அதிருஷ்டம்‌ 
என வட நூல்கள்‌ ஓதுகின்றன. இவ்வேதங்களைத்‌ தொடர்ந்து 
நிற்கும்‌ சங்கதைகள்‌ இவ்வினையியல்பை வற்புறுத்தாவிடினும்‌ 
நல்வினை செய்பவன்‌ துறக்கவுலக இன்பமும்‌, தீவினை 
செய்பவன்‌ நிரயத்‌ துன்பமும்‌ பெறுவர்‌ என்று இசைக்கின்றன. 
இதனால்‌ வினையுண்டென்பதும்‌ மறு பிறப்புண்டென்பதும்‌ 
பிறவும்‌ பிற்கால வைதிகர்களுக்கும்‌ . உடன்பாடானமை 


- தெளிகின்றோம்‌. 


" செய்வினையின்‌ முடிவில்‌ நிற்கும்‌ ரய உடனே 
வந்தெய்துவதும்‌, காலங்கழித்து வந்தெய்துவதும்‌ உண்டெனக்‌ 
கண்டோம்‌. வினை முடிவில்‌ எய்தக்கூடிய பயன்‌, வினை முடிந்த 
-இிறிது காலத்திற்குப்‌ 'பின்னர்‌ வந்து எய்துவானேன்‌? ஏன்‌ உடனே 
. எய்துவதில்லை? என்பன மூதலிய ஐயங்கள்‌ எழுதுவதற்கு 
இடமூண்டு. வினை நிகழுங்கால்‌ அருவாய்‌ உடன்‌ பிறக்கும்‌ 
அதிருஷ்டம்‌, தனக்குரிய பயனை விளைவித்தற்குரிய பக்குவம்‌ 
எய்த வேண்டியிருக்கிறது. வினையைச்‌. செய்தவர்‌, அதற்குரிய 
, பயனை நுகர்தற்குரிய காலம்‌ வரும்வரையில்‌, அதிருஷ்டம்‌ 
பக்குவம்‌ பெற்றுக்‌ கொண்டு வரும்‌. பக்குவமானவுடன்‌ தன்‌ 
பயனை அந்த அதிருஷ்டம்‌ நுகர்வித்து விடும்‌. செய்வினையின்‌ 
. பயனைச்‌ செய்தவர்‌ பெறுதற்குரிய அதிருஷ்டம்‌ பக்குவப்படு 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி பா 


வதைச்‌ சார்ந்திருக்கிறது. அதிருஷ்டமும்‌ செயப்படு பொருள்‌ 
போல வினையிடத்தே தோன்றுவதால்‌ தமிழ்‌ நூலார்‌ கூறும்‌. 
வினைக்கண்‌ அடங்கிறிற்கும்‌. ப ப 
ஒருவினை (அதிருஷ்டம்‌) பக்குவப்படுவதற்குள்‌ வேறுபல 
வினைகள்‌ வந்து சேர்ந்துவிடும்‌. இவற்றில்‌ பக்குவப்பட்டவை 
இப்பிறப்பிலேயே பயனை நலகும்‌. எஞ்சியவற்றை நுகர்வது 
குறித்து மறுபிறப்பு வந்து சேர்கிறது. வினைப்பயன்களின்‌ 
கூறுபாட்டிற்கேற்ப மறுபிறப்பில்‌ புல்‌ முதல்‌ தெய்வமீறாகப்‌ 
பல்வகையுடம்புகள்‌ தோன்றுகின்றன. இதனால்‌ எடுக்கும்‌ 
பிறப்புகளும்‌ பலவாகின்றன. ப 
பிறவிதோறும்‌ எடுக்கும்‌ உடம்பு கருவியாகக்‌ கொண்டே 
வினைப்‌ பயன்களை நுகரவேண்டும்‌. நுகருநீ திறம்‌ உடம்பு 
தோறும்‌ வேறுபடும்‌. அதற்கேற்பச்‌ சில பயிற்சிகள்‌ உண்டாகிக்‌ 
குணம்‌ 'போல ஒன்றிவிடும்‌. அவையே அவ்வுடம்புகருவியாக 
வினைப்பயன்‌ நுகர்வதற்கு வாயிலாய்ச்‌ செயற்படுகின்றன. 
இவற்றை வாதனை என்பர்‌. தமிழ்‌ நூல்கள்‌ வாதனையை அவா 
என்று குறிக்கும்‌. பக்குவமெய்தி நிற்கும்‌ வினைப்பயன்‌ 
வாதனையின்‌ வாயிலாக உயிரை வந்து அடைகிறது. வினைகள்‌ 
பக்குவப்படுவதற்குரிய காலமும்‌ பயன்களின்‌ அளவும்‌ 
அவ்வினைகளின்‌ வன்மைகளைச்‌ சார்ந்திருக்கின்றன. சில 
வினைகள்‌ பக்குவழுற்றுப்‌ பயன்‌ நல்குங்கால்‌ வேறான சில 
வினைகளும்‌ பக்குவமெய்தி நிற்கலாம்‌. அற்றுள்‌ வலியதனால்‌, : 
மெலியது பக்குவமெய்திருப்பினும்‌ பற்றுக்கோடாகிய வாதனை 
பில்லாமையால்‌ கெட்டழியும்‌. சீவன்‌ முத்தன்‌ ஒருவன்‌, தன்‌ 
உடம்பளவாய்‌ நிற்கும்‌ வாதனையைப்‌ (அவாவை) பற்றி வந்து 
அடையும்‌. வினைப்பயனை நுகரும்போது, : பக்குவ 
மெய்தியிருக்கும்‌ ஏனை வினைகட்குப்‌ பற்றுக்கோடாகாதபடி 
வாதனைகளைத்‌ தன்‌ பால்‌ நிலையா வண்ணம்‌ அறுத்தூ 
விடுகின்றான்‌. அதனால்‌ அவன்‌ வினைத்‌ தொடர்புகளின்‌ நீங்கி 


வீடுபெறும்‌ திறம்‌ பெறுகின்றான்‌. 


நம்‌ நாட்டு அறிவு நெறிச்‌ சமயங்கள்‌ பலவும்‌ இறைவன்‌ 
உலகம்‌ உயிர்‌ என்ற மூன்று பொருள்களையும்‌ கண்டிருநீதன. 
கடவுள்‌ என்ப தொன்றுண்டு என்பதைத. தொடக்கத்தில்‌ 
வற்புறுத்தாத நையாயிகரும்‌ சாங்கியரும்‌ பின்னர்‌ அதனை: 


148 செம்மொழிப்‌ புதையல்‌ . 





யுணர்ந்து மேற்கொண்டனர்‌. பிரமப்‌ பொருள்‌ ஒன்றேயுளது; 
எனை உலகம்‌ உயிர்‌ என்பன பொய்யென்று கொண்ட பிரம 
வாதிகளும்‌, விவகார மென ஒரு நிலை. வகுத்து அதன்கண்‌ 


இம்மூன்றும்‌ உண்டெனக்‌ கொண்டு சமயப்பணி புரிந்தனர்‌.. 


. இம்மூன்றனுள்‌ இறைவன்‌ உயிர்‌ என்ற இரண்டும்‌ அறிவுடைப்‌ 
பொருள்‌ என்றும்‌ பிறவெல்லாம்‌ அறிவில்லாதவையென்றும்‌ 
கூறுவர்‌. வினையும்‌, வினைப்பயனும்‌ வாதனையும்‌ ஆகிய 
யாவும்‌ அறிவில்லாதவை. 


அறிவில்லாத வினைப்பயன்‌ அறிவில்லாதவாதனையைப்‌ 
பற்றுக்‌ கோடாகக்‌ கொள்வதும்‌, இன்பமும்‌, துன்பமுமாகிய 


வினைப்பயன்களை உயிர்கட்கு நல்குவதும்‌ கூடா. அறிவுடைய 


உயிரை அறிவில்லாத வினைப்பயன்கள்‌ : வந்து எய்துவதற்கு 


அறிவுடைய இறைவன்‌ வேண்டப்படுகின்றான்‌. அவன்‌ . 


. உலகைப்படைத்து அவரவர்‌ செய்த வினைப்‌ பயன்களை 
- அவரவரோடு கூட்டி நுகரச்செய்வதும்‌ அந்த இறைவன்‌ வேலை 
என்று கண்டனர்‌. அது பற்றியே தொல்காப்பியரும்‌ கடவுளைப்‌ 
்‌“பால்வரை தெய்வம்‌”' என்றார்‌. உலகுயிர்களைக்‌ கடந்து நிற்கும்‌ 
நிலையில்‌ இறைவனைக்‌ ''கடவுள்‌'' என்றும்‌, அவற்றோடு 
தொடர்புற்று நிற்கும்‌ நிலையில்‌ ''தெய்வம்‌'' என்றும்‌ 
- தொல்காப்பியரை யுள்ளிட்ட தமிழ்‌ நூலார்‌ கூறினர்‌. 

இனி வடநூலாருள்‌ யோக சமயத்தார்‌ இவ்வினைகளைச்‌ 
சுக்கில கன்மம்‌, கிருஷ்ண கன்மம்‌, சுக்கில கிருஷ்ண கன்மம்‌, 
அசுக்கில கிருஷ்ண கன்மம்‌ என நால்வகைப்படுத்திக்‌ கூறுவர்‌. 
சுக்கில கன்மம்‌ நல்வினை; கிருஷ்ண கன்மம்‌ தீவினை; 
இரண்டுமிலாத வினை அ௮சுக்கில கிருஷ்ண கன்மம்‌. இறுதியிற்‌ 
கூறிய அசுக்கில கிருஷ்ண கனமத்தையே செய்பவன்‌ வீடு 
பெறுபவன்‌ என்பதும்‌ அவன்‌ அது செய்வதால்‌ அவனுடைய 
புத்தி தத்துவத்திற்கிடந்து  அவனையடைவதற்குப்‌ பக்குவ 
முற்றுவரும்‌ முன்னைவினைகள்‌ (அவாவென்று தமிழில்‌ 
கூறப்படும்‌) வாதனையாகிய பற்றுக்கோடு இல்லாமையால்‌ 
கெட்டுப்போம்‌ என்பதும்‌ வோகநாலார்‌ கொள்கை. * 





* வியாசபாடியமும்‌ தத்துவ வைசாரதியும்‌ 17-17 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 149 
ப 

ஒரு மனிதனுடைய நினைவு, சொல்‌, செயல்களால்‌ 
- கன்மமென்னும்‌ நுண்ணிய பொருள்‌ உண்டாகிறது. அவனுடைய 
விருப்பு வெறுப்புகள்‌ பசைபோல்‌ ஊறி அக்கன்மத்தைத்‌ தன்பால்‌ 
்‌- ஈர்த்துக்கொண்டு . சீவ பதார்த்ததீ்தில்‌ ஒட்டிக்கொள்ளும்‌. 
இவ்வாறு, பல பிறவிகளிலும்‌ ஈட்டப்படும்‌ கன்மம்‌ சீவனைச்‌ 
- சூழ்ந்துகொண்டு கன்ம சரீரமாகிறது. பிறப்பு மாறுங்கால்‌ சீவன்‌ 
கன்ம சரீரத்தோடே நீங்கும்‌ இன்ப துன்பங்களை ஒப்ப நோக்கி 
நுகரும்‌ மேலோர்க்கு அக்கன்மம்‌ முதிர்ந்து உதிர்ந்தொழியும்‌; 
-அல்லாதவர்பால்‌ அக்கன்மம்‌ பெருகி வெண்மை கருமை முதலிய 
“இலேசியம்‌'' பெறும்‌. ஐவகைச்‌ சிலங்களிலும்‌ சிறிதும்‌ 
பிழையின்றி யொழுகும்‌ சான்றோர்‌ புதிய கன்மங்களைச்‌ 
செய்யாமையால்‌ முன்னைக்‌ கன்ம பலங்கள்‌ முற்றும்‌ நுகர்ந்து 
கழிந்தபின்‌ உடம்பின்‌ நீங்கி உலகத்து உச்சியில்‌ வாழும்‌ 
வீடுபெற்று முத்தர்களோடு கூடி இன்புறுவர்‌ என்று சமண 
நூல்கள்‌ கூறுகின்றன. புத்த சமயம்‌ ஆன்மா உண்டென்பதை 
மேற்கொள்ளா .தொழியினும்‌ வினையும்‌, மறுபிறப்பும்‌ பிறவும்‌ 
மேற்கொண்டொழுகுகிறது. யோகர்கள்‌ போலப்‌ புத்தர்களும்‌ 
வினையை நலம்‌ பயப்பன, தீங்கு பயப்பன, இரண்டும்‌ 
. பயவாதன என நால்வகைப்படுத்து இறுதியிற்‌ கூறிய 
வினைவகையால்‌ ஏனை வினைகளெல்லாம்‌ கெடும்‌ என்பர்‌* 
வினைகட்கெல்லாம்‌. இச்சையே காரணம்‌. இச்சையை 
நீக்கியவன்‌, அறியாமை வெறுப்பு ஆசை முதலியவற்றைக்‌ 
கெடுத்துப்‌ பிறப்பறவுயரும்‌ பெரியோனாவன்‌. அவன்‌ முன்னை 
வினைப்பயன்களை மட்டில்‌ இப்பிறப்பில்‌ நுகர்வான்‌. அவன்‌ 
வினைத்‌ தொடர்பால்‌ கீழ்நிலை எய்தான்‌. ௮வன்‌ அருக பதம்‌ 
பெற்ற பரமேட்டி எனவுரைக்கின்றனர்‌.' ப 

இவ்வண்ணம்‌ நம்‌ நாட்டில்‌ தோன்றிய சமயங்கள்‌ பலவும்‌ 
- வினையும்‌ மறுபிறப்பும்‌ பிறவும்‌ மேற்கொண்டுள்ளனவாயினும்‌ 
உலோகாயதம்‌ ஒன்றுதான்‌ இவற்றைக்‌ கொள்ளவில்லை. 
உலகாயதருள்ளும்‌ சுசிட்சித சாருவாகர்‌ என்போர்‌ ஆன்மா என. 
ஒன்று உண்டெனக்கொண்டு அதுவும்‌ இறக்குங்கால்‌ 
உடம்போடே அழிந்துவிடுகிற தென்பர்‌. ஆசீவகருள்‌ வினையும்‌ : 
மறு பிறப்பும்‌ , பிறவுமாகிய கொள்கைகளை. ஏற்பதிலர்‌. 


* அத்தி சாலினி பக்‌. 89. 


150 செம்மொழிப்‌ புதையல்‌ 
ளான கைக கவலையை வவைவவவைைய வ வைைக. 


இவர்களை அஜிதகேச கம்பளர்‌ என்பர்‌. ஆசிரியர்‌ திருவள்ளுவர்‌ 
வினையும்‌ மறுபிறப்பும்‌ பிறவும்‌ மேற்கொண்டொமழுகும்‌ 
கொள்கையினர்‌ என்பதை முன்பே கண்டோம்‌. 


ஒருவருடைய நினைவு, சொல்‌, செயல்களாகத்‌ தோன்றும்‌. 
வினைப்பயன்‌ பழுத்து நிற்கும்‌ நிலையில்‌ ஊழ்வினை என்று 
கூறப்படுகிறது. ஊழ்த்தல்‌ என்பது '“இணர்‌ ஊழ்த்தும்‌ நாறாமலர்‌ 
. அனையா்‌”” என்றும்‌ “'தீஞ்சுளைப்‌ பலவின்பழம்‌ ஊழ்க்கும்மே”” 

(புறம்‌) என்றும்‌ சான்றோர்‌ வழங்குவதால்‌ ஒரு வினைச்‌ 

சொல்லாதலைக்‌ காண்கிறோம்‌. இதன்‌ பொருள்‌ பயனுண்டாக 

முதிர்தல்‌ என்பதும்‌ அறிகின்றோம்‌. மலர்ந்து மணமாகிய பயன்‌ 
நல்கும்‌ பூ, ஊழ்முகை (நற்‌. 175) என்றும்‌, கனிந்து பயன்படும்‌ 
பழத்தை ஊழுறுபழம்‌ (அகம்‌. '177) என்றும்‌ சான்றோர்‌ 
வழங்குகின்றனர்‌. இதனால்‌ ஊழ்வினை யென்பது முதிர்ந்து 
பயன்‌ நல்கும்‌: வினை என்று பொருள்படுமாறு இனிது 

(விளங்குகிறது. 

ன கி பழுத்த பழம்‌ மரத்தில்‌ நில்லாது என்பது உலகசூரை. நன்கு 
முதிர்ந்த கனி தன்பால்‌ முதிரும்‌ விதையாகிய பயனை : 
எவ்வண்ணமேனும்‌ அதன்‌ முதலிலிருந்து நீக்கி அப்புறப்‌ 
படுத்திவிடுமேயன்றித்‌ தன்னிடமே கொண்டொழியாது என்பது 
கருத்தாம்‌. மரம்‌ ஒன்று பழ.ம்‌ ஊழ்த்தல்‌ விதை பயந்து தன்‌ இனம்‌ 

பெருக்கும்‌ குறிப்பிற்றாதல்போல்‌ வினை ஊழ்த்தல்‌ தன்பயனைத்‌ . 
. தன்னைச்‌ செய்தோர்க்கு நல்கி மேலும்‌ வினைகளாகிய தன்‌ 
இனத்தைப்‌. பெருக்கும்‌ இயல்பிற்றாம்‌. பழுத்த பழம்‌ 
-விதைப்பயனை வெளிப்படுத்தாது ஒழியாமை போல 
ஊழ்வினையும்‌ தன்‌ பயனை ஊட்டாது கழியாது என்பது 
விளங்குகிறது. அழ்கனிக்கு அஃது இயற்கையமறமாதல்போல 
அழ்வினைக்குப்‌ பயன்‌ நல்குதல்‌ இயற்கையறமாம்‌. 
இயற்கையறம்‌ எல்லா. ஆற்றலினும்‌ வலிமிக்கதாதலால்‌ 
 அழ்வினையின்‌ வலிமிகப்‌ பெரிது என்பதுபற்றி ஆசிரியர்‌ “ஊழிற்‌ 
- பெருவலி யாவுள: என்று அதன்‌ வலிமிகுதியை விளக்குகின்றார்‌. 


பழுத்து வரும்‌.பழம்‌ இடையே மாறுபட்ட பொருள்களால்‌ 
வெம்பிப்‌ பயன்‌ ஊழ்க்காது போதலும்‌ உண்டு. அதுவும்‌ இயற்கை 
நிகழ்ச்சி. அதனால்‌ உஊழ்த்துவரும்‌ வினையும்‌ பயன்‌ நல்காது 
-கெடுதற்கு வாய்ப்புண்டு என்பது பெறப்படும்‌. கனி வகைகள்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌. ஒளவை துரைசாமி 457 
அ வப பட்ட்ட்ட்டடட்ட்பய்யயவெயயயெ்வவவைவைகைகைவைகவைகவ சைவ கசத வகைய பாள்‌ க 


பலவும்‌ பெரும்பாலும்‌ ஊழ்த்துப்‌ பயன்படுதலும்‌ மிகச்‌ சிலவே 
இடையிற்‌ கெடுதலும்‌ இயல்பு. அதுபோல ஊழ்வினையுள்‌ ஒரு 
இல மாறுபட்ட வினைகளால்‌ பயன்‌ எளஎழ்க்காது கெடுதற்கு 
இடமுண்டு என்று சான்றோர்‌ கண்டனர்‌. அதனை ஆராய்ந்தவர்‌, 
உலையா முயற்சியால்‌ ஊழ்வினையும்‌ பயன்‌ ஊழ்க்காது கெடும்‌ 
என்று தெளிந்து, ''ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌” என்றனர்‌. 
ஊழையும்‌ ஊழ்க்காது கெடும்‌ என அதன்‌ வினையால்‌ கூறாமல்‌, 
ஊழையும்‌ ஊழ்க்காவாறு இடையூறு செய்வர்‌ என்பது தோன்ற. 
உப்பக்கம்‌ காண்பர்‌ என்று ஆரியர்‌ கூறுவது நினைவு 
கூரத்தக்கது. பள்ளம்‌ நோக்கி ஓடுவதை இயற்கை யறமாகக 
கொண்டதண்ணீரும்‌ இடை நிகழ்த்தும்‌ தடையால்‌, நின்று 
வற்றுதல்போல்‌ ஊழ்வினையும்‌ இடை நிகழ்த்தும்‌ முயற்சிகளால்‌ 
நின்று வற்றுவது இயல்பாதலின்‌, ஊழை உப்பக்கம்‌ காண்பது 
உயிர்கட்கு இயல்வதொன்றாயிற்று. ஆகவே, ஊழ்வினை 
தனக்குரிய பயனை ஊழ்த்தும்‌ நல்குவதில்‌ பெருவலி இயற்கை 
யறமாக வுடையதென்பதும்‌, எனினும்‌, மாறுபட்ட வினையால்‌ 
அவ்வலி தடையுற்று நின்று வற்றும்‌ என்பதும்‌ முடிவாயின. இது 
பற்றியே, 

“சார்புணர்ந்து சார்புகெட. ஒழுகின்‌ மற்றழித்துச்‌ 

சார்தரா சார்தரும்‌ நோய்‌.” ப 
என்ற இருக்குறஞம்‌ தோன்றுவதாயிற்று. சான்றோரும்‌ வினை 
பெருவலியுடையதாயினும்‌, வெல்லத்தக்கது; கெடுத்தற்குரியது 
என்றெல்லாம்‌ பேசுவராயினர்‌.. அ ஆ 

(அருந்தமிழ்‌ உரைவளங்கண்ட பெருந்தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ - 
ஒளவை அவர்கள்‌ இற்றைக்கு முப்பது ஆண்டுகட்கு முன்னர்‌ 
பன்னெறிச்‌ சமயப்‌ பனுவல்கவில்‌ தோய்ந்த நிலையில்‌, 
மணிமேகலைக்கு உரைகண்ட இளைப்பில்‌ திகழ்ந்தபோது இக்‌ 
கட்டுரை எழுதினார்‌. 7954-ஆம்‌ ஆண்டு மயிலம்‌ இருப்பெருந்திரு 
சிவஞான பாலய சுவாமிகள்‌ மணி விழா மலரில்‌ வெளிவந்த இக 
கட்டுரையைப்‌ பேராசிரியரது நான்காம்‌ ஆண்டு நினைவாக 
வெளியிட்டுப்‌ புகழ்‌ வணக்கம்‌ செலுத்துகின்றோம்‌.) ட 

3 


10. சங்ககாலத்‌ தமிழ்மகன்‌ 


பூண்டைநாளில்‌ வாழ்ந்த தமிழ்மகன்‌ என்னாது சங்ககாலத்‌ 
தமிழ்மகன்‌ என்றே தலைப்பு அமைகிறது. பண்டைக்காலம்‌ 
என்பது ஒரு காலவெல்லைக்குள்‌ அடங்காது பரந்த பண்பினதாய்‌ 


இருக்கிறது. சங்ககாலம்‌ என்ற வழி, முற்காலத்தே நம்‌ 
"செந்தமிழ்நாட்டில்‌ சங்கம்‌ இருந்து தமிழ்த்‌ தெர்ண்டாற்றித்‌ 
தனிப்பெருஞ்‌ சிறப்பெய்தியிருந்த காலம்‌ என்ற உணர்வு நம்‌ 


உள்ளத்தில்‌ எழக்‌ காண்கின்றோம்‌. ஆயினும்‌ இச்‌ சங்ககாலம்‌, 
இத்துணை ஆண்டுகட்கு உட்பட்ட காலம்‌, மேற்பட்ட காலம்‌ என 
- எண்ணிட்டுக்‌ காண முடியாத நிலையில்‌ .உள்ளது. சங்கத்தின்‌ 
உண்மையையே ஐயுறுவோரும்‌, ஐயுற்றுச்‌ சங்கமென்பதே 
இருந்ததில்லையென்போரும்‌, உண்டென்போரும்‌, கிறிஸ்து 
பிறப்பதற்கு மூன்னென்போரும்‌ பின்‌என்போரும்‌ எனப்‌ பல 
தஇறத்தராய்‌ ஆராய்ச்சியாளர்‌ உளர்‌. மற்று, நம்‌ செந்தமிழ்‌ 
மொழிக்கண்‌ பழைய நூல்கள்‌ பல சங்க இலக்கியங்கள்‌ என்ற 
பெயரால்‌ வழங்கி வருகின்றன. அவ்விலக்கியங்கள்‌ தோன்றி 
நிலவிய காலமே சங்க காலமாம்‌ என்ற பொது எல்லையை 
ஈண்டுக்‌ கால வெல்லையாகக்‌ கொள்கின்றேன்‌. அவ்விலக்கியங்‌ 
கள்‌ பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, பதினெண்கீழ்க்‌ கணக்கு என 
மூவகையாய்‌ இயலுகின்றன. இவை எழுந்து வளர்ந்த சிறந்த 
- தாலம்‌, சங்க. காலம்‌ இன்றேல்‌, இவை சங்க இலக்கியம்‌ 
எனப்படா. . 


"பத்துப்பாட்டு என்பது ஒரு தொகை நூல்‌. இதன்கண்‌ 
திருமுருகாற்றுப்படை முதலாகக்‌ கூத்தராற்றுப்படை ஈறாகப்‌ 
பத்துப்‌ பெரும்பாட்டுக்கள்‌ உள்ளன. இவற்றுள்‌ இயற்கையின்‌ 
இனிய காட்சி இனிது காட்டப்பெறுகிறது. அக்காட்சியைக்‌ 
காட்டும்‌ கட்டுரைகள்‌ இலக்கணவரம்பு கடவாது, உள்ளம்‌ 
கொள்ளத்தக்க அளவில்‌ நின்று இன்பம்‌ சுரப்பிக்கும்‌ திறம்‌ 


எண்ணுந்தோறும்‌ நமக்கு இறும்பூது தருகின்றது. இதனால்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 153 





கல்வியின்‌ இன்றியமையாமையை வற்புறுத்துகின்றார்கள்‌. 
தமிழ்மன்னன்‌ ஒருவன்‌ தன்‌ கோல்‌ நிழலில்‌ மக்களை நோக்கி, : 


“உற்றுழி யுதவியும்‌ உறுபொருள்‌ கொடுத்தும்‌ 
பிற்றைநிலை முனியாது கற்றல்‌ நன்றே; 
பிறப்போ ரன்ன உடன்வயிற்‌ றுள்ளும்‌ _- 
சிறப்பின்‌ பாலால்‌ தாயும்‌ மனம்திரியும்‌; 

_ ஒரு குடிப்‌ பிறந்த பல்லோ ருள்ளும்‌ 

- மூத்தோன்‌ வருக என்னாதுஅவருள்‌ 
அறிவுடையோன்‌ ஆறு அரசும்‌ செல்லும்‌.” 


என்று வற்புறுத்துகின்றான்‌. ஒரு பெரியவர்‌, வாழ்நாள்‌ 
மிகுதியாகிய வழியும்‌, தமக்கு. நரையோ திரையோ 
- உண்டாகாமல்‌ இருந்தார்‌. அது கண்ட அறிஞர்‌ சிலர்‌ அவரை 
நோக்கி, இதற்குக்‌ காரணம்‌ என்னை என வினவினர்‌. அவர்கட்கு 
- அவர்‌, என்‌ மனைவி, மக்கள்‌ முதல்‌ அனைவரும்‌. என்‌ 
கருத்திற்கேற்ப ஒழுகும்‌ இயல்புடையவர்‌. வேந்தனும்‌ அல்லவை 
செய்வதிலன்‌. சான்றோர்‌ பலர்‌ யான்‌ வாழும்‌ ஊரே” என்றார்‌. 
எனவே, சான்றோர்‌ இனத்தனாய்‌, கல்வியறிவு சிறந்து நிற்பது ' 
தனக்கு இன்றியமையாதது என்பதைச்‌ சங்ககாலத்‌ தமிழ்மகன்‌ 
இனிதறிந்து ஒழுகிய திறம்‌ நாம்‌ காண்கின்றோம்‌. 

சங்ககாலத்‌ தமிழ்மகன்‌, தன்‌ வாழ்வில்‌, உடல்‌ வளர்ச்சி 
கருதா உயிர்‌ வளர்ச்சியொன்றே கருதி, கல்வி பயின்று அறிவுபெற 
ஆர்வம்‌ கொண்டான்‌ என்பவர்‌ அவனது இயல்பை 
அறியாதவராவர்‌. உடல்‌ உரம்பெறுவதற்கேற்ற ஆள்வினைக்கண்‌ 
- அவனது உள்ளம்‌ அழுந்திப்‌ பயிற்சி பெற்றிருந்தது. வாளேந்திப்‌ 
போருடற்றிச்‌ செய்வன செய்தல்‌ தன்‌ கடன்‌ என்பதை அவன்‌, 
தாயால்‌ இளமையிலேயே வற்புறுத்தப்‌ பெறுகின்றான்‌. நீரில்‌ 
நீந்துதல்‌, யானை குதிரை முதலிய இவர்ந்து செல்லுதல்‌, 
வாட்பயிற்சி, விற்பயிற்சி முதலியன பயின்றிருந்தான்‌.. இதனை 
நன்குணர்ந்த கம்பனும்‌, இராமன்‌ வாயில்‌ வைத்து, ''மதிதரு 
தனயரும்‌ வலியர்கொல்‌'' என்று வினவுகின்றான்‌. உடல்‌ 
வளர்ச்சிக்குப்‌ படைப்‌ பயிற்சியும்‌, அறிவு வளர்ச்சிக்குக்‌ கல்வியும்‌ 
வேண்டுவனவாம்‌ என்பதைச்‌ சங்ககாலத்‌ தமிழ்மகன்‌ நன்கு 
அறிந்திருந்தான்‌. : உடல்‌ வன்மையால்‌ மனத்திட்பமும்‌ 
வினைத்திட்பமும்‌ பிறக்கும்‌ என்பது அவனது உள்ளக்கிடை. 


154 செம்மொழிப்‌ புதையல்‌ 





வீரமகனொருவன்‌, மனகீகினிய மகளொருத்தியை மணம்‌ 
புணருங்‌ காலத்தே, அரசனது போர்ப்பறை முழங்கக்‌ கேட்டான்‌. 
ஒருத்தியை மணந்து நுகரும்‌ இன்பத்திலும்‌, தன்‌ நாட்டிற்கு உற்ற 
இடர்‌ நீக்குதலால்‌ உளதாகும்‌ இன்பம்‌ பெரிதெனக்‌ கருதி 
மணத்தைத்‌ தள்ளிவைத்துப்‌ போர்க்குச்‌ செல்கின்றான்‌. 

“விளங்கிழைப்‌ பொலிந்த வேளா மெல்லியற்‌ 

சுணங்கணி வனமுலை யவளொடு நாளை 

மணம்புகு வைகல்‌ ஆகுதல்‌ ஒன்றோ, 

ஆரம ருழக்கிய மறங்கிளர்‌ முன்பின்‌ 

'தீனிலை யெஃக மறுத்த உடம்பொடு 

வாரா உலகம்‌ புகுதல்‌ ஒன்றெனப்‌ 

- படைதொட்‌ டனனே குரிசில்‌.” 

என்று பரணர்‌ கூறுகின்றார்‌. 

இவ்வண்ணம்‌ கல்வியறிவும்‌, உடல்‌ வன்மையும்‌ ஒருங்கு 
பெற்றுத்‌ இகழும்‌ தமிழ்‌ மகனுக்குத்‌ திருமணம்‌ செய்விக்கும்‌ 
எண்ணம்‌ இந்நாளில்‌, பெற்றோர்க்கு அமைகின்றது. அந்நாளில்‌ 
- அங்ஙனம்‌ இல்லை. தக்கோனாய்‌ மணப்பதம்‌ பெற்ற மகன்‌, தன்‌ 
மனம்‌ விரும்பும்‌ மாண்புடைய மகள்‌ ஒருத்தியைத்‌ தானே தேர்ந்து 
காண்கின்றான்‌. அவளது மனவொருமையைப்‌ பல நெறிகளால்‌ 
ஆராய்கின்றான்‌. கற்பின்‌ இண்மையைக களவில்‌ ஒழுகிக்‌ 
- காண்கின்றான்‌. பின்‌ தன்‌ களவு நெறி உலகறிய வெளிப்படுத்து 
இன்றான்‌. “அம்பலும்‌ அலரும்‌ களவு வெளிப்படுத்தலின்‌, 
- அங்கு அதன்‌ முதல்வன்‌ கிழவன்‌ ஆகும்‌”' என்றே ஆசிரியர்‌ 
தொல்காப்‌.பியனார்‌ உரைக்கின்றார்‌. பின்னர்‌, பெற்றோர்‌ 
மணத்திற்கு இயைந்து மணம்‌ புணர்விக்கின்றனர்‌. 
மமனைவாழ்க்கையின்‌ மாண்பு குறித்து அவன்‌ செய்யும்‌ 
இறம்‌ மிக்க வியப்புத்‌ தருவதாகும்‌. தான்‌ நடத்தும்‌ வாழ்க்கை தன்‌ 
நலமே. குறித்த வாழ்வாதல்‌ கூடாது. ஈதலும்‌ இசைபட 
வாழ்தனுமே மனைவாழ்க்கை, தன்‌ வாழ்வு ஏனை எவ்வகை 
மக்கட்கும்‌ ஏமம்‌ பயக்கும்‌ வாழ்வாதல்‌ வேண்டும்‌. தான்‌ ஈட்டிய 
பொருளைத்‌ தானே நுகர்தலின்றிப்‌ பிறர்க்கும்‌ பயன்பட 
வாழவேண்டிய தமிழ்மகன்‌ பொருள்‌ ஈட்டல்‌ கருதிக்‌ கலங்கள்‌ 
ஏறிக்‌ கடல்‌ கடக்கின்றான்‌. செல்பவன்‌ தன்‌ மனைவியின்‌. 
பிரிவாற்றாமை கண்டு தெருட்டு முகத்தால்‌ வாழ்வின்‌ 


கித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி _ந்தத 





குறிக்கோளை நன்கு வற்புறுத்துகின்றான்‌. அவன்‌ பிரிநீதவழி, 
. அதனை அவன்‌ மனையுறையும்‌ மகளிர்‌ பேசிக்கொள்வதால்‌ தாம்‌ 
இனிது அறியலாம்‌. : 
- *அறந்தலைப்‌ பிரியாது ஒழுகலும்‌, சிறந்த 

கேளிர்‌ கேடுபல வூன்றலும்‌, நாளும்‌ 

வருந்தா உள்ளமொடு இருததேளக்கு இல்‌.” 
என்றும்‌, 

“அறன்கடைப்‌ படாஅ வாழ்க்கையும்‌, என்றும்‌ 

பிறன்கடைச்‌ செலாஅ செல்வமும்‌ இரண்டும்‌ 

பொருளின்‌ ஆகும்‌ புனைஇழை..” 
என்றும்‌ பொருளைக்‌ கருதித்‌ தமிழ்‌. மகன்‌ வாழ்ந்திருக்கின்றான்‌. 
இவ்வண்ணம்‌ தானும்‌, தன்‌ நாட்டு மக்களும்‌ பொருட்‌ 
'குறைபாடின்றி இனிது வாழ்தல்‌ வேண்டும்‌; நாட்டில்‌ வறுமை 
தோன்றின்‌; (நாட்டவர்‌ மனத்தே நல்ல எண்ணங்கள்‌ வற்றிவிடும்‌;) 
நல்லறிவு மாயும்‌ என்று அஞ்சி, அவன்‌, ““செல்வம்‌ என்பது 
சேர்ந்தோர்‌ புன்கண்‌ அஞ்சும்‌ மென்கட்‌ செல்வம்‌?” என்று 
பிறர்க்கென வாழ்தலைப்‌ பொருளாகப்‌ பேணி வாழ்ந்து வந்தான்‌. 

தான்‌ ஈட்டிய பொருளைத்‌ தானும்‌ ஏனைத்‌ தமிழ்மக்களும்‌ 

பிறரும்‌ பெற்று இன்ப. வாழ்வு நடத்த வேண்டும்‌ என விரும்பும்‌ 
அத்‌ த.மிழ்மகனுக்கு வேறொரு கடமையும்‌ உண்டாகின்றது... 
நாட்டுப்‌ பகைவரால்‌ உண்டாகும்‌ கேடும்‌ அச்சமும்‌, வாழ்க்கை 
யின்பத்தைச்‌ சிதைக்கும்‌ என்ற எண்ணங்‌ கொள்கின்றான்‌. 
அதனால்‌, தன்‌ நாட்டிற்‌ காவல்‌ குறித்துப்‌ போர்‌ செய்தற்கும்‌, பிற 
வினை செய்தற்கும்‌ அவன்‌ உள்ளம்‌ கொண்டு, அது குறித்து 
- வினை செய்வதும்‌ கடமை என்பதை உணர்கின்றான்‌. தான்‌ 
இளமையிற்‌. பெற்ற கல்வி, நாட்டின்‌ நலம்‌ கருச்‌ செய்வன 
செய்தற்குப்‌ போதிய துணை செய்யாமை கண்ட வழி, நிரம்பிய 
கல்வி பெறுவதும்‌ கடன்‌ என்று தெளிகின்றான்‌. ஒரு கால்‌ ஒரு 
தமிழ்மகன்‌ கல்வி குறித்துப்‌ பிரிந்திருந்தபோது, அவன்‌ 
பிரிவாற்றாது வருந்திய அவன்றன்‌ மனைமகளிர்‌, வாடைக 
காற்றை நோக்கிக்‌ கூறுவாராய்‌, ““ஏ, வாடைக்காற்றே, 

தமியோர்‌ மதுகை தூக்காய்‌ தண்ணென, _- 

முனிய அலைத்தி, முரண்‌்இல்‌ காளை 


156 ப "செம்மொழிப்‌ புதையல்‌ 





கைத்தொழு மரபின்‌ கடவுட்‌ சான்ற 
செய்வினை மருங்கின்‌ சென்றோர்‌ வல்வரின்‌, 
நீ, கரிகாலனோடு வாகையென்னுமிடத்தே ஒன்பது 
. வேந்தர்‌ ஒன்றுகூடி எதிர்த்தபோது, அவனால்‌ அலைப்புண்டு தம்‌ 
கொற்றக்குடை இழந்த அந்தப்‌ 
““பீடில்‌ மன்னர்‌ போல 
ஓடுவை மன்னால்‌ வாடைநீ எமக்கே.” 
என்கின்றனர்‌. இங்கே, தமிழ்மகன்‌ மேற்கொண்ட 
கல்வியை, “கைதொழு மரபின்‌ கடவுட்சான்ற செய்வினை”? 
என்கின்றனர்‌. அரசு முறையாயினும்‌, வாழ்க்கை முறையாயினும்‌ 
அவ்வதற்கு வேண்டிய டவ ககன்‌ சிறவாது 
என்பதற்காகக்‌, 


“காவற்‌ சாகாடு உகைப்போன்‌ அப்து 
ஊறின்‌ றாகி. ஆறுஇனிது படுமே; 
உய்த்தல்‌ தேற்றா னாயின்‌, வைகலும்‌ 
பகைக்கூழ்‌ அள்ளல்பட்டு ப 
மிகப்பல்‌ தீநோய்‌ தலைத்தலைத்‌ தருமே.” 

என்று இளந்திரையன்‌ கூறுகின்றான்‌. 


நாட்டின்‌ காவல்‌ .குறித்துப்போருடற்றி ' வன்ர்படட்சத்‌ 
-நல்வினையென்றும்‌,: அவ்வாறு உயிர்கொடுத்துப்‌ புகழ்‌ 
கொள்வாரே சிறந்தோர்‌ என்றும்‌ தமிழ்மகன்‌ கருஇயிருந்தான்‌. அக்‌ 
கருத்தை அவனேயன்றி, அவன்‌ மகளிரும்‌ இனிதறிந்து 
இருந்தனர்‌. பகைவருடன்‌ போருடற்றச்‌ என்‌ தமிழ்மகன்‌ 

ஒருவன்றன்‌ மனைமகளிர்‌, ப 


“நோற்றோர்‌ மன்ற தாமே கூற்றம்‌ 
கோளுற விளியார்‌ பிறர்கொள விளிந்தோர்‌ எனத்‌ 


- தாள்வலம்‌ படுப்பச்‌ சேட்புலம்‌ படர்ந்தோர்‌” 


என்று பேசிக்‌ கொள்கின்றனர்‌. இந்நெறியில்‌ மகளிர்‌ வீரத்‌ த ரில 

. நிற்கும்‌ உள்ளமுடையராதல்‌ சங்ககாலத்‌ தமிழ்மகள்‌ இயலறியும்‌ 
நெறியிற்‌ புலப்படும்‌. டட அத 

மனைவாழ்க்கையில்‌ இயர்ருளிட்டன்‌ . கல்வியறிவு 

பெறுதல்‌, எ கர்‌ தாடு. முதலியன செய்தொழுகும்‌ 


"சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 157 





தமிழ்‌ மகன்‌ மகப்பேறு குறித்து மகிழ்கின்றான்‌. மக்களை 
யில்லாத வாழ்க்கையை விரும்புவதிலன்‌. “**மக்களை 
இல்லோர்க்குப்‌ பயக்குறையில்லை தாம்வாழும்‌ நாளே?" 
என்று கூறுவன்‌. பெற்ற மக்கள்‌ தம்‌ குடியின்‌ உயர்ச்சிக்கு 
உழைத்தல்‌ வேண்டுமெனக்‌ கருதுகின்றான்‌. அன்ன மக்களைப்‌ 
பெற்றோரை வாயார வாழ்த்தி மகிழ்வன்‌, 


“எண்ணியல்‌ முற்றி ஈரறிவு புரிந்து, 
சால்பும்‌ செம்மையும்‌ உளப்படப்‌ பிறவும்‌ 
காவற்‌ கமைந்த அரசுதுறை போகிய 
வீறுசால்‌ புதல்வற்‌ பயந்தனை."”” 


என்று பாராட்டுதலைக்‌ காண்க. . 


இனி, இவனது உள்ளத்தே கடவுள்‌ உணர்ச்சி வீறுபெற்று 
நிற்கின்றது. ““பல்லோரும்‌ பரம்பொருள்‌ ஒன்று உண்டு; 
அதன்பால்‌ பரிவுகொடு. பரசி வாழ்தல்‌ எல்லோரும்‌ 
செய்கடனாம்‌'” என்று கருதி வாழ்பவன்‌. இவன்‌ ஆண்டவனை 
வழிபட்டு வேண்டுவன மிக்க வியப்புத்‌ தருவனவாம்‌. சங்க 
காலத்தே ஏனை. நிலத்து மக்கள்‌ வேண்டியன வேறு. பிறர்‌ 
அழிவதையும்‌, பிறர்‌ ஆக்கம்‌ கெடுவதையும்‌ பொருளாகக்‌ கருதி 
ஆண்டவனை வேண்ட்னர்‌ பிறர்‌; தமிழன்‌, 

... “யாம்‌ இரப்பவை. 
தற்கும்‌ பொன்னும்‌ போகமு மல்ல, 


அருளும்‌ அன்பும்‌அறனும்‌ மூன்றும்‌.'” 
என்றும்‌, 
ப “யாமும்‌ எம்‌ சுற்றமும்‌ பரவுதும்‌, 
ஏம வைகல்‌ பெறுகயாம்‌ எனவே.” 
என்றும்‌ வேண்டுகின்றான்‌. 
இங்ஙனம்‌, சங்ககாலத்‌ தமிழ்மகன்‌, தன்‌ வாழ்க்கையைத்‌ 
தனக்கேயன்றிப்‌ பிறர்க்கும்‌ தன்‌ நாட்டின்‌ நலத்துக்கு. ம்‌ எனக 
கருதிச்‌ செலுத்தி, வழிபாட்டை மறவாது, மேற்கொண்டு, 
அவ்வழிபாட்டிலும்‌ தன்‌ வாழ்வின்‌ குறிக்கோள்‌ கை கூடுதற்கு 
-ஆக்கமாகும்‌ அருள்‌, அன்பு, அறம்‌ என்ற மூன்றுமே 
விரும்பியிருந்த நிலையை, இற்றைநாளில்‌ மக்கள்‌ அறிந்து நலம்‌ 
பெறுவாராக| 


11. தமிழ்‌ மகளிர்‌ 


(பண்டை நாளைத்‌ தமிழகத்தில்‌ மகளிரது நிலைமையை 
அறிந்துகொள்வது மிகவும்‌ நன்று. மக்கட்‌ படைப்பில்‌ ஆடவர்‌ 
பெண்டிர்‌ என்ற இருபாலார்க்கும்‌ உடலமைப்பில்‌ சிறிது 
வேறுபாடு உண்டேயன்றி நினைவு, சொல்‌, செயல்‌, அறிவு என்ற 
கூறுகளில்‌ வேற்றுமை இடையாது. உடலமைப்பு வேறுபாடு 
மக்கட்‌ பேற்றுக்கும்‌ மக்களினப்‌ பெருக்கத்துக்கும்‌ ஏற்ற வகையில்‌ 
துணைபுரிகின்றது. அதனால்‌ உலகியல்‌ வாழ்க்கைக்கு ஆணும்‌ 
- பெண்ணும்‌ ஒன்றற்கொன்று இன்றியமையாத்‌ துணையாதலை 
நாம்‌ காண்கின்றோம்‌. புறத்தே சென்று வாழ்க்கைக்கு வேண்டும்‌ 
உண்டி, உறையுள்‌ . முதலியன நாடி நல்கும்‌ வகையில்‌ ஆடவர்‌ 
சிறந்து நிற்றலின்‌ அவரது உடற்கூறு ஏனைப்‌ பெண்டிரது 
.. உடலினும்‌ வலி மிக்கதாகின்றது. மகப்‌ பெறுதலும்‌ அவற்றை 
ப வளர்த்தலும்‌ ஆகிய செயல்‌ வகைகளில்‌ பெண்‌ மகளிர்‌ ஆடவரது 
துணைமையைப்‌ பெரிதும்‌ . நாடுதலின்‌ ஆடவர்நிலை சிறிது 
உயர்வதாயிற்று. இன்னோரன்ன. காரணங்களால்‌ மக்களுலகில்‌ 
பெண்டிரது நிலை சிறிது அடங்கிய தன்மைத்தாக உளது. இந்த 
- நிலைமையினைப்‌ பழங்கால்‌ மக்களில்‌ சிலர்‌ நன்கு: உணர்ந்து 
கொண்டு மகளிரைத்‌ தங்கள்‌ நலனுக்காகப்‌ படைக்கப்பட்டவ 
ரெனக்‌ கருதி ஒழுகினர்‌. ட ப 

நம்‌ தமிழகம்‌ பண்டை "நானில்‌ பிற நாடுகளோடு 
தொடர்புற்று, வாணிகம்‌. முதலிய துறைகளில்‌ சிறந்து 
விளங்கியபோது, மேலை நாடுகவில்‌ கிரேக்கரும்‌ யவனரும்‌ 
- எகிப்தியரும்‌ பாரிசேயரும்‌ பாபிலோனியரும்‌ பிறரும்‌ 
_ மதிப்புடைய நாகரிகம்‌ கொண்டு விளங்கினர்‌; அவர்களுடைய 
. வரலாற்றுக்‌ குறிப்புகளும்‌ அரசியல்‌ நெறி முறைகளும்‌ 
அறிவுரைகளும்‌ இன்றும்‌ மேனாட்டவரால்‌ பாராட்டப்படும்‌ 
தகுதி படைத்துள்ளன. அவர்களுடைய வாழ்வில்‌, மகளிர்‌ நிலை 
ஆடவர்க்கு அடிப்பணி புரியும்‌ துறையிலேயே இருந்தது. 


ட 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 459 
அவையவை வைகைசசைதை வளை யையயைய வைககைள வையை வைகவாசைவைையையகையைவைவையவைகை கை கவா காவன வைகை வன்மையான அனவ ட ணன கடைம 


'எரோடாட்டசு முதலியோர்‌ குறிப்புகளால்‌ ஆண்‌ முக்கள்‌ 
ஈட்டப்படும்‌ பொருள்‌ வகையுள்‌ ஒன்றாகவே மகளிர்‌ 


கருதப்பட்டமை தெரிகிறது. மக்களைப்‌ பெறுதலும்‌ வளர்த்தலும்‌ 
குடும்பத்‌ தொழில்களைச்‌ செய்தலுமே அவர்கட்குச்‌ சிறந்த 
பணிகளாகக்‌ குறிக்கப்படுகின்றன. எகிப்தியர்கள்‌ மகளிர்‌ பலரை 


_ மணந்துகோடல்‌ மரபாகக்‌ கொண்டனர்‌. தொடக்கத்தில்‌ அஃது. 


அரசர்பால்‌ தோன்றி நாளடைவில்‌ யாவர்க்கும்‌ எய்துவதாயிற்று. 
இசுலாம்‌ சமயம்‌ பரவிய பின்‌ எடப்து மன்னர்‌ மகளிர்‌ பலரை 
மணத்தல்‌ கடமையாகக்‌ கொண்டனர்‌. ஒருவன்‌ தான்கொாண்ட 
மனைவியர்‌ பலரும்‌ அவர்‌ வயிற்றிற்‌ பிறக்கும்‌ மக்களும்‌ தனக்குக்‌ 
கிடைத்த செல்வமாகக்‌ கருதினான்‌. அவர்‌ அனைவருடைய 
உழைப்பும்‌ குடும்பத்துக்குப்‌ பொருள்‌ வருவாயாக இலங்கிற்று. 
வென்ற வேந்தர்‌ தோற்றோர்பால்‌ பெறப்படும்‌ திறைப்‌. 
பொருளாக மகளிரைப்‌ பெறுவது அந்நாளைய இயல்பு. 
வேந்தரைக்‌ காணச்‌ செல்லும்‌ தலைவர்களும்‌ செல்வர்களும்‌ 
இளமகளிர்‌ பலரை அவர்கட்குப்‌ பரிசுப்‌ பொருளாகவும்‌ 
வழங்கினரென எகிப்து நாட்டு வரலாறு கூறுகிறது. இம்‌ 
மனைவியர்க்கு வேறாக இற்பரத்தையராக நூற்றுக்‌ கணக்கில்‌ 
மகளிரைத்‌ தொகுத்து வைத்தல்‌ மேலை நாட்டு அரசர்‌ 
செயல்முறையாக இருந்திருக்கிறது. இவ்‌ . வழக்கம்‌ கிரேக்கர்‌ 
யவனர்‌ முதல்‌ பாபிலோனியர்‌ கிசியர்‌ ஈறாக எல்லோரிடையும்‌ 


'இருந்துளது. அரபியர்‌ மாத்திரம்‌ இத்‌ துறையில்‌ ஓரளவு உயர்ந்த 


நோக்கம்‌ கொண்டனர்‌. ஆண்‌ மக்களைப்‌ போலப்‌ 
பெண்மக்களும்‌ அரசியல்‌ வகைகளிலும்‌ போர்த்‌ துறையிலும்‌ 
சிறந்த பங்கு கொண்டனர்‌. முறை புரிதல்‌. படைக்கலம்‌ பயிறல்‌, 
படைத்தலைமை தாங்கல்‌ முதலியவற்றில்‌ மகளிர்‌ ஆடவரை 
யொப்ப விளக்க முற்றனர்‌. அறிவாராய்ச்சி, இசை, கூத்து, 
இலக்கியப்‌ புலமை, இனிய சொல்வன்மை என்ற நலம்பல 
வற்றில்‌ மகளிர்‌ சிறப்புற்றுத்‌ திகழ்ந்தனர்‌. ஆடவர்‌ அனைவரும்‌ 
மணம்‌ புரிந்துகோடல்‌ இன்றியமையாதது; மணமாகாமை ஓர்‌ 
ஆடவனுக்கு இழிவையும்‌ பழிப்பையும்‌ நல்கிற்று. மக்கட்‌ 


்‌- பேற்றுள்‌ ஆண்மகப்பேறு கடவுள்பால்‌ பறட டடக்‌ 


கருதப்பட்டு வந்தது. 


மேலைநாட்டுப்‌ பாலை நிலப்பகுதிகளில்‌ நாடோடிகளாக 


"வாழ்ந்த. மக்கள்‌ பெண்‌ மக்களைப்‌ - பெருஞ்சுமையாகவும்‌ 


160 ட செம்மொழிப்‌ புதையல்‌ 
வேண்டாப்‌ பொருளாகவும்‌ கருதினர்‌. பழந்தமிழரிடையே 
நிலவிய நிரைகோடல்‌ என்ற போர்த்துறைபோல, 'பாலை நில 
மறமக்கள்‌ பகைவருடைய மகளிரைக்‌ கவர்ந்துகோடலும்‌ பின்பு 
அடிமைகளாக அவர்களை மேற்கொண்டு நடத்தலும்‌ செய்து 
வந்தமையின்‌, அவர்கட்கு மகப்‌ பேற்றுள்‌ பெண்களைப்‌ பெறுதல்‌ 
வெறுப்பையும்‌ அச்சத்தையும்‌ விளைவித்தது. பெண்ணினத்தின்‌ 
பெருக்கத்தைக்‌ குறைப்பது கருதிப்‌ பெண்‌ மகவுகளைத்‌ தாம்‌ . 
வழிபடும்‌ தெய்வங்கட்கு உயிர்ப்பலி செய்வதும்‌ ஒருசில 
"மக்களிடையே ஒழுகலாறாக இருந்தது. . ப ப 


ப அந்நாளில்‌ நமது நாட்டின்‌ வடபகுதியில்‌ வாழ்ந்த மக்களும்‌ 
தஇிரேக்க. யவன எகிப்தியர்களைப்‌ போலப்‌ பெண்களை 
- மகப்பெறுங்‌ கருவியும்‌ கணவனுக்கு மனைக்கண்‌ இருந்து பணி 
புரியும்‌ அடிமையுமாகவே கருதினர்‌. ஒருவன்‌ பல மகளிரை 
மணத்தல்‌ விலக்கப்படவில்லை; அரசர்‌ ஐந்து மகளிரை 
- மனைவியராகக்‌ கொள்ளலாம்‌. அவர்கட்கு மேலும்‌ மகளிரை 
வேந்தர்‌ வரைந்து கொள்வர்‌; ஆயினும்‌ அவர்கள்‌ 
மனைவியராகும்‌ தகுதயின்றி 'உரிமை மகளிர்‌ என்ற பெயரால்‌ 
நிலவுவர்‌. முதல்‌ மனைவியிருக்க 'வேறொருத்தியை ஒருவன்‌ : 
மணக்க விரும்பின்‌, முதல்‌ மனைவியின்‌ இசைவைப்‌ பெற்றுத்‌ 
தான்‌ மணந்து கொள்வான்‌. இவ்வழக்கு மேலை நாட்டிலும்‌ 
இருந்தது. ஆபிரகாம்‌ என்பவன்‌ சாரா என்ற மனைவி யொருத்தி 
இருப்பவும்‌ அவளது இசைவு பெற்று இரண்டாம்‌ மனைவியாக 
ஆகர்‌ என்பவளை மணநீது கொண்ட வரலாறு இதற்குச்‌ சான்று 


பகருகன்றது. 
ஓருவன்‌ ஒழுக்கமும்‌. நற்பண்பும்‌ எத்துணைச்‌ ௫றிதும்‌ 
இலனாயினும்‌ பொல்லாத காமுகனாயினும்‌ அவன்‌ மனைவி 
அவனையே தெய்வமாகக்‌ கருதிப்‌ பணிபுரிய வேண்டும்‌ என்றும்‌, 
- மகளிர்க்கெனத்‌ தனித்த முறையில்‌ வேள்வியோ தவமோ 
விரதமோ இல்லையாகலான்‌, கணவனுக்குச்‌ செய்யும்‌ தொண்டும்‌ 
பணியுமே மகளிர்க்கு மேலுலக இன்பவாழ்வு பெறுதற்கு 
வாயிலாம்‌ என்றும்‌, மணமான ஒருத்தி தன்‌ பெற்றோர்‌ மனையில்‌ 
ப இருந்துகொண்டு தன்‌. கணவனுக்குப்‌ பணிந்து அவன்‌ 
விருப்பிற்கேற்ப நடவாளாயின்‌, நாடாளும்‌ வேந்தன்‌ சான்றோர்‌ 
கூடிய டப்பு அவளை நிறுத்தி வேட்டை நாய்கள்‌ கடித்துத்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை: துரைசாமி” 161 





துன்புறுத்துமாறு அவளை . அவற்றிற்கு இரையாக்க 
வேண்டுமென்றும்‌, தன்‌ கணவன்‌ நற்குண நன்மாண்புகளை 
இழந்து பொல்லாக்‌ குடியனாயும்‌ நோயுற்றவனாயும்‌ மாறியது 
- தாரணமாக அவனை வெறுத்துப்‌ புறக்கணிப்பாளாயின்‌ அவள்‌ 
மூன்று திங்கட்கு உயரிய ஆடையணிகலனின்று வேறோர்‌ 
தனியிடத்தே ஒதுக்கப்பட வேண்டுமென்றும்‌ மனுநூல்‌ 
கூறுகிறது. கணவன்‌ சொல்வழி யடங்கி யொடுங்கி ஒழுகுவதே 
மகளிர்‌ கடன்‌; அதுவே அவர்கட்கு உயர்ந்த அறமாம்‌ என 
யாஞ்ஞவல்கியர்‌ இயம்புகின்றார்‌. கணவன்‌ உயிரோடு 
இருக்கும்போதே தான்‌ பேறு விரதம்‌ மேற்கோடலும்‌ வேள்வி 
செய்தலும்‌ உடையளாயின்‌, அவள்‌ தன்‌ கணவன்‌ தலையை 
வெட்டினவளாகின்றாள்‌ எனவும்‌, புண்ணிய நீராடும்‌ ஒருத்தி, தன்‌ 
கணவனுடைய அ௮டிகளையோ உடல்‌ முழுவதுமோ நீராட்டி அந்‌ 
நீரையே உட்கொள்பவள்‌ புத்தேளிர்‌ வாளும்‌ உலகில்‌ பெருஞ்‌ 
சிறப்புப்‌ பெறுவாள்‌ எனவும்‌ அத்திரி யென்பார்‌ அறிவிக்கின்றார்‌. 
மறுமையில்‌ கணவன்‌ எய்தும்‌ கதியினும்‌. மேற்கதியை 
மனைவியாவாள்‌ பெறுவதில்லையாகலான்‌, கணவனுக்கு 
அடங்காதொழுகுபவள்‌ இறந்தால்‌ இன்பவுலகு எய்தாள்‌; 
எனவே, அவள்‌ என்றும்‌ தன்‌ கணவன்‌ மனம்‌ நோக நடவாளாதல்‌ 
வேண்டும்‌ என்று வாசிட்டநூல்‌ வற்புறுத்துகின்றது. கணவற்கு 
அடங்காது ஒழுகுபவள்‌ கையில்‌ எவரும்‌ உணவு தரப்பெறுதல்‌ 
கூடாது; அவள்‌ காமி எனக்‌ கருதப்படுவாள்‌ என ஆங்கிரசர்‌ 
கடி.கின்றார்‌. 


மேலை நாட்டவரைப்‌ போல நம்‌ நாட்டு வட 
மொழியாளரும்‌ மகளிரை உடைமைப்‌ பொருளாகவே கருதினர்‌. 
எனைப்‌ பொருள்களைப்‌ போல மகளிரையும்‌ - சூதாடு 
பணையமாகவும்‌, விற்கவும்‌ - ஒற்றிவைக்கவும்‌ கூடுய 
பொருளாகவும்‌ மதித்தொழுகினர்‌. இதற்கு இதிகாசங்களும்‌ 
புராணங்களும்‌ மிகப்‌ பல செய்திகளைச்‌ சான்று காட்டுகின்றன. 
உயிர்க்கு இறுதி நேரும்‌ காலத்தாயின்‌, சான்றோர்‌ இழிக்கத்தக்க 
“செயல்களைச்‌ செய்தாயினும்‌ உயிர்‌ உய்தல்‌ வேண்டும்‌ என்பது 
்‌ அந்நாளைய அறமாகலின்‌, அந்‌ நிலையில்‌ மகவிர்‌ அறமல்லன 
- செய்யினும்‌ அவர்‌ விலக்கப்படார்‌. மணமான மகளிர்க்குப்‌ பதி 
விரதமே சிறந்த அறம்‌. தன்‌ கணவனையன்றிப்‌ பிறர்‌ தம்மைத்‌ 
தொடினும்‌  தம்பாற்படினும்‌ தம்மை விரும்பினும்‌, 


162 ப ப ப செம்மொழிப்‌ புதையல்‌ 
ர தத எனல ம பகலக ப தனன அவத பத பகவ ட டல றட வனகாமல அடட ரம எ 


மனைவியாவாள்‌ அவர்களை மனத்தால்‌ விரும்பாமையே 
பதிவிரதத்தின்‌ பண்பு. கணவன்‌, ஆண்மையிழப்பினும்‌ அறிவு 
திறம்பினும்‌ வேறு நாடேகினும்‌ பெருநோய்‌ எய்தினும்‌ 
மனைவியாயினாள்‌ வேறோர்‌ ஆடவனை மணந்துகொள்ளலாம்‌. 
- கொண்ட கொழுநன்‌ குடிவழி யெஞ்சும்‌ நிலையில்‌ மனைவி 
வேறொருவனைக்‌ கூடி மகப்‌ பெறுவது குற்றமின்று என்றொரு 
கொள்கை பண்டை நாளில்‌ இருந்தமைக்கு இதிகாசமாகய 
பாரதம்‌ ஏற்ற வரலாறொன்றைச்‌ சான்று கூறுகிறது. 


இனி, மேலைநாட்டு ஆங்கிலரிடையே மகளிர்‌ இருந்த 
நிலையை நோக்கின்‌ ௮ஃது ஏனை மேலை நாடுகளினின்று 
வேறுபட்டதாகத்‌ தோன்றவில்லை. அரசியல்‌ வாழ்வில்‌ அரச 
மகளிர்மட்டில்‌ அரசிகளாக முடி சூடிக்‌ கொள்ளும்‌ உரிமை 
பெற்றிருந்தனர்‌. கிறித்து சமயம்‌ பரவிய பின்பே அந்நாட்டில்‌ 
ஒருவன்‌ பல மகளிரை மணக்கும்‌ இயல்பு நீங்குவதாயிற்று. 
நெடுங்காலம்‌ வரையில்‌ மகளிர்க்கு அந்நாட்டவர்‌ கல்வி 
நல்கவில்லை. சமயத்துறையில்‌ தாபத மகளிர்க்கு லத்தீன்‌ மொழி 
கற்பிக்கப்‌ பெற்றமையின்‌, இ.பி. ஆறாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ 
பதீதாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ இடையே தாபத மகளிர்‌ சிலர்‌ லத்தீன்‌ 
மொழியில்‌ சிறந்த புலமை பெற்றிருந்தனர்‌. ஏனை யாவரும்‌ 
ம.கவிர்க்கு மணமும்‌  மகப்பேறுமே வேண்டப்படுவன என்ற 
்‌. கொள்கையிலே ஊன்றி நின்றனர்‌. மணமாகுமுன்‌ ஒருத்திக்‌ 
"இருக்கும்‌ உரிமை முற்றும்‌ மணத்திற்குப்‌ பின்‌ அவளுடைய 
.கணவன்பால்‌ சேர்ந்து ஒன்றிவிட்டன. மக்களைப்‌ பேணுதல்‌ 
கல்வி கற்பித்தல்‌ முதலியன பற்றிய உரிமைகள்‌ தந்தையிடமே 
-இருந்தொழிந்தன. _ வரலாற்றுக்‌ காலம்தொட்டு ஆங்கில 
- நாட்டவரிடையே கணவற்கு வேறாக மகளிர்க்கு எவ்வகைச்‌ 
'சொத்துரிமையும்‌ இல்லாமலே இருந்து வந்தது; இ.பி. 1885- இல்‌ 

. தான்‌ மகளலிர்க்குச்‌ சொத்தில்‌ . உரிமை வழங்கப்‌ பெற்றது. 
அரசாளும்‌ வேந்தன்‌ மக்களுள்‌ மகளிர்க்கு அரசியல்‌ உரிமை 
- பண்டையிருந்தது; ஆயினும்‌ அம்‌ மக்களுள்‌ ஆண்‌ மக்கள்‌ 
இருப்பின்‌, அவர்க்கே முதலுரிமை நிலவிற்று. சென்ற 1918- -இல்‌ 
தான்‌ மகளிர்க்கு வாக்குரிமை வழங்கினர்‌; அதன்‌ பிறகே ஆங்கில 
_ மகளிர்‌ பாராளுமன்ற உறுப்பினராகும்‌ தகுதி பெற்றனர்‌. 
அமெரிக்கர்‌ 1920-இல்‌ அவ்வுரிமையை மகவிர்க்கு வழங்கினர்‌. 
உயரிய கல்வியும்‌ கலையும்‌ பெறுதற்கேற்ற வாய்ப்பும்‌ ஆங்கில 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை ட 163 





நாட்டு. மகளிர்க்குப்‌' ப டணொன்றனால்‌ நூற்றாண்டின்‌ இறுதிப்‌ 
பகுதியில்தான்‌ உண்டாயிற்று. இவர்களையெல்லாம்‌ நோக்கின்‌ 
பண்டை நாளைத்‌ தமிழ்‌ மகளிரின்‌ நிலை பெரிதும்‌ 


வியத்தற்குரியதாக விளங்குகிறது. 


பழந்‌ தமிழ்‌ மக்களிடையே ஆடவர்‌, பெண்டிர்‌ என்ற 
இருபாலார்க்கும்‌ பிறப்பு, அறிவு, ஒழுக்கம்‌ முதலிய கூறுகவில்‌ 
வேற்றுமை காணப்படவில்லை. ஆண்‌ மக்களை யொப்பவே 
பெண்மக்களும்‌ பேணப்பட்டுள்ளனர்‌. கூர்த்த அறிவுடைமையே 
_ மக்களில்‌. வேற்றுமை காட்டிநின்றது. திருவள்ளுவரும்‌ 
அறிவறிந்த மக்கட்‌ பேற்றையே சிறந்த பேறாக எடுத்துரைக்‌ 
கின்றார்‌. அதற்குக்‌ காரணம்‌, ஆணாயினும்‌ பெண்ணாயினும்‌, 
மக்கள்‌ தம்மினும்‌ மிக்க அறிவுநலம்‌ உடையராயினும்‌ 
உலகிலுள்ள மன்னுயிர்க்கெல்லாம்‌ வாழ்வு :இனிதாம்‌ என்பது 
கருத்து. அதனால்‌ ஆடவர்‌ பெண்டிர்‌ இருபாலாரும்‌ திருந்திய 
கல்வி பெறுவதில்‌ வேறுபாடின்றி யொழுகினர்‌. பெண்‌ 
மக்கட்குரிய நலம்‌ கூறப்புக்க தொல்காப்பியர்‌ “செறிவும்‌ 
நிறைவும்‌ செம்மையும்‌ செப்பும்‌, அறிவும்‌ அருமையும்‌ 
பெண்பாலான”* என்று தெரிவிக்கின்றார்‌. கல்வி கேள்விகளால்‌ 
உண்டாகும்‌ திண்ணிய அறிவொழுக்கம்‌ கற்பு என்று தமிழ்ச்‌ 
சான்றோரால்‌ குறிக்கப்படும்‌. ஆடுகோட்பாட்டுச்‌ க 
என்ற வேந்தனது நலம்‌ கூறப்புகுந்த சான்றோர்‌, உலகம்‌ . 
தோன்றிய மேம்படு கற்பின்‌ வில்லோர்‌ தன்ன என்றும்‌, 
வேதங்களைக்‌ குறிக்கக்‌ கருதிய சான்றோர்‌, அவற்றை “எழுதாக்‌ 
கற்பு” என்றும்‌ குறிப்பதே இப்பொருண்மைக்கு ஏற்ற 
சான்றாகும்‌. மகளிர்க்குக்‌. கல்வியறிவின்‌ இணிநிலை 
. யொழுக்கத்தைக்‌ கற்பென வாளா ஓதாமல்‌, ““செயிர்சீர்‌ காட்டுக்‌ 
"கற்பு!" என்று தொல்காப்பியர்‌ சிற.ப்.பித்துக்‌ கூறியருளுகின்றார்‌. 
கற்பென்னும்‌ திண்மையுண்டாவது மகளிர்க்குரிய தகுதிகளுள்‌ 
ட்‌ வாய்ந்தது என்று பண்டைத்‌ தமிழர்‌ பணித்துள்ளனர்‌. 


மகளிர்‌ மகப்பெறுதல்‌ என்பது இயற்கையறம்‌; அதனால்‌ ப 
உடற்கூறு. வேறுபட்டதன்றி, ஆணுக்கு அடிமையாய்த்‌ தனக்கென 
உரிமையும்‌ செயலுமற்றிருத்தற்கன்று என்பது தமிழ்‌ மரபு. 
ஆண்டவன்‌ படைத்தளித்த இவ்வுலகில்‌ ஆணைப்போலப்‌ 
பெண்ணும்‌ வாழப்‌ பிறந்தமையின்‌ ஆணுக்கு க்கட ச்‌ பெண்‌ 


164 ன்‌ 'செம்மொழிப்‌ புதையல்‌ 
எனனால அறவ வைககைள ணையை ளகைக்கை வாமை ஷ்ணா வை வையி சவவைகவை வைகைக்‌ வனை கனவனை கைதக வைவ கைகள வவ விவவ்லைவகை கைக சைகை 


'அடிமையாய்க்‌ கிடந்து மடிய வேண்டுமென்பது அறமாகாது. 
ஆண்‌ மக்களைப்‌ போலாது பெண்மகள்‌ ஒருத்தி மனையின்கண்‌ 
செறிப்புண்டிருந்தபோது உரிமை வேட்கையால்‌ உந்தப்‌ 
பெற்றமையின்‌, 


“விளையாடு ஆயமோடு ஓரை ஆடாது 

இளையோர்‌ இல்லிடத்து இற்செறிந்‌ திருத்தல்‌ 
- அறனும்‌ அன்று ஆக்கமும்‌ தேய்ம்‌.”” 

என்று கூறுவது இங்கே நினைவுகூரத்‌ தகுவதாம்‌. ஆணுக்குப்‌ 
பெண்ணும்‌ பெண்ணுக்கு ஆணும்‌ வாழ்க்கைத்‌ துணையாவன. 
வாழ்க்கை இருபாலார்க்கும்‌ பொது; இருவரும்‌ கூடியே அதனைச்‌ 
செய்தல்‌ இயற்கையாதலால்‌ இருவர்க்கடையே வேற்றுமை 
கண்டு புகுத்துவது இயற்கை வாழ்க்கையை இடையூற்றுக்‌ 
குள்ளாக்கும்‌ என்பது கண்டே பண்டைச்‌ சான்றோர்‌ மனைவியை 
வாழ்க்கைத்‌ துணை என்று வழங்கினர்‌. அவளது துணைமையின்‌ 
சிறப்புணர்ந்து மேற்கொண்ட கணவனைக்‌ கொண்டான்‌ என்று 
. குறித்தனர்‌. 


பழந்தமிழர்‌ குடியில்‌ கல்விப்‌ பேற்றில்‌ ஆணும்‌ ன வெணும்‌ 
ஓத்த உரிமை பெற்றுள்ளனர்‌. மண்ணாளும்‌ வேந்தர்க்குரிய நீதி 
நன்னூல்‌ பலவும்‌ பெண்களும்‌ கற்றிருந்தனர்‌. பிறந்த குடியின்‌ 
- பெருமையையும்‌ புகுந்த குடியின்‌ தொல்வரவையும்‌ மகளிர்‌ 
நன்குணர்ந்து குடிப்பெருமை குன்றாத வகையில்‌ வாழ்க்கையை 
நடத்துகின்றனர்‌. கணவனும்‌ மனைவியும்‌ உலகியல்‌ 
வாழ்க்கைக்கு ஒருவர்க்‌ கொருவர்‌ இன்றியமையாத்‌ துணை 
. வராதலின்‌, கணவன்பால்‌ காணப்படும்‌ குறையை மகளிரும்‌ 
மகளிரது குறையைக்‌ கணவனும்‌ நன்கு உணர்ந்து குணம்‌ பேணி 
வாழ்கின்றனர்‌. கணவன்பால்‌ பிழை காணுமிடத்து அன்புடைய 
நன்மொழிகளால்‌ தாய்‌ போல்‌ கழறிக்கூறி நீக்கியும்‌, நலம்‌ 
காணுமிடத்து மகிழ்ச்சி கூர்ந்தும்‌, மகளிர்‌ நடந்து கொள்வது 
சிறந்த அறமாகக்‌ கருதப்படுகிறது. ''தாய்‌ போற்‌ கழறித்‌ தழீ 
இக்கோடல்‌, ஆய்மனைக்‌ கிழத்திக்கும்‌ உரித்து என மொழிப” 
எனத்‌ தொல்காப்பியனார்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றார்‌. கொண்ட 
கணவன்பால்‌ ஒருகால்‌ பிழை தோன்றக்‌ கண்ட அவன்‌ மனைவி 
தீவிய இனிய கூரிய. சொற்களால்‌ அவனைக்‌ கழறினாளாக, 
. அதனால்‌ அவன்‌ நெஞ்சு வருநீதினான்‌; அந்‌ நிலையில்‌ அவ்‌ 


ப சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை த இண்சாம்‌ த 





வா வாழ்க்கையின்‌ நலம்‌ பேணி நின்ற நங்கை 
யொருத்திபோந்து, அவனைத்‌ தெருட்டி அவனைக்‌ கழறிக்‌ கூறிய 
மனைவியின்‌ உரிமைச்‌ சிறப்பை எடுத்துக்‌ காட்டலுற்று, 
“ஒண்டொடி மடமகள்‌ இவளினும்‌, 
நுந்தையும்‌ யாயும்‌ கடியரோ நின்னே:?1 


என்று கூறியதாக ஆசிரியர்‌ ஓரம்போடுயார்‌ உரைக்கின்றார்‌. 


இல்லிலிருந்து அறம்‌ புரிந்து ஒழுகுமிடத்துக்‌ கணவன்‌, 
பொருள்‌ செய்தல்‌, போர்வினை முதலிய மேற்கொண்டு சேறல்‌ 
ஆகிய கடமை காரணமாகப்‌ பிரிந்து செல்லவேண்டின்‌, காதல்‌ 
வழிநிற்கும்‌ பிரிவுத்‌ துன்பம்‌ தோன்றி மனைவியின்‌ மனத்தை 
வருதீதுவது இயற்கை. காதலுக்கும்‌ கடமைக்கும்‌ இடையே 
நிகழும்‌ போரில்‌ கடமை வீழ்ச்சியுறின்‌ அது காதல்‌ வாழ்க்கையில்‌ ' 
நல்குரவையும்‌ வெறுப்பையும்‌ விளைவித்துத்‌ துன்பம்‌ பயக்கும்‌ 
என்பதைப்‌ பழந்தமிழ்க்‌ கணவனும்‌ மனைவியும்‌ நன்கு 
உணர்ந்திருந்தனர்‌. .கணவன்‌ பிரியுங்கால்‌ வற்புறுத்தும்‌ 
சொற்களையே பற்றுக்கோடாகக்‌ கொண்டு பிரிவுத்‌ துன்பத்தை 
ஆற்றி மனைக்கண்ணே தாம்‌ செய்வனவற்றை முட்டின்றிச்‌ 
செய்தொழுகுவதே மனையுறை மகளிர்க்கு கராய கற்புமாம்‌ 
என்பது தமிழ்மரபு. 

மனையின்கண்‌ வாழும்‌ மகளிர்‌ தாம்‌ பெற்றமக்கட்கு 
மொழி பயிற்றும்‌ முதற்கல்வி நல்கும்போதே அவர்களிடத்தே 
நல்லொழுக்கம்‌ வேரூன்றி வளரச்‌ செய்தல்‌ தம்‌ கடன்‌ என்பதை 
உணர்ந்து ஒழுகுகின்றனர்‌. விளையாடும்‌ பருவதீதனான தன்‌ 
மகனை நோக்கின ஒரு தமிழ்த்தாய்‌, அவன்‌ தந்தைபால்‌ 'உள்ள 
குணநலங்களையும்‌ குறைகளையும்‌ எடுத்தோதி, குணங்களைக்‌ 
கொண்டு குறைகளைக்‌ கைவிட பவண்டு வ உறு கற்பிக்கப்‌ 
புகுநீத, 

செம்மால்‌, 

வனப்பெல்லாம்‌ நுந்தையை ஒப்பினும்‌ நுந்தை 

நிலைப்பாலுள்‌ ஒத்தகுறி என்‌ வாய்க்கேட்டு ஒத்தி, 


1. (ஐங்‌, 98.5 


166 2 செம்மொழிப்‌ புதையல்‌ 





என்று முன்மொழிந்து, கணவன்‌ போர்வல்‌ மறவன்‌. என்றும்‌, 
போரையும்‌ அதற்குரிய அறம்‌ பிழையாது . செய்து வெற்றி 
்‌. கொள்வதில்‌ வீறுடையன்‌ என்றும்‌ கூறுவாளாய்‌, 
“கன்றிய தெவ்வர்க்‌ கடந்து களங்கொள்ளும்‌ 
வென்றி மாட்டு ஒத்தி பெரும.” 
என்றும்‌, இவ்வாறே அவனுடைய நடுவு நல்ல, ஈகைச்‌ 
சிறப்பு ஆகியவற்றையும்‌, 
“பால்கொள லின்றிப்‌ பக்கப்‌ முறைக்கு ஒல்காக்‌ 
கோல்செம்மை யொத்தி பெரும.” என்றும்‌, 
“வீதல்‌ அறியா விழுப்பொருள்‌ நச்சியார்க்கு 
ஈதல்மாட்டு ஒத்தி பெரும” என்றும்‌. 
கூறுவது இன்றைய தாயர்க்கு நல்ல படிப்‌. பினையாகும்‌. 
இவ்வியல்பு பற்றியே, பொன்முடியார்‌ என்ற சான்றோர்‌, ஒருதாய்‌ 
தன்‌ மகனுக்குக்‌ கடமையுணர்வு நல்கும்‌ கட்டுரை வடிவில்‌, . 
“ஈன்று புறந்தருதல்‌ என்தலைக்‌ கடனே 
சான்றோ ஸனாக்குதல்‌ தந்தைக்குக்‌ கடனே 
. வேல்வடித்துக்‌ கொடுத்தல்‌ கொல்லற்குக்‌ கடனே. 
. நன்னடை நல்கல்‌ வேந்தர்க்குக்‌ கடனே ப 


ஒளிறுவாள்‌ அருஞ்சமம்‌ முருக்கிக்‌ 
களிறுஎறிந்து பெயர்தல்‌ கானைக்குக்‌ கடனே.” 


என்று கட்டுரைக்கின்றார்‌. 


ப இங்கனம்‌ தம்‌ குடியில்‌ வாழும்‌ மக்கள்‌ கடமையுணர்வும்‌ 
ப நல்லொழுக்கமும்‌ கொண்டு சிறத்தல்‌ வேண்டுமெனக்‌ கருதும்‌ 
தமிழ்‌ மகளிர்‌, தாம்‌ வாழும்‌ நாட்டின்‌ நலத்தையும்‌ தம்‌ நெஞ்சில்‌ 
-கொண்டு, வாய்த்த போதெல்லாம்‌, ““நெற்பல. பொலிக பொன்‌ 
பெரிது சிறக்க”. '*விளைக வயலே.. வருக இரவலர்‌”? “பசி 
இல்லாகுக பிணி சேண்‌ நீங்குக”' “*வேந்து பகை தணிகயாண்டு 
பல நந்துக”” அறம்‌ நனி சிறக்க அல்லது கெடுக”” “அரசு முறை 
செய்க களவு இல்லாகுக”' “'நன்று பெரிது சிறக்க தீது இல்லாகுக”” 

“மாரி வாய்க்க வளம்‌ நனி சிறக்க?” என விழைந்து வேண்டுவர்‌. 


மகளிருடைய மனைவாழ்வில்‌ கணவனது காதலுள்ளம்‌ 
தன்னின்‌ நீங்கி வேறு - மகளிர்பால்‌ செல்லுமாயின்‌, ௮ம்‌ மகளிர்க்கு 


- சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 167 





அதனினும்‌ மிக்க வருத்தம்‌ தருவது வேறு. இடையாது. உலக 
நாடுகளில்‌ எங்கு நோக்கினும்‌ மகளிர்க்குரிய இவ்‌ வியல்பு 
ஒன்றாகவே உள்ளது, மேலை நாடுகளிலுள்ள எகிப்து, 
அபிசீனியா முதலிய நாடுகளிலும்‌ கழ்‌ நாட்டுச்‌ சீனம்‌ சப்பான்‌ ' 
நாடுகளிலும்‌ உள்ள மகளிர்‌ எப்போதும்‌ கணவனுடைய மன 
நிறைவையே குறிக்கோளாகக்‌ கொண்டு ஒழுகுவர்‌. சில..நாட்டு 
மகளிர்‌ தாம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு செயலும்‌ கணவற்கு உவகை 
தருகிறதா என்பதை அடிக்கடி கேட்டு அறிந்து கொள்வர்‌. 
அதனால்‌, கணவனது காதலன்பு பிற மகவிர்பால்‌ செல்லாது. 
காத்தொழுகுவதை அவர்கள்‌ கண்ணும்‌ : கருத்துமாகக்‌ 
கொண்டிருந்தனர்‌. உருசிய நாட்டுப்‌ பழங்குடி மக்களும்‌, 
அமெரிக்க நாட்டுச்‌ செவ்விந்தியரும்‌ 'ஆடவரினு.ம்‌ மகளிரைத்‌ 
தாழ்ந்தவராகக்‌ கருதி ஓமுகுபவராயினும்‌, அவர்‌ நாட்டு 
மகளிர்க்குக்‌ கணவன்பால்‌ பரத்தைமை தோன்றின்‌ பெரிதும்‌ 
வருந்துவதை அவர்‌ நாட்டு வரலாறு கூறுகின்றது. சுமேரியா 
நாட்டில்‌ மகளிரிடையே பரத்தைமை யொழுக்கம்‌ பெரிதும்‌ 
. பரவியிருந்தது; எனினும்‌, மனையறம்‌ பூண்ட மகளிர்‌ கணவன்‌ 
பரத்தனாவது காண மிகவும்‌ அஞ்சி யொழுகுகின்றனர்‌. 


மேலே காட்டிய பழங்குடிகளோடு. ரவ்வையிலும்‌ 
பிற்படாத தொன்மை வாய்ந்த தமிழ்‌ மகளிர்‌ விலக்கல்லராகலின்‌, 
கணவனது பரத்தைமை மனையுறையும்‌ மக்களுக்கு மிக்க 
வருத்தத்தை விளைவித்தது. தன்னைக்‌ கொண்ட கணவன்‌ 
தன்னையொழியப்‌ பிறமகளிரைக்‌ கனவினும்‌ கருதாத 
பேராண்மையுடையனாகப்‌ பெறின்‌ பெண்டிர்‌. புத்தேளிர்‌ வாழும்‌. 
உலகில்‌ பெருஞ்‌ சிறப்புப்‌ பெறுவர்‌ என்று பொருள்‌ -: 
கொள்ளத்தக்க வகையில்‌, “'பெற்றாற்‌ பெறிற்‌ பெறுவர்‌ பெண்டிர்‌ 
பெருஞ்சிறப்புப்‌ புத்தேளிர்‌ வாழும்‌ உலகு” என்ற இருக்குறள்‌ 
அமைந்திருக்கிறது. கணவன்‌ பரத்தனாயின்‌ அது தனக்குச்‌ சிறுமை 
பயப்‌. பதோடு தன்‌ குடிக்கும்‌ பழி தரும்‌ என்ற கருத்தால்‌ தமிழ்‌ 
மகளிர்‌ அவன்‌ உள்ளம்‌ அந்நெறியிற்‌ செல்வதை விரும்பவில்லை. 
““பூவோரனையர்‌ மகளிர்‌, வண்டோரனையர்‌ ஆடவர்‌” என்ற 
கருத்தொன்றும்‌ அத்நாளில்‌ மக்கவிடையே நிலவியிருந்தது. 
என்றாலும்‌ மகளிருள்ளம்‌ கணவனது காதல்‌ றட ரம மல 
ப பரவுவதைச்‌ சிறிதும்‌ உடன்படவில்லை. 


168 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





இப்போது பழனியென வழங்கும்‌ ஊர்க்கு முன்னாளில்‌ 
திருவாவி நன்குடி என்றும்‌ பழங்காலத்தில்‌ பொதினி யென்றும்‌ 
பெயர்கள்‌ வழங்கின. அதனருகே ஆய்க்குடி யென்ற ஓர்‌ ஊருளது; 
அதன்‌ உண்மைப்‌ பெயர்‌ ஆவிகுடி என்பது. அதனைத்‌ 
தலைநகராகக்‌ கொண்ட அப்‌ பகுதியில்‌ ஆவியர்‌ என்பார்‌ 
வாழ்ந்தனர்‌. அதனால்‌ அதனை வையாவி நாடு என்பர்‌; பண்டை 
நாளில்‌ அங்கே பெரும்பேகன்‌ என்ற அரசன்‌ ஆட்சி புரிந்தான்‌. 
அவனை வையாவிக்‌ கோப்பெரும்பேகன்‌ என்பது வழக்கம்‌; 
அவனுடைய மனைவி பெபயர்‌ கண்ணகி என்பது. ஒருகால்‌ 
அவனுக்கு வேறொரு பெண்ணின்‌ தொடர்‌ புண்டாயிற்று. 
அதனால்‌ கண்ணகிக்கு மனக்கவலை பெரியதாயிற்று. பேகன்‌ 
அருள்‌ உள்ளம்‌. படைத்த பெருந்தகை; காட்டில்‌ வாழும்‌ மயில்‌ 
ஒன்றுக்குப்‌ போர்வை யீத்த புகழாளன்‌; ''படா௮ம்‌ மஞ்ஞஜைுைக்கு 
. ஈத்த எங்கோ, கடாஅ யானைக்‌ கலிமான்‌ பேகன்‌” என்று 
சான்றோர்‌ அவனைப்‌ பாராட்டுவது வழக்கம்‌. அவனுக்கு அரிசில்‌ 
இழார்‌, க.பிலர்‌, பரணர்‌ என்ற சான்றோர்‌ பலர்‌ இனிய நண்பராவர்‌. 
கண்ணகி அவர்கட்குப்‌ பேகனது பரத்தைமையைச்‌ சொல்லி 
அவனை அந்நெறியினின்றும்‌ நீக்குமாறு முயன்றாள்‌. ஒருகால்‌. . 
அவள்‌ மனைக்குப்‌ போந்த பரணர்‌ என்ற நல்லிசைச்‌ 
சான்றோர்க்கு, : ப 


- *எம்போல்‌ ஒருத்தி நலன்‌ நயந்து என்றும்‌ 
“வரூஉம்‌ என்ப வியங்கு புகழ்ப்‌ பேகன்‌ 


கதன்‌ ஒலிக்கும்‌ தேரொடு 
_ முல்லை வேலி நல்லூரானே”" 


என்று முறையிட்டனனள்‌. அவர்களும்‌ அவளது வேண்டுகோட்கு 
இணங்க, பேகனைக்‌ கண்டு ''வேந்தே, நீ மனையறம்‌ மாண்புறச்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌; நீ. இன்றிரவே நின்‌ மனையுறையும்‌ 
கண்ணகுபால்‌ சென்று அவள்‌ எய்தி வருந்தும்‌ துயரத்தைப்‌ 
போக்கியருளல்‌ வேண்டும்‌” என்பாராய்‌, 
_ “அறஞ்‌ செய்தீமே அருள்வெய்‌ யோய்‌என 
இஃதுயாம்‌ இரந்த பரிசில்‌; அஃது இருளின்‌ 
இனமணி நெடுந்தே ரேறி - 


இன்னாது உறைவி அரும்படர்‌ களைமே.” - 





1. புறம்‌, 144. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 169 
படட ப டட ட ட ப ப அடப்‌. 


என்று வேண்டினர்‌. அவனும்‌ அவ்வண்ணமே செய்து 
அறவாழ்க்கையில்‌ நிலை பெறுவானாயினான்‌. அவனது 
வையாவி நாட்டின்‌ புகழ்‌ விசய நகர வேந்தர்‌ காலம்‌ வரைத்‌ 
தமிழகத்தில்‌ சிறந்து நின்றது: ௮க்‌ காலத்தில்‌ வையாவி வையாபுரி 
எனச்‌ சிதைந்து பெரும்‌ பிறிதாகி மறைந்தது. நிற்க, கோவலன்‌ 
மனைவியாகிய கண்ணகியார்‌ தம்‌ கணவன்‌ சிலம்பு திருடிய 
கள்வன்‌ என்று பழி தூற்றப்பட்டுப்‌ பாண்டி வேந்தனால்‌ 
கொலையுண்டான்‌ என்பது. கேட்டு அதனால்‌ தம்‌ செல்வக்‌ 
குடிக்குண்டான புகழ்‌ மாசு படுவது நினைந்து வேந்தன்‌ 
முன்சென்று வழக்குரைத்த வரலாறு நாடறிந்த தொன்று. 

- வரலாற்றுக்‌ காலத்துக்கு முன்பிருந்தே தமிழ்‌ மக்கள்‌ போர்‌ 
மறத்துக்குப்‌ பெயரும்‌ மாண்பும்‌ .பிறங்கப்‌ பெற்றவர்‌. கிரேக்க, 
பாபிலோனிய எகிப்திய மகளிரைப்‌ போலத்‌ தமிழ்‌ மகளிர்‌ 
போர்ப்‌ புகழைப்‌ பெரிதும்‌ விரும்பினர்‌. போரில்‌ 
புறங்கொடுத்துக்‌ குடிக்குப்‌ பழி விளைத்தான்‌ தன்‌ வயிற்றிற்‌ 
பிறந்த மகன்‌ எனின்‌ அவளது மறவுள்ளம்‌ சிறிதும்‌ பொறாது. 
போருக்குச்‌ சென்றிருந்த இளையோன்‌ ஒருவனைப்‌ பற்றி அவன்‌ - 
தாயிடம்‌ போந்து பொய்யாக, “அன்னாய்‌, நின்மகன்‌ பகைவர்‌ 
தொடுத்த போரில்‌ முகுது தந்து ஓடினன்‌:'' என்று ஊரவர்‌ அலர்‌ 
கூறினர்‌; அது கேட்டதும்‌, அவன்‌ தாயின்‌ மறவுள்ளம்‌ கொதித்தது; 
ஊரவர்‌ கூறுவது உண்மையாயின்‌, அவன்‌. வாய்‌ வைத்துப்‌ 
பாலுண்ட என்‌ மார்பை அறுத்தெறிவேன்‌'' என்று வஞ்சினம்‌ 
கூறிப்‌ போர்க்‌ களம்‌ "சென்று அங்கே இறந்து இடக்கு.ம்‌ வயவர்‌ 
உடலங்களைப்‌ புரட்டிக்‌ காணலுற்றாள்‌. அவற்றின்‌ இடையே, 
முதுகிற்‌ புண்படாது முகத்திலும்‌ மார்பிலும்‌ புண்பட்டுச்‌ சிதைந்து 
வேறுபட்டுக்‌ கடந்த அவன்‌ உடம்பினைக்‌ கண்டு பேருவகை 
கொண்டாள்‌. இதனைக்‌ காக்கை பாடினியார்‌ என்ற டட, 


ட. முதியோள்‌ சிறுவன்‌ 
- படையழிந்து மாறினன்‌ என்றுபலர்‌ கூற 
மண்டமர்க்கு உடைந்தன னாயின்‌, உண்டஎன்‌ 
முலையறுத்‌ திடுவென்‌ யான்‌எனச்‌ சினைஇக்‌ .' 
கொண்டவாளொடு. படுபிணம்‌ பெயராச்‌ 
செங்களம்‌ துழவுவோள்‌ சிதைந்துவே நாகப்‌ 
படுமகன்‌ கிடக்கை காணூஉ.. 


ஈன்ற ஞான்றினும்‌ பெரிதுவந்‌ தனளே.”” 


170 ட செம்மொழிப்‌ புதையல்‌ 





என்று பாடிக்‌. காட்டுகின்றார்‌. வேறொருத்தியின்‌ தந்‌ைத 
முன்பொருகால்‌ நடந்த தும்பைப்‌ போரில்‌ உயிர்‌ கொடுத்துப்‌ 
புகழ்‌ கொண்டான்‌; அவள்‌ கணவன்‌.முன்னாள்‌ நடத்த கரந்தைப்‌ 
போரில்‌ நிரைகாவலில்‌ உயிர்‌ கொடுத்தான்‌. மறுநாள்‌ போர்‌ 
நிகழ்ச்சி தெரிவிக்கும்‌ பறையோசை கேட்டதும்‌ தன்‌ ஒரு 
மகனையும்‌ போர்க்‌ கோலம்‌ செய்து வேற்படையைக்‌ கையில்‌ 
தந்து செருமுகம்‌ செல்க என விடுத்தாள்‌; இதனை, ப 


“இன்றும்‌, செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி 

வேல்கைக்‌ கொடுத்து வெளிது விரித்துடீஇப்‌ 

பாறுமயிரக்‌ குடுமி எண்ணெய்‌ நீவி 

ஒருமக னல்லது இல்லோள்‌ 

செருமுக நோக்கிச்‌ செல்கென விடுமே.” 
என்று சான்றோர்‌ எடுத்துரைக்கின்றனர்‌. . 

இவ்வாறு தம்முடைய மனைக்கண்‌ உள்ள ஆடவர்‌ போரில்‌ 
மறம்‌ குன்றாது பொருது புகழ்‌ பெறுதலை விரும்பும்‌ தமிழ்‌மகளிர்‌ 
போரிற்‌ புண்பட்டுவரும்‌ வயவர்க்கு மருத்துவம்‌ செய்வதில்‌ மிக்க 
மாண்புறுகின்றனர்‌. கிழிந்த புண்களைத்‌ தைத்தலும்‌ 
மருந்திடுதலும்‌ இனிய பண்ணில்‌ இசைபாடுதலும்‌ மருத்துவத்‌ 
. துறையில்‌ கையாளப்படுகின்றன. புண்ணுற்ற மறவர்க்கு 
மருத்துவம்‌ செய்யப்பெறும்‌ மனைகளைப்‌ பேய்‌ முதவிய 
தீக்கோள்‌ வந்து தாக்காவண்ணம்‌ மனையிறைப்பில்‌ ஈர இலையும்‌ 
வேப்பிலையும்‌ செருகப்பட்டிருக்கும்‌. பெரும்‌ புண்‌ உற்றவர்‌ 
உள்ளம்‌ உலகியல்‌ தொடர்பில்‌ விடுதலை பெற்றுத்‌ 
துறக்கவின்பத்தில்‌ நாட்டம்‌ கொள்ளுமாறு சு கப்பட்டு 
இனிய முறையில்‌ பாடப்படும்‌. 


போர்த்துறையிலும்‌ பிறவற்றிலும்‌ புகழ்மிக்கு விளங்கிய 
காதற்‌ கணவன்‌ இறந்துபடின்‌, அவன்‌ பிரிவாற்றாத தமிழ்மகவிர்‌ 
"அவனுடனே உயிர்‌ துறப்பதுண்டு. கணவனோடே தாமும்‌ 
உயிரிழந்தால்‌ மறுபிறப்பில்‌ ௮க்‌ கணவனுக்கே மனைவியாய்ப்‌ 
பிறத்தல்‌ கூடும்‌ என்று பண்டைத்‌ தமிழ்மகளிர்‌ நினைத்‌ 
தொழுகினர்‌. ““இம்மை மாறி மறுமையாயினும்‌, நீயாகியர்‌ 
எம்கணவனை; யானாகியர்‌ நின்‌. நெஞ்சு நேர்பவளே”” என்று 
மகளிர்‌ கூறுவதாகச்‌ சான்றோர்‌ பாடுவது இதற்கு ஏற்ற சான்றாதல்‌ 
காண்க. இதனால்‌ இறந்த கணவனை எரிக்கும்‌ ஈமத்தில்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 173. 
வண்ணைகைைகைகவைளாகை கை வளைய /ைகைகாாய வை பகைவ யவன வைய வடை மாப வகை அன்னை வமான னா டடம 


தவலை ர வ “மகளிர்‌ உடன்‌ வீழ்ந்து உயிர்கொடுக்கும்‌ 
செயலை மேற்கொண்டனர்‌. உயிர்கொடுப்போருள்‌. மிக்க 
இளமை நலம்‌ படைத்தவர்‌ தீப்பாய்தலை விரும்பாத 
சான்றோரும்‌ உண்டு. பூதப்‌ பாண்டியன்‌ இறந்தது கண்ட அவன்‌ 
- உயிர்க்காதலியான பெருங்கோப்‌ பெண்டு அவனுடைய 
ஈமத்தீயில்‌ தானும்‌ வீழ்நீது சாதலுக்குத துணிந்தாளாக, 
ஆங்கிருந்த சான்றோர்‌ அவளை விலக்கி அறிவுரை பல 
கூறுவராயினர்‌. அவர்களை வெகுண்டு, ' 
“பெருங்காட்டுப்‌ பண்ணிய கருங்கோட்டு ஈமம்‌. 
நுமக்குஅரி தாகுக தில்ல எமக்குஎம்‌ ட 
பெருந்தோள்‌ கணவன்‌ மாய்ந்தென அரும்பற 
வள்ளிதழ்‌ அவிழ்ந்த தாமரை 
நள்ளிரும்‌ பொய்கையும்‌ தீயும்‌ ஓரற்றே.”” 
என்று பெருங்கோப்‌ பெண்டு அவலித்து . அரற்றினாள்‌. 
உயிர்கொடுக்கும்‌ ஆற்றல்‌ இல்லாமையாலோ சான்றோர்‌ பலர்‌ 
விலக்கியதனாலோ கணவனை இழந்து உயிர்‌ தாங்கி யிருப்போர்‌ 
- கைம்மை நோன்பு மேற்கொண்டு கணவனுக்கு வழிபாடு செய்து 
ப ஒழுகுவர்‌. இதனைத்‌ தும்யையூர்ச்‌ சொகினனார்‌ என்ற சான்றோர்‌, 


“அடங்கிய கற்பின்‌ ஆய்நுதல்‌ மடந்தை. 
உயர்நிலை யுலகம்‌ அவன்புக ஆர 
நீறாடு சுளகின்‌ சீறிடம்‌ நீக்கி. 

. அழுத லானாக்‌ கண்ணள்‌ 


மெழுகும்‌ ஆப்பிகண்‌ கலுழ்நீ ரானே.” 
"என்று குறிக்கின்ற ரர்‌. ப 


ப -கொழுநனை: யிழந்த குலமகளிர்‌ மேலே த்லால்‌ 
உடனுயிர்‌ விடுதல்‌, கைம்மை மேற்கொளல்‌ என்ற இரண்டனுள்‌ 
ஒன்றனை மேற்கொள்வரேயன்றி மறுமணம்‌ செய்துகொள்வது 
- இலர்‌. பழந்தமிழ்‌ மகளிர்‌ மறுமணம்‌ செய்துகொள்ளற்குப்‌ 
பண்டைப்‌ பொருளிலக்கண நூலார்‌ விதிக்கவும்‌ இல்லை]. 
மறுமணம்‌ செய்து கொண்ட வரலாறும்‌ தமிழ்‌ நூல்களில்‌. இது 
காறும்‌ காணப்படவில்லை. இம்மையிற்‌ பிரிந்த கணவனை 
மறுபிறப்பில்‌ பெறலாம்‌ என்ற கருத்துநிலவும்‌ சமுதாயமாதலின்‌, . 
பழந்தமிழிரிடையே மறுமணம்‌ நிகழ்தற்கு வாய்ப்பு ஏது? ்‌ 


1/2. ப ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





- அலர்ந்த, விரிநீ ர௬ுடுக்கை யுலகம்‌ பெறினும்‌. 

அருநெறி யாயர்‌ மகளிர்க்கு 

இருமணம்‌ கூடுதல்‌ இல்லியல்‌ பன்றே.'” 
என்ற முல்லைப்‌ பாட்டு இதற்குத்‌ தக்க சான்றாகும்‌. களவு 
நெறியில்‌ காதலுற்றுக்‌ கற்பு நெறியில்‌ மணம்‌ செய்து கொண்டு 
கணவனும்‌ . மனைவியும்‌ ஒருவர்க்கொருவர்‌ வாழ்க்கைத்‌ 
துணையாய்‌ ஒழுகும்‌ மக்களாதலின்‌ மறுமண நிகழ்ச்சி 
பழந்தமிழர்‌ வாழ்வில்‌ இடம்‌ பெறாதாயிற்று. 


மணந்து கொண்ட கணவன்‌ போர்‌ முதலியவற்றால்‌ இறுதி 
எய்தாது முதுமை யெய்துங்கால்‌, அவன்‌ உள்ளத்தே இதுகாறும்‌ 
நுகர்ந்து போந்த நுகர்ச்சிகளில்‌ உவர்ப்பும்‌ வெறுப்பும்‌ பிறந்து 
துறவு மேற்கொள்ளும்‌ வேட்கையை யுண்டுபண்ணும்‌. இக்‌ 
கருத்தையும்‌ செயலையும்‌ காணும்‌ சான்றோர்‌ அவர்க்கு வீடு 
பேற்றுக்குரிய மெய்யுணர்வையும்‌ தவத்தின்‌ செயல்‌ 
முறையையும்‌ அறிவுறுத்துவர்‌. அதனால்‌, அவர்கள்‌ தமக்குத்‌ 
துணையர்கிய மனைவியுடன்‌. துறவு மேற்கொண்டு 
மெய்யுணர்ந்து, அவா அறுத்து, யான்‌ எனது என்ற செருக்கற்று, 
அறிவு நூல்களைக்‌ கண்டு செம்பொருளாகிய கடவுளின்ப 
வாழ்வுக்கு உரியராவர்‌. இதுபற்றியே தொல்காப்பியர்‌, 'அறம்புரி 
சுற்றமொடு கிழவனும்‌ கிழத்தியும்‌, சிறந்தது பயிற்றல்‌ இறந்ததன்‌ 
பயனே”? என்று எலல. இறத்தல்‌ என்றது வயது 

முதிர்தல்‌. | ப 


ஒருவனுக்கு ஒருத்தி யென்ற முறையில்‌ தமிழ்‌ மக்கள்‌ உலகு 
இணைப்புண்டிருந்தமை பழந்தமிழ்‌ நூல்கள்‌ உரைக்கும்‌ 
உண்மையாகும்‌. ஆயினும்‌, அந்நாளில்‌ நாடுகட்கிடையே 
அடிக்கடி நிகழ்நீத போர்களால்‌ ஆண்‌ மக்கள்‌ தொகை குறைந்தது; . 
போரில்‌ ஈடுபடாமையும்‌ பாதுகாக்கப்‌ படுதலு.மாகிய : 
செயல்களால்‌ மகளிர்‌. தொகை மிகுந்தது. பெண்டிரைக்‌ 
-கொல்லலாகாது என்பது பழந்தமிழர்‌ போரறம்‌. இதே நிலை 
-மேலைநாடுகளிலும்‌ நிலவியதால்‌, மிகுந்து நின்றமகளிரை 
மனைவியாகவும்‌ உரிமை மகளிராகவும்‌ கொள்வது அவர்கள்‌ 
"நாட்டு வேந்தர்கட்கும்‌ செல்வர்கட்கும்‌ ஒராற்றால்‌ கடமையும்‌ 
மரபும்‌ ஆயின. அந்தச்‌ சூழ்நிலையே தமிழ்‌ நிலத்தும்‌ இருந்தமை 
யின்‌, மிகை மகளிரைப்‌ பரத்தையரெனக்‌ குறிப்பாராயினர்‌. பரம்‌ ' 


சித்தாந்த கலாநிதி . ஒளவை துரைசாமி 173 





_ என்ற ஸ்‌ மிகுதியென்று ர்க என்ன்‌ இம்மகளிர்‌ உலகில்‌": 
வாழ்தற்குரியராதலால்‌, 'அவரது வாழ்வுக்கு வேண்டுவன 
உதவுவது ஆண்மையுடைய ஆடவர்க்கு அறமாகும்‌. அவ்வாறு 
உதவுமிடத்தும்‌ உதவி பெறுமிடத்தும்‌ இருதிறத்தார்க்கும்‌ 
தொடர்புண்டாக, அதன்‌ வழியாகத்‌ தோன்றிய மகளிர்‌ 
- பரத்தையராய்ப்‌ பெருகினர்‌. ஒருவன்‌ ஒருத்தியை மணந்து 
வாழ்ந்து வருங்கால்‌ அவள்பால்‌ மகப்பேறு இல்லையாயின்‌ 
வேறொருத்தியை மணந்து கொள்வது அவர்க்கு அமைவதா 
யிற்று. இரண்டாம்‌. மனைவியைப்‌ ''பின்‌ முறையாக்கிய பெரும்‌ 
பொருள்‌ வதுவை”! என்று தொல்காப்பியர்‌ குறிக்கின்றார்‌. 
இருவர்க்கு மேலும்‌ மனைவியர்‌ உளராயின்‌ அவரைக்‌ காமக்‌ 
-இழத்தியரென வகுத்து முறை செய்தனர்‌ பண்டைத்‌ தமிழர்‌. 
நாளும்‌ பெருகிவந்த மிகை, மகளிர்‌ தாம்‌ இனிது வாழ்தற்குரிய 
பொருள்‌ வேண்டி ஆடல்‌ பாடல்‌ அழகு என்ற துறைகளில்‌ பயிற்சி 
பெறத்‌ தொடங்கினர்‌. அவருள்‌ பொருள்‌ ஒன்றே கருதி அதனைத்‌ 
தருவோர்‌ யாவராயினும்‌ வரையறையின்றித்‌ தமது பெண்மையை 
விற்று ஒழுகினோர்‌ வரைவில்‌ மகளிராகக்‌ கருதப்பட்டனர்‌. 
எஞ்சிய பரத்தையர்‌ தம்மை நயந்த ஆடவனது காதலன்பு ஒன்றே 
குறிக்கொண்டு ஒழுகினமையின்‌ அவரைக்‌ காதற்பரத்தைய ' 
- ரெனப்‌ பிற்காலத்தார்‌ பெயர்குறித்தனர்‌. அவரைச்‌ சில ஆட்வர்‌ 
தாம்‌ உறையும்‌ ஊரகத்தே இருத்தி மனைவியரைப்‌ போலப்‌ 
பேணினர்‌. அவ்வாறு பேணப்பட்டோர்‌ 'இற்பரத்தையர்‌ எனப்‌ 
படுவராயினர்‌. ஏனையோர்‌ பரத்தையர்‌ சேரிக்கண்‌ 
உறைந்தமையின்‌ அவரைச்‌ சேரிப்‌ பரத்தையரெனவும்‌ பரத்தையர்‌ 
எனவும்‌ உரைத்தனர்‌. இற்பரத்தையர்‌ காப்பியக்‌ காலத்தில்‌ : 
உரிமை மகளிரெனவும்‌ குறிக்கப்பட்டனர்‌. இவ்வகையில்‌ தமிழ்‌ 
மகளிர்‌ பண்டை நாளில்‌ குலமகளிரெனவும்‌ பரத்தையரெனவும்‌ 
இருகூறாய்‌ இருந்தமை தெளியப்படும்‌. ட 

ஒருவன்‌ மனைவியான குலமகள்‌ வயிற்றில்‌ பிறக்கும்‌ 
மக்களுக்கே ௮வனது உடைமையில்‌ உரிமையுண்டு; 
பரத்தையர்க்குப்‌ பிறக்கும்‌ இக்கட்டு ட்‌ இல்லை... 
இதனை, 

“யாணர்‌ ஊரநின்‌ மாணிழை மகளிரை 


எம்மனைத்‌ தந்துநீ தழீஇயினும்‌. அவர்தம்‌ 


174 ப "செம்மொழிப்‌ புதையல்‌ 





்‌. ” புன்மனத்‌ துண்மையோ அரிதே; அவரும்‌ : 
பைந்தொடி மகளிரொடு சிறுவர்ப்‌ பயந்து 
நன்றி சான்ற கற்போடு 
எம்பா டாதல்‌ அதனினும்‌ இலமே” 
என்று சான்றோர்‌ கூறுவதால்‌ இனிதறியலாம்‌. 


மணவாழ்க்கை இயலில்‌ மகளிர்‌ இவ்வாறு இரு வேறு 
வகையில்‌ இயன்று வாழ்ந்தனராயினும்‌, இயல்‌ இசை கூத்து 
முதலியவற்றிலும்‌, அறிவு அரசியல்‌ முதலிய துறைகளிலும்‌ ஒத்த 
உரிமை கொண்டிருந்தனர்‌. அதனால்‌. அரசியற்‌ குறிப்புகளும்‌ 
அறிவு நிலைபெற்ற இலக்கியங்களும்‌, தமிழ்‌ மகளிரின்‌ 
சால்பினை ஒரு வேற்றுமையும்‌ தோன்றாதவாறு குறித்துள்ளன. 
ஒளவையார்‌, காக்கைபாடினியார்‌, நச்செள்ளையார்‌, வெண்ணிக்‌ 
குயத்தியார்‌, நப்பசலையார்‌ எனப்‌ பல மகளிர்‌: நல்லிசைப்‌ 
புலமைத்‌ துறையில்‌ சிறப்புற்று விளங்குகின்றனர்‌. ஒளவை. 
யாரும்‌, நச்செள்ளையாரும்‌ அரசர்கட்கு அரசியற்‌ சுற்றமாயிருந்து 
அறிவுரையும்‌ அறவுரையும்‌ நல்கியுள்ளனர்‌. 

மகளிர்க்குரிய இச்‌ சிறப்பும்‌ உரிமையும்‌ கி.பி. 
பதினான்காம்‌ நூற்றாண்டு வரையில்‌ இருந்துள்ளன. அக்‌ 
காலத்தே வடவார்க்காடு . மாவட்டத்துப்‌ படைவீட்டுதீ 
தலைநகராகக்‌ கொண்டதொரு சிற்றரசு சிறந்து நின்றது. அவ்‌ 


- வரசினர்தம்மைச்‌ சம்புவராயர்‌ என்று குறிப்பர்‌; அவர்கள்‌ சோழப்‌ 


பேரரசின்‌ கீழ்ப்‌ பெருமை பெற்றவர்‌. அவருள்‌ எதிரிலிச்‌ சோழ 
சம்புவராயன்‌ என்பவன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ வந்தவாசிக்கு 


- அண்மையில்‌ உள்ள தெள்ளாறு என்ற ஊரில்‌ கண்டன்‌ 
- இளங்கண்ணன்‌ என்பவன்‌ வாழ்ந்துவந்தான்‌. அவனுடைய 


மனைவி கருணையாட்டி கற்பால்‌ தான்‌ வாழும்‌ ஊரவர்‌ தன்‌ 


குடியைப்‌ புகழுமாறு வாழ்ந்து வந்தாள்‌. இளங்கண்ணன்‌ ஒரு 
நாள்‌ கட்குடியால்‌ அறிவு மயங்கி ஊரவர்‌ பலரை வைதான்‌ என்று 


- குற்றங்கண்ட “மகாசபையார்‌'” ஊர்வாரியத்‌ தலைமைபூண்ட 


கருணையாட்டிக்கு முறையிட, அவர்‌ ''கணவனென்றும்‌ பாராது 
ஏழுநாள்‌ திருமூல நாயனார்க்கு விளக்கேற்றுமாறு பணித்து, 
அதனை “அவன்‌ பெண்டாட்டி என்ற பரிசு _ மூட்டாமே 





/. நற்‌, 3.20. 


சித்தாந்த சலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 175 





விளக்கேற்றி: த தமது கடமையை ஆற்றினார்‌ என்பது வரலாறு. 
இதனால்‌, ஊர்வாரியங்களில்‌ தலைமை தாங்கும்‌ உரிமை 


மகளிர்க்கும்‌ வழங்கப்பட்டிருந்தது தெளிவாகிறதன்றோ? 


இந்‌. நிலையில்‌ மேலைநாட்டு ஆங்கிலேயரும்‌ பிறரும்‌ 

அமெரிக்க நாட்டவரும்‌ இந்த நூற்றாண்டில்தான்‌ மகளிர்க்கு 

அரசியல்‌ உரிமை தந்தனர்‌. இதை நோக்கின்‌ பழந்தமிழ்‌ மகளிர்‌ . 
ஏனை உலக நாடுகளில்‌ வாழ்ந்த மகளிரை நோக்க - மிக உயர்ந்த 
நிலையில்‌ வைத்துத்‌ தமிழரால்‌ மதிக்கப்‌ பெற்றமை, இதனால்‌ 

இனிது விளங்கும்‌. இன்னோரன்ன செய்திகளை மறந்தமையால்‌ 
இடைக்காலத்‌ தமிழ்மக்கள்‌ மகளிரை அடிமையாக்கி இருளில்‌ 
இடத்தித்‌ தம்மையும்‌ குருடராகவும்‌ ஊமையாகவும்‌ 
செவிடராகவும்‌ கெடுத்துக்‌. கொண்டனர்‌. த.மது நாடு, மொழி 
முதலியவற்றின்‌ வரலாறு துறந்து மறந்து கெடும்‌ ஒரு சமூதாயம்‌ 
. நாளடைவில்‌ கெட்டு அடிமைச்‌ சேற்றில்‌ அழுந்தும்‌ என்பதற்கு 
இன்றைய தமிழ்ச்‌ சமுதாயம்‌ தக்கதொரு எடுத்துக்காட்டாக 
விளங்குவதைத்‌ தமிழகம்‌ நன்கு உணர்தல்‌ வேண்டும்‌. 

அவ்வுணர்வு தமிழ்‌ வாழ்வு தழைப்பதற்கு ஆக்கமும்‌ அரணுமாம்‌ 
என்பது உறுதி. : 

ரு 


12. ஏட்டில்‌ இல்லாத இலக்கியம்‌ 
- பழமொழிகள்‌- 


[நீம்‌ தமிழகத்தில்‌ ஏட்டில்‌ எழுதப்படாமல்‌ மக்கள்‌ பேச்சு 
வழக்கிலேயே சில இலக்கியங்கள்‌ நிலவுகின்றன. அவை 
பொருள்‌ செறிந்த சிறு சிறு சொற்களால்‌ .இயன்றுள்ள 
பழமொழிகளாகும்‌. அவை ஏட்டில்‌ எழுதப்படாவிட்டாலும்‌ 
ஏட்டில்‌ எழுதப்பட்டுக்‌ கற்றவர்களால்‌ பாராட்டப்பட்டும்‌, : 
இலக்கிய வகைகளில்‌ ஒன்றாகக்‌ கருதப்பட்டும்‌, தமிழ்ப்‌ 
பெரியோர்களால்‌ போற்றப்பெற்றும்‌ வருகின்றன. அவைகளைப்‌ 
பழமொழி என்பதோடு முதுமொழி என்றும்‌ மூதுரை என்றும்‌. 
ப சான்றோர்‌ வழங்குவர்‌. 


ப அப்பனைப்போலப்‌ பிள்ளை”, என்பது நாட்டில்‌ வழங்கும்‌' 
பழமொழிகளில்‌ ஒன்று. இதனைத்‌ தொல்காப்பியரே தம்‌ 
தொல்காப்பியத்தில்‌ 'தந்தைய ரொப்பர்‌ மக்கள்‌ என்பதனால்‌ 
- அந்தமில்‌ சிறப்பின்‌ மகப்பழித்து நெருங்கலும்‌, '' என்று கற்பியல்‌ 
சூத்திரம்‌ ஆறில்‌ குறித்துள்ளார்‌. '“கும்‌.பிட்ட தெய்வம்‌ கொடுமை 
செய்யுமா, ?” என்பதொரு பழமொழி. இதனை நல்லந்துவனார்‌ 
என்ற சான்றோர்‌. ''வழிபட்ட தெய்வந்தான்‌ வலியெனச்‌ 
சார்நீதார்கட்கு அழியும்நோய்‌ கைம்மிக அணங்காகியதுபோல, '? 
(கலி) என்று கூறியிருக்கின்றார்‌. '“இறைக்கிற ஊற்றுத்தான்‌ 
சுரக்கும்‌, ' என்பது மற்றொரு முதுமொழி. இதை நம்‌ 
இருவள்ளுவர்‌ ' “மறைப்பேன்மன்‌ யான்‌ இஃதோர்‌ நோயை 
இறைப்பவர்க்கு ஊற்றுநீர்‌ போல மிகும்‌,” என்று தமது 
திருக்குறளில்‌ அமைத்து வழங்கி யிருக்கின்றார்‌. இவ்வண்ணம்‌ 
தமிழிலக்கிய உலகில்‌ புகழ்பெற்ற சான்றோர்‌ அனைவரும்‌ 
எழுதா இலக்கியமாகிய இம்முதுமொழிகளை உயர்ந்த மணி 
களாகக்‌ கருதி தாங்கள்‌ எழுதிய இலக்கியங்களாகிய அணிகலன்களில்‌ 


வைத்து .இழைத்து அழகு செய்திருக்கின்றார்கள்‌. 
16-1-49-இல்‌ திருச்சிராப்பள்ளி வானொலியில்‌ பேசியது. 


சித்தாந்த “கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி. 177 





இப்பழமொழிகள்‌ நுட்பமும்‌ சுருக்கமும்‌ எளிமையு மாகிய 
இனிய நலங்களை யுடையவாகும்‌. இவைகளைக்‌ கண்ட 
. தொல்காப்பியர்‌ இவைகளையும்‌ செய்யுள்‌ வகையில்‌ ஒன்றாக 
எடுத்து நுண்மையும்‌. சுருக்கமும்‌ ஒளியுடைமையும்‌ என்றிவை 
விளங்கத்தோன்றிக்‌ குறித்த பொருளை முடித்தற்கு “வரூஉம்‌ ஏது 
நுதலிய முதுமொழி என்ப, ”' என்று இலக்கணம்‌ கூறியுள்ளார்‌. 
மேலும்‌ அவர்‌ . “முதுமொழி என்ப,'”' என்றதனால்‌ 
தொல்காப்பியர்‌ காலத்துக்கு முன்பிருந்தே சான்றோர்கள்‌ இந்த 
முதுமொழிகளைக்‌ கண்டு ரகக ரசம்‌ என்று 

அறியலாம்‌. 


இந்தப்‌ பழமொழிகள்‌ எல்லாம்‌ உண்மை நிகழ்ச்சிகளைக்‌ 
குறிப்பவை. இவற்றில்‌ பொய்யோ, புனைந்துரையோ கிடையா. 
அழகிய சொல்லாட்சியும்‌ பிறிதுமொழிதல்‌ முதலிய 
அணிநலமும்‌ இவற்றின்‌ தனிச்சிறப்பாகும்‌. ஒருவர்‌ வேறொரு. 
வரைக்‌ கேட்டு யாதேனும்‌ ஒன்றைக்‌ கடனாக வாங்குகிறபோது 
முகம்‌ ஒருவாறு மகிழ்ச்சியாகவும்‌, அதையே கொடுத்தவர்‌ கேட்டு 
வாங்கும்போது தருபவர்‌ முகம்‌ ஒருவாறு வேறுபட்டும்‌ 
இருப்பதும்‌ உண்மை நிகழ்ச்சியாம்‌. இதுவே “கேட்கிறபோது 
பசப்பு, கொடுக்கிறபோது கசப்போ,”' என்ற பழமொழியாக 
வழங்குகின்றது. இதனை இப்போதும்‌ காண்கின்றோம்‌. 
2000 ஆண்டுகட்கு முன்பு விள்ங்கியிருந்த பாலை பாடிய பெருங்‌ 
கடுங்கோ என்பவர்‌ ''உண்கடன்‌ வழிமொழிந்து இரக்குங்கால்‌ 
முகனும்தாம்‌, கொண்டது கொடுக்குங்கால்‌ முகனும்‌ : 
வேறாகுதல்‌, பண்டும்‌ இவ்வுலகத்‌ தியற்கை அஃது இன்றும்‌, 
புதுவதன்றே புலனுடை மாந்தர்‌, '* (கலி) என்று பாடியுள்ளார்‌. 
இந்த முதுமொழிகவிடத்தே உண்மையும்‌ தெளிவும்‌ 
- இருப்பதுகொண்டே சுமார்‌ 7500 ஆண்டுகட்கு முன்பு முன்றுரை 
யரையனார்‌ என்ற சான்றோர்‌ ஒருவர்‌ 400 பழமொழிகளை எடுத்து 
ஒவ்வொன்றின்‌ கருத்தையும்‌ ஒவ்வொரு வெண்பாவில்‌ வைத்துப்‌ 
பழமொழி நானூறு என்ற பெயர்வைத்து ஒரு நூல்‌ 
பாடியிருக்கின்றார்‌. அது பதினெண்‌ கீழ்க்கணக்கு என்ற நீதிநூல்‌ ப 
தொகையில்‌ ஒன்றாய்‌ இருக்கிறது. மேலும்‌, இப்பழமொழிகள்‌ 


. மக்களுடைய சமுதாயம்‌, பொருளாதாரம்‌, வாணிகம்‌, கைத்‌ 


தொழில்‌, சமயம்‌, கல்வி, அரசியல்‌ முதலிய பல துறைகளிலும்‌ 
அமைந்திருக்கின்றன. '"'குலங்கெட்டவரோடு. _ சம்பந்தம்‌ 
2௪-34. ப 


ந 


178 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





செய்தாலும்‌ குணம்‌ கெட்டவரோடு சம்பந்தம்‌ செய்யக்கூடாது. '' 
“செத்த பிணத்தையும்‌ சரிட்டமு,'” முதலியன சமூதாயத்தில்‌ 
வழங்குவன. 

““பணமில்லாதவன்‌ பிணம்‌” “பணம்‌ பத்தும்‌ செய்யும்‌,” 
முதலியன பொருள்‌ பற்றி வழங்கும்‌ பழமொழி. “கப்பலேறிப்‌ 
பட்ட கடன்‌ கொட்டை நூற்றுத்‌ தீருமா?! 'திரைகட லோடியும்‌ 
இரவியம்‌ தேடு, ”” முதலியன வாணிகத்தில்‌ வழங்கும்‌ முதுமொழி 
கள்‌. “வல்லவனுக்குப்‌ புல்லும்‌ ஆயுதம்‌, '” ''உழைப்பாளிக்கு 
ஒருத்தர்‌ சோறுபோட வேண்டியதில்லை, '' என்பவை முதலியன 
தொழில்‌ சார்பாக நிலவும்‌ மூதுரைகள்‌. ''விதைப்‌ பழுது 
மூதற்பழுது, ”' “பார்க்காத பயிரும்‌ கேட்காத கடனும்‌ பாழ்‌," 
என்பவை முதலியன உழவுபற்றி வழங்கும்‌ உலகுரை. அவனே 

அவனே என்பதைவிடச்‌ சிவனே சிவனே என்பது மேல்‌”, 
“இரவெல்லாம்‌ இராமாயணம்‌ கேட்டுவிட்டு விடிந்தபின்‌ 
- சீதைக்கு இராமன்‌ சிற்றப்பன்‌ என்றார்‌ போல, '' என்பன 
சமயம்பற்றி வழங்கும்‌ பழமொழி. '“தோட்டிமுதல்‌ தொண்டை 
மான்‌ வரை,'' என்பது இடைக்காலச்‌ சோழபாண்டியர்‌ கால. 
அரசியல்‌ பற்றியும்‌ “டில்லிக்கு ராசாவானாலும்‌ தல்லிக்குப்‌ 
பிள்ளை, ?' யென்பது விசயநகர வேந்தர்‌ காலத்தும்‌ முகம்மதிய 
வேந்தர்‌ காலத்தும்‌ நிலவிய அரசியல்‌ பற்றியும்‌ “நாட்டுக்கு 
நல்லதுரை வந்தாலும்‌ தோட்டிக்குப்‌ புல்சுமை போகாது, ' 
“*பரங்கிக்குத்‌ தெரியுமா சடங்கும்‌ சாத்திரமும்‌, '* என்பவை 
.. முதலியன மேனாட்டவர்காலத்து அரசியல்‌ பற்றியும்‌ உண்டாகி 
- நிலவும்‌ பழமொழிகள்‌. அரசியல்‌ சீர்திருத்தம்‌ வந்தபின்‌ 
தேர்தலுக்கு நின்று ஓட்டுப்‌ பெறுபவர்களைப்‌ பற்றி ' ஓட்டுக்குப்‌ 
. போனாயோ ஓடுவாங்கப்‌ போனாயோ!” என்பது மதன 
பழமொழிகள்‌ உண்டாகியிருக்கின்றன. 


ப "இந்தப்‌ பழமொழிகளை நோக்குவோமாயின்‌, பழங்காலக்‌ 
குறிப்புகளில்‌ பல காணப்படுகின்றன. இடைக்காலப்‌ பாண்டி. 
- வேந்தருள்‌ 12, 19-நூற்றாண்டில்‌ அரசுபுரிந்த வீரபாண்டியன்‌ 
காலத்தில்‌ 'இருக்கொடுங்குன்றத்துப்‌ பகுதியில்‌ வாணாதிராயர்‌ 
என்பவர்‌ வந்து குறும்புசெய்து ஊர்களைச்‌ சூறையாடிச்‌ 
சென்றனர்‌. கோயில்‌ சொத்துக்களைப்‌ பாதுகாப்பதற்கு . 
அக்காலத்தில்‌ தனித்தனிக்‌ கழகங்கள்‌ இருந்தன. அவற்றில்‌ 
கோயிற்‌ பணிசெய்யும்‌ சிவப்பிராமணர்களும்‌ வயிராகிகளும்‌ 


சித்தாந்த கலாநிதி உற வத்த்‌ ஒளவை துரைசாமி 1 79 





இருப்பர்‌. அப்போது ர கோயிலில்‌ . 
பொன்னப்ப அணுக்க வ்ன்றொண்ட வயிராகி என்பவன்‌ இருநீது 
வந்தான்‌. சூறையாட வந்த வாணாதிராயர்க்கும்‌ வன்றொண்ட 
வயிரா௫க்கும்‌ சண்டை உண்டாயிற்று. கோயில்‌ சொத்துக்களைக்‌ 
காக்கும்‌ வகையில்‌ வன்றொண்ட வயிராகி மிக்க வலியுடன்‌ 
போர்செய்து வாணாதிராயரைத்‌ தோற்றோடச்‌ செய்து தானும்‌ 
புண்பட்டு வெற்றி பெற்று விளங்கினான்‌. ஊரவர்‌ அவன்‌ 
புண்ணையாற்றி அவனுக்குச்‌ சிறப்புச்‌ செய்தார்கள்‌ என்று 
இடையாத்தார்க்‌ கோயில்‌ கல்வெட்டொன்று கூறுகிறது. (1.5. 105. 
380) இந்த வயிராகிகளுக்கு வீரமு£ஷ்டி என்று பெயர்‌ வழங்கும்‌. 
கோயில்‌ பணிசெய்பவருள்‌ வயிராகிகள்‌ குத்துக்கும்‌ சண்டைக்கும்‌ 
முன்னின்று காத்த செய்திகள்‌ பல கல்வெட்டுக்‌ களில்‌ 
காணப்படுகின்றன. இவ்வரலாற்றை ''உண்பான்‌ தின்பான்‌ 
சிவப்பிராமணன்‌, குத்துக்கு நிற்பான்‌ வர்ம வம £*. என்ற 
பழமொழி குறித்து நிற்கிறது. 


'பண்டைநாளில்‌ வீரர்கள்‌ போர்செய்து புண்பட்டு இறந்து 
போவராயின்‌, அவர்களுடைய பெயரையும்‌ அவர்‌. பெற்ற 
பெருமைகளையும்‌ ஒரு கல்லில்‌ எழுதி, அதை நீராட்டிப்‌ பலபேர்‌ 
செல்லகூடிய வழிகளிலும்‌ ஆற்றங்கரையிலும்‌ நிறுத்தி வைப்பது 
வழக்கம்‌. அந்தக்‌. கல்லைக்‌ கல்‌ நின்ற : வீரனுடைய மனைவி 
நீராட்டி நெல்லும்‌ பூவும்‌ சொரிந்து. அதைத்‌ தன்‌ கணவனாகவே 
எண்ணி வழிபடுவாள்‌. இதை '“ஓலிமென்‌ கூந்தல்‌ ஒண்ணுத 
லரிவை, நடுகல்‌ தொழுதுபரவும்‌, '* எனப்‌ புறநானூறு முதலிய 
சங்க நூல்கள்‌ கூறுகின்றன. இதுபற்றியே 'கல்லென்றாலும்‌ 
கணவன்‌, '” என்ற பழமொழி உண்டாயிற்று. மேலும்‌, கொல்லை 
களிலும்‌ வயல்களிலும்‌ கதிர்முற்றிவரும்‌ பயிர்களுக்குக்‌ 
காவலாகப்‌ புல்லும்‌ வைக்கோலும்‌ கொண்டு ஆள்போல உருவம்‌ 
செய்து வயல்‌.வரப்புகளில்‌ நிறுத்துவது வழக்கம்‌. அதனைப்‌ 
புல்லாள்‌ என்பர்‌. அதனிடத்தில்‌ வீரச்‌ செய்கை ஒன்றும்‌. 
இல்லையாயினும்‌ துலையில்‌ வருபவர்க்கும்‌ இரவில்‌ 
வருபவர்க்கும்‌ ஆள்போலத்‌ தோன்றி ஓரளவு காவலாவதுபற்றி 
அப்புல்லாளை நிறுத்திவைப்பர்‌. இவ்வாறே போர்க்குரிய 
ஆண்மையில்லாமல்‌ வழிப்பறிசெய்து வாழ்பவரையும்‌ புல்லாள்‌ 
என்பது வழக்கம்‌. இதைச்‌ த ற்டழுனு “புல்லாள்‌ வழங்கும்‌ 
புள்ளலை வைப்பின்‌ புலம்‌,'' என்று பதிற்றுப்பத்தில்‌ 
குறித்திருப்பதைக்‌ காணலாம்‌. தன்னைக்‌ கொண்டவன்‌ நேரிய 


180 செம்மொழிப்‌ புதையல்‌ 
வீரமில்லாத புல்லாளாயினும்‌ அவனையும்‌ கணவனாகக்‌ 
கொண்டு ஒழுகவேண்டியது பெண்கட்கு வகுத்துரைக்கும்‌ முறை. 
இம்முறை இரண்டையும்‌ சேர்த்துக்‌ ''கல்லென்றாலும்‌ கணவன்‌, 
புல்லென்றாலும்‌ புருடன்‌,” என்ற பழமொழிதோன்றி வழங்கி 
வருவதாயிற்று. ்‌ 
"ஆவதும்‌ பெண்ணாலே அழிவதும்‌ பெண்ணாலே, : 
என்பது ஒரு பழமொழி. மதுரையில்‌ கண்ணகியின்‌ காற்சிலம்பை 
- விற்கச்‌ சென்ற அவள்‌ கணவனான கோவலனைக்‌ கள்வன்‌ என்று 
கொலைத்தண்டனைக்‌ கொடுத்தான்‌ பாண்டியன்‌. அதனையறிந்த 
கண்ண௫ு, பாண்டிவேந்தன்‌ அவைக்களம்‌ சென்று தன்‌ சிலம்பைக்‌ 
காட்டித்‌ தன்‌ கணவன்‌ ''கள்வனல்லன்‌, '' என்பதை நிலை 
நாட்டினாள்‌. கோவலன்‌ கள்வனென்ற பழியில்லாதவனானான்‌. 
பாண்டியன்‌ தான்‌ செய்தது குற்றமென்று உடன்பட்டுக்‌ கீழே 
வீழ்ந்து உயிர்விட்டான்‌. அவனுடைய மதுரை நகர்‌. 
தீப்பட்டழிந்தது. பாண்டியன்‌ குலமும்‌ வேரற்றுப்‌ போயிற்று. 
இதனையறிந்த வேந்தனான சேரன்‌ செங்குட்டுவன்‌ வடநாடு 
சென்று கல்கொண்டு வந்து கண்ணகிக்கு வடிவம்‌ செய்து, 
கோயிலமைத்து வழிபாடு செய்தான்‌. இதனை அடிப்படையாகக்‌ 
கொண்டே 'ஆவதும்‌ பெண்ணாலே அழிவதும்‌ பெண்ணாலே, ”' 
என்ற பழமொழி தோன்றுவதாயிற்று. இதனை வற்புறுத்துவதற்கு 
"வேறொரு செய்தியுண்டு. கொங்கு நாட்டில்‌ மேற்கு 
மலைத்தொடரின்‌ அடிப்பகுதியில்‌, நன்னன்‌ என்றொரு தலைவன்‌ 
வாழ்ந்து: வந்தான்‌. பொள்ளாச்சித்‌ தாலுகாவிலுள்ள ஆனைமலை 
என்னும்‌ ஊர்க்குப்‌ பழங்காலத்தில்‌ நன்னனூர்‌ என்றே பெயர்‌ 
வழங்கிற்றென அவ்வூர்க்‌ கல்வெட்டொன்று கூறுகின்றது. 
(கீறுருகமி 13600ரர்‌ 01 $௦ெர்ட ர்க ஜர்‌, நரிகம்ஷ 78௦. 214 ௦0% 27- 
28) அவ்வூரில்‌ அவனொரு மாமரத்தை வைத்து வளர்த்து 
- வந்தான்‌. அது காய்த்துப்‌ பழுக்கதீ தொடங்கியதும்‌ அதற்குக்‌ 
காவலும்‌ ஏற்படுத்தினான்‌. அந்த மரம்‌ இருந்தது ஆற்றங்கரை. 
ஒருநாள்‌ ஒரு செல்வனுடைய மகள்‌ ஆற்றில்‌ குளிப்பதற்குச்‌ , 
சென்றாள்‌. அவள்‌ குளித்துக்‌ கொண்டிருக்கையில்‌ நன்னனுடைய 
- மாமரத்திலிருந்து நன்றாய்ப்‌ பழுக்காத மாங்காய்‌ ஒன்று தானே 
- உதிர்ந்து தண்ணீரில்‌ மிதந்துகொண்டு அப்பெண்ணருகே வந்தது. 
அதனை அவள்‌ எடுத்துத்தின்றாள்‌. அதைக்‌ கண்ட காவற்காரன்‌ 
“சென்று நன்னனுக்குத்‌ தெரிவிக்கக்‌ கொடியவனான நன்னன்‌ 
அவளைக்‌ கொன்றுவிடுமாறு கட்டளையிட்டான்‌. அதையறிந்த 


_ சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 181 





அப்பெண்ணின்‌ தந்தை அவள்‌ நிறையளவு ளெ 51-யானை 
களும்‌ தந்து அவளைக்‌ கொலைசெய்யாது விட்டுவிடுமாறு 
வணங்கி வேண்டினான்‌. நன்னன்‌ சிறிதும்‌ இரக்கமின்றிக்‌ 
கொன்றுவிட்டான்‌. அவனை அன்றுமுதல்‌ சான்றோர்‌ 
“பபெண்கொலைபுரிந்த நன்னன்‌, *' என்று புறம்‌ பழித்தனர்‌. அவன்‌ 
மரபினரையும்‌ இகழ்ந்தனர்‌. அநீத நன்னன்‌ வழியும்‌ பின்பு 


அழிந்துபோயிற்று. இது முதல்‌ “ஆவதும்‌ பெண்ணாலே 


அழிவதும்‌ பெண்ணாலே, ?' என்ற பழமொழி நிலை பெற்று 
வருவதாயிற்று. 

ஆரியக்‌ கூத்தாடினாலும்‌ காரியத்திலே கண்‌, ”* என்பதொரு 

மூதுரை. இயல்‌, இசை, நாடகம்‌ என்ற பிரிவில்‌ நாடகம்‌ என்பது 


கூத்து. இது தமிழ்க்கூத்து ஆரியக்கூத்து என இரு வகைப்படும்‌. 
“ஆரியம்‌ தமிழெனும்‌ சீர்நடம்‌ இரண்டினும்‌, '” என்று அறிஞர்‌ 


கூறுவர்‌. ஆரியக்கூத்தாடுவோர்‌ ஆரியநாட்டிலிருநீது வந்து . 
கழைக்கூத்தர்போல்‌ கயிற்றின்மேல்நின்று பக்கத்தே பறை 
கொட்ட அழகாக ஆடுவர்‌ எனக்‌ குறுந்தொகையில்‌ பெரும்பது 


மனார்‌ பாடிய பாட்டில அறிகின்றோம்‌. அவர்கட்கு வேந்தரும்‌ 
செல்வரும்‌ பொன்னும்‌ பொருளும்‌ பரிசிலாகத்‌ தருவர்‌. 
அவற்றைப்‌ பெற்றுக்கொண்டு அவர்கள்‌ தம்‌ ஆரியநாட்டிற்குச்‌ 
செல்வர்‌. தமிழ்க்கூத்தர்க்கு நிலம்‌ விடுவது வேந்தர்க்கும்‌ 
'செல்வர்க்கும்‌ மரபு. பின்பு தமிழ்க்கூத்தரும்‌ ஆரியக்‌ கூத்தாடத்‌ 


தொடங்கினர்‌. அதற்குரிய பரிசிலாகப்‌ பொன்னும்‌ பொருளும்‌ 


"பெறுவதையே விடுத்து நிலம்‌ பெறுவதையே தமிழ்க்கூத்தர்‌ 
விரும்பினர்‌. .தமிழ்க்கூத்தர்‌ இவ்வண்ணமே பரிசில்‌ பெற்று 
வாழ்ந்த திறத்தைக்‌ கும்பகோணத்து நாகநாத சாமிகோயில்‌ 


கல்வெட்டும்‌, இருவாவடுதுறைக்‌ கோயில்‌. கல்வெட்டும்‌. 


கூறுகின்றன. (41021 12007 11௦. 90 ௦132 வாம 11௦. 120 ௦81925 ] 
அதனால்‌ தமிழ்க்கூத்தர்‌ ஆரியக்கூத்தாடினாலும்‌ காரியமாகிய 
கூத்தாட்டுக்‌ காணிபெறும்‌ நாட்டமே யுடையராயினர்‌. 


அதுபற்றியே ''ஆரியக்கூத்தாடினாலும்‌ காரியத்தில்‌ கண்‌, ”' என்ற 


பழமொழி வழங்கிவருவதாயிற்று. 


- இருஞானசம்பந்தர்‌ சீகாழித்‌ திருக்குளக்கரையில்‌ னக்கு 


சிவஞானப்‌ பாலுண்டது முதல்‌ “அழுதபிள்ளை பால்‌ குடிக்கும்‌, ** 


என்ற பழமொழியும்‌, அவர்‌ வரலாறு மட்டில்‌ பெரியபுராணத்தில்‌ . 


ச்‌ 


திருஞானசம்பந்தர்‌ புராணத்திலும்‌ திருநாவுக்கரசு புராணத்திலும்‌ . 





182 , செம்மொழிப்‌ புதையல்‌ : 


கலந்து பாதியளவுக்குமேல்‌ இருப்பதால்‌ “பிள்ளை பாதி 
பெரியவர்‌ பாதி?” என்ற பழமொழியும்‌, சிறுவயதில்‌ கற்கப்பட்டு, 
ஆயுள்‌ முழுதும்‌ பயன்பட்டுவரும்‌ சிறப்புபற்றித்‌ திருக்குறளை 
யும்‌ நாலடியாரையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு, “நாலும்‌ 
இரண்டும்‌ சொல்லுக்குறுதி!” என்ற பழமொழியும்‌, கற்றவர்‌, 
கல்லாதவர்‌ என்ற இருதிறத்தாருக்கும்‌ கம்பராமாயணம்‌ இலக்கிய 
"இன்பம்‌ தருவதுபற்றி “கல்வியிற்‌ பெரியவர்‌ கம்பர்‌,” என்ற 
பழமொழியும்‌, கம்பராமாயணம்‌ தவிர வேறு நூல்களைக்‌ 
கல்லாதவரும்‌ கவிபாடும்‌ பாவலராக விளங்குவதுபற்றிக “கம்பர்‌ 
வீட்டுக்‌ கற்றுத்தறியும்‌ கவிபாடும்‌, ** என்ற பழமொழியும்‌ 
தோன்றி நிலவுகின்றன. கற்றுத்தறி - கற்றுவரும்‌ மாணவன்‌. இது 
பின்பு கட்டுத்தரியென மருவிவிட்டது; ஏடுகளிலும்‌ கட்டுத்‌ 
- தரியென்றே காணப்படுவதாயிற்று. அதனால, ““எழுதினவன்‌ 
எட்டைக்‌ கெடுத்தான்‌ படித்தவன்‌ பாட்டைக்‌ கெடுத்தான்‌, ”” என்ற 
“பழமொழியும்‌ மெய்யுரையாய்‌ நிலவுவதாயிற்று. 

- இவ்வாறு இலக்கியத்துறை. பற்றியும்‌, இசை நாடகம்‌ 
பற்றியும்‌, “விருத்த வைத்தியம்‌ பாலிய சோதிடம்‌, ்‌* என 
மருத்துவம்‌, சோதிடம்‌ முதலிய துறை பற்றியூம்‌ பழமொழிகள்‌ 
பல நூற்றுக்கணக்காக நாட்டவர்‌ நவிலும்‌ நயம்பெற்றுத 


இகழ்கின்றன. இவற்றைக்கண்ட மேனாட்டு ஆராய்ச்சியாளருள்‌ ர 


ஒருவரான மோக. 1. மேள. ந4.௩.க.5. என்பவர்‌ “உயர்ந்த 
கருத்துக்கள்‌ நிறைந்த பழமொழிகளும்‌ நாட்டுப்‌ பாடல்களும்‌ 
பொதுவாகத்‌ தமிழ்‌ தெலுங்கு மொழிகளிலும்‌ சிறப்பாகத்‌ 
தமிழில்‌ மிகுந்தும்‌ உள்ளன. இத்துறையில்‌ உழைத்து இவைகளை 
வெளியிட்டுப்‌ பொதுமக்கள்‌ கண்டு மதிக்கவும்‌ திராவிடர்‌ 
மனப்பான்மையின்‌ விளைவை அறிந்துகொள்ளவும்‌ செய்வது 
- பழுத்தபுலவர்கட்கும்‌ சிறநீத நாகரிகம்‌ படைத்த .அரசியலாருக்‌ 
கும்‌ தகுதியாம்‌”"” என்ற கருத்தமைய, 
"ரப தாட ர்க க ஜூம்‌ ரா285 0ரீ (ம்௦யதிம்ச) ரகர 1௦ நமாம்‌ 10 வாம்‌ 

3௭0 71 2தம 10112-17/காலர்யாச, 650 ஓ௦4்2பிட ராமர்‌ நீ0ராமன. 1௦ 78156 (0௦5௨௦ 
1௦ றயம்‌13௦ சன்றகப்0ம, 40 வண்ம்டரர 16 4ாய றா௦மீம௦(கி ௦ரி (11௨ [[வர்பர்கா 
ராம்றம்‌ ஏ௦யிம்‌ ௦ கர்வ எ௦ார்ம்று: ௦ரீ 10௨ ரர்றச5ர்‌ 501௦1கா ஊம்‌ 116 ரா௦2்‌ 
எப்்ஜுர்ரம்‌ தரொமயராம்‌ (ரம்௦00௦1700 1௦ நீ01% 5005 ௦ரீ 50ய/48 
11013 ட்‌! ப ட. என்று கூறியிருப்பது அறிஞர்‌ கருதத்‌ தக்கது. 


ர்‌ 


13. வாணிக மந்திரம்‌ 


வாரா்ணிகம்‌ என்பது நமது நாட்டில்‌ பொதுவாக யாவரும்‌ 
செய்யக்கூடிய தொழில்‌ என்று பலரும்‌ கருதுகின்றனர்‌. உடம்பை 
வருத்திச்‌ செய்யக்கூடிய உழவு முதலிய தொழில்கள்‌ இழிந்தவை 
என்றும்‌, அரசியலில்‌ அரைப்பணச்‌ சம்பளத்துக்காயினும்‌ வேலை 
பார்ப்பதுதான்‌ உயர்ந்தது என்றும்‌, வாணிகம்‌ செய்வது 
நடுத்தரமானது என்றும்‌ இடைக்காலத்தில்‌ மக்கள்‌ மனத்தில்‌ ஒரு 
கருத்துத்‌ தோன்றி நிலவுவதாயிற்று இதன்‌ விளைவாகக்‌ கற்றவர்‌ 
அரசியல்‌ வேலையாட்களாகவும்‌, பணிபுரிபவர்களாகவும்‌. 
அலுவலாளர்களாகவும்‌ புகுந்து வாழ்க்கை நடத்துவாராயினர்‌. 
கல்லாதவர்‌ பலரும்‌ உழவு முதலிய தொழில்களை 
மேற்கொண்டனர்‌. சிறிது கற்று இடைநிலையில்‌ நின்றவர்‌ 
வாணிகம்‌ செய்பவராயினர்‌. வேலைகிடைக்காதவன்‌ வெற்றிலை 
பாக்குக்‌ கடையேனும்‌ வைத்து வாணிகம்‌. செய்து வாழலாம்‌ 
என்று கருதும்‌ அளவுக்கு வாணிகம்‌ நடக்கத்‌ தலைப்பட்டது. 


- சிறந்த கல்வியறிவும்‌ வலிய உடலுழைப்பும்‌ இல்லாதவர்‌ 
பலரும்‌ வாணிகத்தில்‌ நுழைந்தமையால்‌ வாணிகத்‌ தொழில்‌ ஒரு 
சில இடங்களில்‌ தாழ்வாகவும்‌ கருதப்படுவதாயிறறு. ஒரு 
சிலர்க்குப்‌ பொழுது போக்காகவும்‌ பயன்பட்டது. இத்தகைய 
வாணிகத்தில்‌ வளர்ச்சியும்‌ வளமையும்‌ உண்டாதற்கு வழி 
இல்லாமையால்‌ நட்டம்‌ வருவதும்‌, 'நிலைதவறிவீழ்வதும்‌, 
எழுவதும்‌ இயற்கையென்று மக்கள்‌ கருதுகின்றார்கள்‌. 
“மூப்பதாண்டு வாணிகம்‌ செய்து வாழ்ந்தவரும்‌ இல்லை, 
கெட்டவரும்‌ இல்லை” என்றொரு பழமொழியும்‌ உலகில்‌ 
நிலவுகின்றது. மேனாட்டு வணிகர்கள்‌ தங்கள்‌ வாணிகத்திற்கு 
வெள்ளிவிழா (25ஆம்‌ ஆண்டுவிழா) பொன்விழா (50ஆம்‌ ஆண்டு 
விழா) மணி விழா (80ஆம்‌ ஆண்டுவிழா) நூற்றாண்டு விழா என 
விழாக்‌ கொண்டாடுகிறார்களே; அதுபோல்‌ நம்மவர்‌ ஏன்‌ 
செய்யமுடிவதில்லை? அவர்கட்கு மாத்திரம்‌ நிலையாக நின்று 


184 செம்மொழிப்‌ புதையல்‌ 





- இப்படி விழாக்கள்‌ நடத்த இயலுகின்ற்து ஏன்‌? என்று நினைப்பது 
இல்லை. செய்யும்‌ வாணிகத்தில்‌ உயர்ச்சி யுண்டானால்‌ "நல்ல 
காலம்‌” என்றும்‌, ''நல்ல யோகம்‌'” என்றும்‌, வீழ்ச்சி 
யுண்டானால்‌ “திசை கெட்டுப்‌ போயிற்று, '' “கரகம்‌ சரியா 
யில்லை”: என்றும்‌ சொல்லிப்‌ பழி பாவங்களைக்‌ காலத்தின்‌ 
மேலும்‌ . இரகங்களின்‌ மேலும்‌ தள்ளிவிட்டுத்‌ தாம்‌ 
குற்றமற்றவர்களாகக்‌ கருதிக்கொள்வது 'இயல்பாக்‌ இருக்கிறது. 
விதியென்றும்‌, வினை யென்றும்‌, கருமம்‌ என்றும்‌ . சொல்லிக்‌ 
கொள்வது பெருவழக்கு, விதிவினைகளின்மேல்‌ பழிபோட்டுக்‌ 
கெடுகன்றவருக்கு நமது பெரியோர்கள்‌ நல்ல அறிவுரையும்‌ - 
சொல்லியுள்ளார்கள்‌; செய்யும்‌ தொழிலில்‌ விதி வினைகள்‌ 
குறுக்கிட்டாலும்‌ நாம்‌ நமது உழைப்பாலும்‌ அறிவு 
வன்மையாலும்‌ வென்று விடலாம்‌ என்று நம்‌ முன்னோர்‌ நன்றாக 
அழுத்தம்‌ திருத்தமாக அறிவுறுத்தியுள்ளார்கள்‌. அப்படியிருந்தும்‌ 
மிகப்பலர்‌ தெளிவில்லாமல்‌ ''ஐயோ; வினையே” என்று 
அழுவதும்‌, அதற்காக நவக்கிரகங்களுக்கு வழிபாடு செய்வதும்‌ 
மேற்கொண்டு அவதிப்படுகின்றார்கள்‌. அவர்களுக்குத்‌ திருஞான 
. சம்பந்தர்‌ முதலியோர்‌ அறிவுறுத்த உரை செவியில்‌ ஏறுவதில்லை; 
தெளிவில்லாத சோதிடரும்‌ இறமையில்லாத கோயில்‌ பூசாரியும்‌ 
சொல்லுவதுதான்‌ நல்ல அறிவுரையாக விளங்குகிறது. வணிகர்‌ 
சமூதாயத்தில்‌ இந்த இழிவானநிலை எப்படி உண்டாயிற்று? ஏன்‌ 
உண்டாயிற்று? என்பன போன்ற ஐயங்கள்‌ இப்பொழுது 
எழுந்துள்ளன. அவற்றை ஆராய்நீதால்‌ அது பாரதமாய்‌ விரியும்‌. 


- வாணிகத்தின்‌ சீழ்நிலைக்குக்‌ காரணமாக ஓன்றைமாத்திரம்‌ 
இப்போது தெளிவாகக்‌ கூறலாம்‌. வாணிகம்‌ என்பது மக்கட்‌ 
சமுதாயத்துக்குச்‌ செய்யும்‌ சிறந்த தொண்டு என்பது . 
மேனாட்டவர்‌ . கொள்கை. நம்‌ நாட்டவர்‌. அதனை ஒரு 
சூதாட்டமென்று கருதுகின்றார்கள்‌, பெருத்த நிலையில்‌ 
"வாணிகம்‌ செய்து ஒருவர்‌ கெட்டுவிடுவாரானால்‌ 'சூதாட்டத்தில்‌ 
எப்படி வெற்றிதோல்விகள்‌ நிலையில்லையோ அப்படியே 
-வாணிபத்திலும்‌ இலாப நட்டங்கள்‌ நிலையில்லை” என்று 
சொல்வது வழக்கமாக இருப்பது யாவருக்கும்‌ தெரிந்த செய்தி, 
வாணிபம்‌ ஒரு சூதாட்டம்‌ என்று எவன்‌ எக்காலத்தில்‌ 
சொன்னானோ தெரியவில்லை. அந்தப்‌ படுபாவியின்‌ சொல்லால்‌ 
நமது நாடு வாணிகவுலகில்‌ மதிப்பிழந்து போயிற்று. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி . 185 
 வவகைவைவளசகவதைவ வ கைக சசககக ளசமைவ்வவகைககைவையவவைகை வனை வளைகளை கள்வைவை வமல்‌ களைக வபா வவக்விவவ்கைை்கவகைகவஸ்‌ அவை அவக பஷ்வ்வை்ஸ்ை ்ைவவகைகவ கலிலி வமைலைகலைடணைல் ரரி 
வணிகரிடையே பொய்யும்‌ வஞ்சனையும்‌ மோசமும்‌ இயற்கைப்‌ 
பண்பாக அமைந்துவிட்டன. ப 


நமது நாட்டுப்‌ பாராளுமன்றத்தில்‌ ஒருமுறை நமது நாட்டு 
வாணிகத்தைப்‌ பற்றிப்‌ பேச்சுவந்தபோது வணிகத்துறை. 
அமைச்சர்‌ எழுந்து நின்று நம்நாட்டு வணிகரிடம்‌ உள்ளதென ஒரு 
பெருங்குறையை எடுத்துக்‌ கூறினார்‌. நம்‌ நாட்டு வணிகர்‌ தாம்‌ 
விற்கும்‌ பண்டங்களில்‌ மோசமும்‌ வஞ்சனையும்‌ செய்கிறார்கள்‌; 
அதனால்‌ வெளிநாட்டவர்க்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது என்று 
வருந்திக்‌ கூறினார்‌. வெளிநாட்டு மக்கள்‌ இகழ்ந்து வெறுத்துத்‌ 
தள்ளக்கூடிய அளவு பண்டங்களில்‌ மோசம்‌ செய்யப்படுகிற 
தென்றால்‌, உள்நாட்டு வாணிகத்தில்‌ நடக்கும்‌ வஞ்சனைக்கு 
அளவு சொல்ல முடியுமா? ்‌. 

மக்களுக்குத்‌ தேவையான பொருள்களுள்‌ அரிசி, பருப்பு, 
புளி, மிளகு, மிளகாய்ப்பொடி முதலியன மிகவும்‌ சிறந்தவை. 
நமது நாட்டுக்‌ கடைத்தெருவில்‌ விற்கப்படும்‌ அரிசி 
முதலியவைகளை ஆராய்ந்தால்‌ .கல்லும்‌ மணலும்‌ கலவாத 
அரிசியும்‌, பருப்பும்‌ கிடையாது. புளியில்‌ களிமண்ணையும்‌, 
மிளகில்‌ வேறு விதைகளையும்‌ மிளகாய்ப்‌ பொடியில்‌ செங்கற்‌ 
பொடியையும்‌ கலந்துவிடுகிறார்கள்‌. நல்லெண்ணெயில்‌. வேறு 
எண்ணெய்களைக்‌ கலப்பதும்‌, சீனியில்‌ மணலைக்‌ கலப்பதும்‌, 
பாலில்‌ நீரையும்‌ வெண்ணெயில்‌ மெழுகையும்‌, கலப்பதும்‌ 
இயல்பாகவுள்ளன. துணிக்கடையில்‌ நடக்கும்‌ மோசங்களுக்கு 
எல்லையில்லை. எட்டு கசம்‌ துணி வாங்கினால்‌ அது மீள 
அளக்கும்போது ஏழரை கசத்துக்கு மிகுவதில்லை; எழு கசச்‌ சீலை 
யென்பான்‌! அளந்தால்‌ அது ஆறரை கசமே யிருக்கும்‌; ஆறு முழம்‌ 
வேட்டி யென்பதை அளந்தால்‌ அது ஐந்தரை முழந்தான்‌. 
இருக்கு.ம்‌. இவற்றை நாடோறும்‌ காண்பதால்‌ மக்கள்‌ மனத்தில்‌ 
வாணிகம்‌ என்பது சூதும்‌ வஞ்சனையும்‌ 'கலந்ததொழில்‌ என்ற 
கருத்து வேரூன்றிவிட்டது. மக்களில்‌ பெரும்பாலோர்‌ போதிய 
கல்வியறிவில்லாதவர்களாதலால்‌ - வாணிகத்திற்கு இந்த 
இழிநிலை இயல்பாய்ப்‌ போய்விட்டது; இந்த மக்களால்‌ , 
தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களும்‌ இவர்களில்‌ தீங்கு என்று 
._ நினைக்கவோ, இத்தீங்கை: ஒழித்துக்கட்டுவதற்‌ கேற்ற 
நடவடிக்கை மேற்கொள்ளவோ முன்வரவில்லை. உள்நாட்டில்‌ 


186 . செம்மொழிப்‌ புதையல்‌ 
எனகக வரவை லவககிவகைையசியாவவளளைவைகைைடலிவ வகையை னவை மலர்களை ைவகை வங்கா காலைவரை கையை வளைவை கவை ளைகைவைவைள்‌ வ கைக கை வலவ வனவாச வையை 


இப்படிச்செய்து பழகிய மோசம்‌ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமத 
செய்யும்‌ பொருள்களில்‌ பெருவாரியாகப்‌ புகுந்து வெளி 
நாட்டவர்‌ இகழ்ந்து வெறுத்துத்‌ தள்ளுதற்குரிய அவகே.ட்டை 
விளைவித்திருக்கிறது. பொருள்‌ துறையில்‌ படிப்படியாக 
முன்னேற முயன்றுகொண்டிருக்கும்‌ நமது நாட்டுக்கு இந்த 
இழிசெயல்‌ பெருத்த தீங்கை உண்டுபண்ணி வருவதை நமது 
நாட்டு வணிகர்கள்‌ நினைப்பதாகவும்‌ தெரியவில்லை; 
சமுதாயத்துக்கு இதனால்‌ எவ்வளவு பெரிய துரோகம்‌ 
செய்யப்படுகிறது என்பதும்‌ அவர்கள்‌ அறிவுக்கு எட்டியதாகத்‌ 
தோன்றவில்லை. இன்றும்‌ இந்த வஞ்சனையும்‌ மோசமும்‌ 
துரோகமும்‌ நமது நாட்டு வணிகர்‌ சூழலில்‌ வளமாக 
திலைபெற்றிருப்பதே இதற்குத்‌ தக்க சான்று பகருகின்றது. 

இந்த நிலை நமது நாட்டு வாணிகத்‌ துறையில்‌ நிலவுவதால்‌ 
ஒருவர்‌. பல ஆயிரக்கணக்கில்‌ வைத்து வாணிகம்‌ செய்தாலும்‌ 
அவர்‌ சொல்லும்‌ விலையில்‌, சொல்லில்‌, ஏழைமக்களும்‌ 
நம்‌.பிக்கை வைப்பதில்லை, ஒரு பொருளின்‌ விலை அவர்‌ ஒரு 
ரூபா என்பாரானால்‌, வாங்குபவர்‌ அதைச்‌ சிறிதும்‌ நம்பாமல்‌ 
முக்கால்‌ ரூபா, அல்லவா? என்று கேட்பார்‌. பின்பு சிறிது போது 
சொல்லாடல்‌ நிகழும்‌; முடிவில்‌ அவர்‌ அந்தப்‌ பொருளை 
முக்கால்‌ ரூபாய்க்கோ பதினான்‌௧ணாவுக்கோ வாங்கிக்கொண்டு 
போவார்‌; பல்லாயிரம்‌ ரூபாய்‌ முதல்வைத்து வாணிகம்‌ செய்யும்‌ 
முதலாளியின்‌ சொல்‌ மதிப்பிழந்து பொய்பட்டே போகும்‌. தமது 
சொல்‌ பொய்படுவதையோ அதனால்‌ தமது நாணயம்‌ 
பொதுமக்கள்‌ முன்பு கெட்டு நிற்பதையோ அவர்‌ நினைப்பதும்‌ 
இல்லை; உணருவதும்‌ இல்லை, வேறு சிலர்‌ தமது சொல்லுக்கு 
மதிப்போ நாணயமோ பொதுமக்கள்‌ வையாமைகண்டு “ஒரே 
. .விலை”' என்று வாணிகம்‌ செய்யத்‌ தலைப்பட்டனர்‌; ஆயினும்‌ 
ஒரே விலைக்கேற்ற உயர்ந்த பொருளை அளவு குறையாமல்‌ : 
விற்பதை நெகிழவிட்டார்‌; ஒரே விலை என்பாரிடத்தும்‌ 
பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல்‌ போய்விட்டது. மக்கள்‌ 
- சமூதாயத்தில்‌ நம்பிக்கையும்‌ நாணயமும்‌ உண்டு பண்ணாத 
வாணிகமோ தொழிலோ எதுவும்‌ : பலநாள்‌ நீடிக்க 
இயலாதாகையால்‌, நிறுவிய ஒரு சில ஆண்டுகளில்‌ மிகப்பல 
வணிகர்‌. வீழ்ச்சியுற்று இருந்த இடம்‌ தெரியாமல்‌: மறைந்து 
போயினர்‌. . 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 187 





நமதுநாட்டு வணிகர்‌ சொல்லும்‌ சொற்களில நம்பிக்கை 
இல்லாது போனப்டியாலும்‌, அவர்கள்‌ விற்கும்‌ பொருள்களில்‌ 
வஞ்சனையும்‌ மோசமும்‌ .கலந்துள்ளமையாலும்‌, வாங்கும்‌. 
பொதுமக்கள்‌ எந்தக்‌ கடைக்குச்‌ சென்றாலும்‌, கடைக்காரர்‌ 
சொல்லும்‌ விலையைக்‌ குறைத்துக்‌ கேட்கும்‌ (பேரம்‌ பேசும்‌) 
வழக்கமும்‌, அவர்தரும்‌ பொருளின்‌ தன்மையிலும்‌ அளவிலும்‌ 
ஐயப்படும்‌ வழக்கமும்‌ இயல்பாய்‌ உள்ளன. இதனால்‌ நமது 
நாட்டின்‌ பெயரும்‌ மதிப்பும்‌ கெடுவது கண்டே நமது அரசியலார்‌ 
வெளிநாடு செல்லும்‌ நமது நாட்டவர்க்குச்‌ சில அறிவரைகளை 
அச்சடித்துத்‌ தருகின்றார்கள்‌. அவற்றில்‌ ஒன்று: “நீங்கள்‌ வேறு 
நாடுகளில்‌ கடைக்குச்‌ சென்றால்‌, வாங்கவிரும்பும்‌ பொருளுக்கு 
என்ன விலை சொல்லப்படுகிறதே, அதை அப்படியே கொடுத்து 
விட வேண்டும்‌; பேரம்‌ பேசக்கூடாது”? என்பது. சென்ற சில 
ஆண்டுகட்குமுன்‌ நமது தென்னாட்டிலிருந்து அமெரிக்க. 
நாட்டிற்குச்‌ சென்றிருந்த ஒருவர்‌, ஒரு கடையில்‌ ஒரு பொருளின்‌ 
விலையைக்‌ கடைக்காரர்‌ சொன்ன விலைக்குக்‌ குறைவாகக்‌ 
கேட்டாரென்பதற்காக அக்கடை முதல்வர்‌ அவர்மேல்‌ 
“மானநட்ட வழக்குத்‌ தொடுத்த” செய்தி நாடறிந்த தொன்று. 
அதனால்‌ நமது நாட்டு வாணிகத்தின்‌ மானம்‌ “கப்பலேறி 
விட்டது. '” இப்படியே மிளகுப்‌ பொதியில்‌ வேறு பொருள்‌ 
கலந்தும்‌, 'புனியில்‌ மண்ணைக்‌ கலந்தும்‌ நமது நாட்டு வாணிகம்‌ 
நமது நாட்டின்‌ புகழுக்கும்‌ பெருமைக்கும்‌ பொல்லாத பழியும்‌ 
வசையும்‌ கொண்டுவந்ததைச்‌ செய்தித்தாள்கள்‌ தெரிவித்துள்ளன. 


வட அமெரிக்காவில்‌ இல்லினாய்ஸ்‌ என்பது .ஒரு. 
மாகாணம்‌; அங்கே சகாகோ என்றொரு பெரிய நகரம்‌ உள்ளது. 
அந்நகரத்தில்‌ ஒரு வாணிக நிலையம்‌: சிறப்புடன்‌ தொடங்கி 
வாணிகம்‌ புரிந்து வந்தது. பல செல்வர்கள்‌ அதற்குப்‌ 
பங்காளிகளாக. இருந்தனர்‌. சில .ஆண்டுகட்குப்‌ பின்‌ அத்ன்‌ 
வாணிகத்தில்‌ ஏதோ ஒரு குறையுண்டாக, அவ்வாணிக நிலையம்‌ 
“பெரு நட்டத்துக்கு உள்ளாகி த பட. தொடங்இற்று. : 
பங்காளிகளுக்கு மனவேதனை .மிகுந்தது. ““முதலிலார்க்கு. 
ஊதியம்‌ இல்லை” என்றாற்போல முதலுக்கே கேடு தோன்றத்‌ 
தலைப்பட்டது. அப்போது அதன்‌ பங்காலிகவில்‌ ஒருவரான 
ஹெர்பார்ட்‌ டெயிலர்‌ (11௭0ம்‌ 110) என்பவர்‌ தலைமையில்‌ 


ப 188 ட செம்மொழிப்‌ புதையல்‌ 





அதனை ஒப்படைத்தனர்‌. அப்போது அவர்‌ வேறோரிடத்தில்‌ 
மிக்க வருவாயுள்ள தொழிலில்‌ ஈடுபட்டிருநீதார்‌, ஆயினும்‌ அவர்‌ 
அதனைத்துறநீது விட்டு இந்த வணிக நிலையத்தை ஏற்று 
நடத்தும்‌ பொறுப்பை மேற்கொண்டார்‌. 


டெயிலர்‌ (11.71) முதல்வராய சிறிது காலம்‌ அதன்‌ 
நடைமுறைகளை நன்கு ஆராய்ந்தார்‌. தொழிலாளிகளின்‌ 
சொற்களையும்‌ செயல்களையும்‌ ஊன்றி நோக்கினார்‌. 
விற்கப்படும்‌ பொருள்களின்‌ நலம்‌ தீங்குகளை நன்றாகப்‌ 


. . பார்வையிட்டார்‌. வாணிகத்தின்‌ மஇப்புக்கும்‌ நாணயத்துக்கும்‌ 


- மாசு உண்டாக்கிய காரணங்களைக்‌ கண்டார்‌; அதைப்‌ போக்கும்‌ 
துறையில்‌ அவர்‌ கருத்து ஆழ்ந்து நின்றது. முடிவில்‌ அவர்‌ மாசு 
துடைத்து மதிப்பை உயர்த்திப்‌ பொதுமக்கள்‌ மனத்தில்‌' 
நம்பிக்கை உண்டுபண்ணுதற்கென்று ஒருசில ''மந்திரங்களைக்‌:? 
கண்டுபிடித்தார்‌. அதைப்‌ பின்பு ஒவ்வொரு தொழிலாளிக்கும்‌ : 

“உபதேசித்து”: அதை மறவாமல்‌ கைக்கொள்ள வேண்டும்‌ என்று 
வற்புறுத்தினார்‌. தொழிலாளரின்‌ மனத்தில்‌ வேரூன்றிய 
“மந்திரம்‌”, விரைவில்‌ செயல்பட்டது. சிறிது காலத்திற்குள்‌ 
அவரது வாணிக நிலையத்தின்‌ புகழ்‌ காட்டுத்‌ தீப்போல எங்கும்‌ 
பரவிற்று; வாணிகம்‌ பெருகிற்று; ஊதியம்‌ மிகுந்தது; விழும்‌ 
நிலையிலிருந்த நிலையம்‌ 200000 டாலர்‌ வருவாயுள்ள பெரு 
வாணிகமாய்‌ இன்று பிறங்கியுளது. மக்கள்‌ அனைவருக்கும்‌ 
அதன்பால்‌ .மிக்க நம்பிக்கையும்‌ நன்மதிப்பும்‌ உண்டாகவே, 
இப்போது யாவரும்‌ பாராட்டும்‌ பெருமை பெற்று விளங்குகிறது. 


அப்படியானால்‌ அந்த ''மந்திரம்‌'' யாது என அறிய 
- வேண்டுமன்றோ? அதனை அவர்‌ ரோட்டரி யென்னும்‌ . 
சுழல்கழகத்தின்‌ வாயிலாக உலக மக்கள்‌ அறிந்து பயன்படுமாறு 
விளக்கமாகத்‌ தெரிவித்துள்ளார்‌. 

1. யாரேனும்‌ தமது வாணிக நிலையத்துக்கோ கடைக்கோ 
வந்து ஏதேனும்‌ ஒரு பொருளைக்‌ கேட்டால்‌, அப்பொருள்‌ 
இருக்குமானால்‌, அதை ஆராய்ந்து, ''இது உண்மையான 
பொருள்‌ தானா?” என்று முதலில்‌ பார்க்க வேண்டும்‌. இது 
தான்‌ முதல்‌ மந்திரம்‌, போலியாகவோ மோசமானதாகவோ 
அந்தப்‌ பொருள்‌ இருக்கக்‌ கூடாது. உண்மையானதாக 
இருந்தால்தான்‌ கொடுக்க வேண்டும்‌. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி _ 189 





2. 


ஒரு பொருளின்‌ விலையைச்‌ சொல்லி வாங்கும்போது நாம்‌ 
வாங்கும்‌ விலை நேர்மையானதா? என்று காணவேண்டும்‌. 
இஃது இரண்டாவது மந்திரம்‌. நேர்மையில்லாத வழியில்‌ 
விலை குறிப்பதும்‌ விற்பதும்‌ மக்கள்‌ மனத்தில்‌ 
அருவருப்பை. உண்டாக்கும்‌; அதனால்‌ வாணிகம்‌ தடைப்‌ :. 
பட்டுச்‌ சீரழியும்‌. ரு ப 

நாம்‌ இப்படிச்‌ சொல்லுவதாலும்‌ செய்வதாலும்‌ 
நம்மிடத்தில்‌ பொதுமக்களுக்கு நல்ல நம்பிக்கை 
உண்டாகுமா? பொதுமக்களுக்கும்‌ நமக்கும்‌ இடையே 
உயர்ந்த நட்பு உண்டாகுமா? என்று ' ஆய்ந்தறிய 
வேண்டுவது மூன்றாவது மந்திரம்‌. நம்பிக்கையால்‌ 
வாணிகம்‌ பெருகும்‌. நட்பினால்‌ அது செழிக்கும்‌. நாட்டில்‌ . 
நமது தொழிலுக்கு மதிப்பும்‌ புகழும்‌ தோன்றிச்‌ சிறக்கும்‌. ' 
நமது இந்தச்‌ செய்கையால்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
விளைய மா? என்று நோக்குவது நான்காவது மந்திரம்‌. 


. பிறர்க்கு நன்மை செய்வது குறித்தே வாணிகத்‌ தொழில்‌ ப 
... உண்டாகியிருக்கிறது. அவரவர்க்குத்‌ . தேவைப்படும்‌ 


பொருள்களை அவரவரும்‌ தாமே தேடிக்கொள்வது 


எளிதில்‌ நடக்கக்கூடியதன்று. ஒருவர்‌ உண்டு பண்ண, 


உண்டு பண்ணிய பொருள்களை ஒருவர்‌ ஓரிடத்தே 
கொண்டு சேர்த்துத்‌ தொகுக்க, ஒருவர்‌ அவற்றைப்‌ 
பலருக்கும்‌ வகுக்க, ஒருவர்‌ எடுத்து விற்க, இப்படிப்‌ 
பலரும்‌ பலவகையில்‌ உழைக்க வேண்டும்‌. நமது. 
செயலால்‌ வாங்குபவரும்‌ விளைவிப்பவரும்‌ இடையில்‌ 
பல நிலைகளில்‌ வேலை செய்பவரும்‌ யாவரும்‌ நன்மை 
பெறவேண்டும்‌. மேலும்‌, தேவைப்பட்டு வாங்கு 
வோருள்ளும்‌ ஏழை எளியவர்‌, சிறியவர்‌ முதியவர்‌, 
தெரிந்தவர்‌ தெரியாதவர்‌ யாவரும்‌ இதனால்‌ 
நன்மையடைய வேண்டும்‌. தேவைப்பட்ட பொருள்‌ : 
செம்மையான நிலையில்‌ கிடைக்கப்‌ பெற்றால்‌ பெறுகின்ற 
மக்கள்‌ மனத்தில்‌ அமைதியும்‌ இன்பமும்‌ உண்டாகும்‌. 
இவ்வாறு மக்கட்‌ சமுதாயம்‌ தேவையானவைகளைச்‌ 
சிறந்த நிலையில்‌ பெற்று அமைதியாகவும்‌ இன்பமாகவும்‌ 
மனநிறைவோடும்‌ வாழுமாறு தன்‌ செயலை 


190 செம்மொழிப்‌ புதையல்‌ 





நாரணயமாகவும்‌ ஒழுங்காகவும்‌ செய்வது தான்‌ 
உண்மையான வாணிகம்‌; இது பற்றியே, பொதுமக்கட்குச்‌. 

செய்யும்‌ தொண்டுகளில்‌ தலைசிறந்தது வாணிகம்‌ என ' 
அறிஞர்‌ கூறுகின்றார்‌. 


இந்த ' 'நான்கு மந்திரமும்‌” உரிமைகொண்டு வாழும்‌ உலக 
நாடுகளில்‌ வணிகர்‌ சமுதாயத்தில்‌ நன்கு பரவியிருப்பதால்‌, அந்த 
நாடுகள்‌ செல்வமும்‌. புகழும்‌ சிறப்புறப்‌ பெற்றுத்‌ திகழ்கின்றன. 
நமது நாட்டு வணிகர்களும்‌, வாணிகம்‌ என்பது பொதுமக்கட்குச்‌ 
செய்யும்‌ பெரிய தொண்டு என்பதை அறிய முடியாத பேதை 
. குளல்லர்‌; அதனால்‌ அவர்கள்‌ இந்த “நால்வகை மந்திரங்‌ 
களையும்‌” கற்று நடைமுறையில்‌ தவறாமல்‌ கையாளுவார்‌ . 
களானால்‌ இறப்பும்‌ செல்வமும்‌ பெற்று மகிழும்‌ ஏனைய 
நாடுகளைப்‌ போல நமது நாடும்‌ பொருளும்‌ புகழும்‌ பூத்துப்‌ 
பொன்னாடாய்ப்‌ பொற்புமிகும்‌ என்பதற்கு ஐயமேது? 





14. வெற்றிலை வாணிகர்‌ 


( /துக்கோட்டைப்‌ பகுதியில்‌ வெள்ளாறு ஓடுகிறது. அதன்‌ 
இரு கரையிலும்‌ உள்ள நாட்டுக்குக்‌ கோனாடு 'என்று சங்க 
காலத்தில்‌ பெயர்‌ வழங்கிற்று. இடைக்‌ காலத்தில்‌ விசயாலயன்‌ 
இராசராசன்‌ முதலிய சோழ வேந்தர்‌ தஞ்சையில்‌ இருந்து ஆட்சி 
புரிந்தனர்‌. அவர்கள்‌ காலதீதில்‌ முதல்‌ இராசராசனது 18-ஆம்‌ 
ஆண்டுக்குப்‌ பின்‌ இக்‌ கோனாட்டுக்கு இரட்டபாடி கொண்ட 
சோழ வளநாடு என்று பெயர்‌ உண்டாயிற்று. ஆனாலும்‌ பழம்‌ 
பெயரை மறவாதபடி, கோனாடான இரட்டபாடி கொண்ட சோழ 
வளநாடு என்றே அது கூறப்பட்டு வந்தது. 


இந்த நாட்டில்‌ அந்தக்‌ காலத்தில்‌ விளங்கிய பேரூர்களில்‌ 
திருநலக்‌ குன்றம்‌ என்பது ஒன்று. இப்போது அது குடுமியான்‌ 
மலை என்ற பெயருடன்‌ நிலவுகிறது. இதனருகே காப்புக்குடி 
யென்பது ஓர்‌' ஊர்‌. அந்த நாளில்‌ வாழ்நீத வேந்தர்கள்‌, நான்கு 
வேதங்களிலும்‌ வல்ல பிராமணர்களுக்கு நீர்‌ வளம்‌ பொருந்திய 
ஊர்களைக்‌ .-கொடுப்பது வழக்கம்‌. அதற்குப்‌ பிரமதாயம்‌ என்று ப 
பெயர்‌; அது பிரமதேயம்‌ என்றும்‌ மருவி வழங்கும்‌. ப 


தஞ்சாவூர்ப்‌ புரி - கோயிலைக்‌ கட்டிய இராசரர்ச 
சோழனுக்குப்‌ பின்‌ அவன்‌ வழியில்‌ முதற்குலோத்துங்கள்‌ 
என்னும்‌ வேந்தன்‌ ஆட்சி புரிந்தான்‌... அவன்‌. சுமார்‌ 880 
ஆண்டுகளுக்கு முன்‌ அதாவது 1070 முதல்‌ 1120 வரையில்‌ ஆட்சி 
செய்தான்‌. இந்தக்‌ கோனாடான இரட்டபாடி கொண்ட சோழ 
வளநாடு அவனுடைய ஆட்சியில்‌ இருந்தது. மேலும்‌, ்‌ அகி. 
காலத்தில்‌ நாட்டின்‌ பரப்பைக்‌ கணக்கெடுத்தவர்‌, கோனாடு 
இருபத்து நான்கு வட்டகைப்‌ பரப்புடைய தெனக்‌ கணக்கிட்டனர்‌; 
இதை அப்‌ பகுதியில்‌ காணப்படும்‌ கல்‌ கவடு கட்‌ 
உரைக்கின்றன. 


ப இந்தக்‌ தல்ல இருச்சிராப்பள்ளி ணா வ்‌. 
தஞ்சை வழியாகவும்‌ வெற்றிலை வாணிகர்‌ வந்து வியாபாரம்‌ '' 


192 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





செய்வர்‌. மலைநாட்டிலிருந்து குதிரை வாணிகரும்‌ வந்து குதிரை 
வியாபாரம்‌ செய்தனர்‌. தஞ்சை மாநாட்டு மன்னார்குடிக்‌ 
கல்வெட்டால்‌ மிளகு வாணிகரும்‌ பிறரும்‌ மலைநாட்டிலிகுந்தும்‌ 
வேறு நாடுகளிலிருந்தும்‌ வந்து போன செய்தி தெரிகிறது. 
இவர்களிற்‌ பலர்‌ விற்றற்குரிய பொருள்களைப்‌ பெருந்‌ 
தொகையாகக்‌ கொணர்ந்து ஓரிடத்தே பண்டகசாலை நிறுவி 
அதன்‌ கண்‌ தொகுத்துச்‌ சிறிது சிறிதாக ஊர்களுக்கு அனுப்பினர்‌. 
இவர்களைப்‌ போலவே இந்‌ நாட்டு வணிகர்களில்‌ பலர்‌ 
வெளிநாடுகளிலிருந்து வாணிகப்‌ பொருள்களை வருவிப்பதும்‌, 
இந்‌ நாட்டுப்‌ பொருள்களை வெளிநாடுகட்குக்‌ கொண்டு 
செல்வதும்‌ உண்டு. . 
இவ்வாறு, வணிகரது போக்கு வரவில்‌. இடைச்‌ சுரங்களில்‌ 

ஆறலைகள்வரது குறும்பும்‌ இருந்து வந்தது. அவற்றினின்றும்‌ 
தம்மைக்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டிய நிலை இவ்வணிகர்க்கு 
நேரிட்டது. அவர்களைக்‌. காக்க வேண்டிய கடமை அந்‌ நாளை 
அரசர்க்குண்டென்பதைச்‌ சங்க நூல்களே கூறுகின்றன. 'அதீதம்‌ 
செல்வோர்‌ அலறத்‌ தாக்கிக்‌, கைப்‌ பொருள்‌ வெளவும்‌ கள வேர்‌ 
.பாழ்க்கைக்‌, கொடியோர்‌ இன்றவன்‌ கடி யுடை வியன்‌ புலம்‌” 
என்பதனால்‌, வழிப்‌ போக்கர்க்கு ஊறுண்டாகா வண்ணம்‌ பழைய 
நாளைத்‌ தமிழ்‌. வேந்தர்‌ காவல்‌ புரிந்தமை விளங்குகிறது. 
என்றாலும்‌, வணிகர்‌ செல்லும்போ தெல்லாம்‌ .அரசனது 
படையைக்‌ கொண்டேகுவது வணிகர்க்குப்‌ பல சமயங்களில்‌ 
இடுக்கண்‌ விளைத்தது.' சில சமயங்களில்‌ அரசியற்‌ படையின்‌ 
உதவி கிடைப்பது அரிதாகும்‌. அதனால்‌ வணிகர்‌ தாமே 
படைகளை வைத்தாளும்‌ உரிமை பெற்றுப்‌ படையும்‌ 
“கொண்டிருந்தனர்‌. இம்‌ மூறை அந்‌ நாளில்‌ மேனாடுகளிலும்‌ 
இருந்தது. ஐரோப்பியர்‌ நம்‌ நாட்டில்‌ வாணிகம்‌ செய்ய 
வந்தபோது தமது” செலவிலேயே படைகளை வைத்தாண்ட 
கெய்தியை நம்‌ நாட்டுச்‌ சரித்திரமே கூறுகிறதல்லவா? பகை 
- பெரிதானபோதே அரசர்‌ மூன்‌ வந்து தாங்கள்‌ பெரும்‌ படை : 
கொண்டு பகைவர்‌ குறும்புகளை அ௮டக்கனர்‌. 

இந்‌ நிலையில்‌ இரட்டபாடி கொண்ட சோழ வள நாட்டில்‌ 
வணிகர்‌ பலர்‌ வாழ்ந்தனர்‌. அவருள்‌ வெளிநாட்டு வணிகரும்‌ 
. இருந்தனர்‌.: அவருள்‌ தெலுங்கு நாட்டினர்‌ பலர்‌. அந்‌ நாட்டில்‌ : 


.. சித்தாந்த கலாநிதி: உரைவேந்தர்‌ ஒளவை ன. ப 193 





பண்டத்‌ செய்து வந்தனர்‌. தெலுங்கு நாட்டில்‌ கோகழி யைஞ்‌ 
ஞூறு, திரிபுர தளம்‌ மூன்று லக்ஷம்‌ என நாடுகள்‌ பெயர்‌ பெற்று 
விளங்கின. அந்நாடுகளிலிருந்து வந்து வாணிகம்‌ செய்தோர்‌ 
தங்களை ஜஞ்லூற்றுவர்‌, ஆயிரவர்‌ எனக்‌ கூறிக்‌ கொள்வர்‌. 
தெலுங்கு நாட்டிலிருந்து வந்து கோளாட்டில்‌ வாணிகம்‌ 
செய்தோருட்‌ சிலர்‌ தங்களை ஆயிரவர்‌ என்று கூறிக்‌ கொண்டனர்‌. 
அவருள்‌ கிராஞ்சி மலை கிளிய ஸின்றான்‌ திருமலை சகஸ்ரன்‌ 
என்பவன்‌ ஒருவன்‌. கஇராஞ்சி மலை யென்பது கிரெளஞ்ச மலை 
யென்பதன்‌ திரிந்த பெயர்‌. கிழிய நின்றான்‌ என்பது கிளிய 
நின்றான்‌ எனத்‌ திரிந்து போயிற்று. 'கிளியனூர்‌' எனத்‌ தொண்டை. 
நாட்டில்‌ ஊர்கள்‌ இருப்பதை நோக்க இக்‌ கிளியன்‌ என்பது, ஓர்‌ 
இயற்‌ பெயராக இருக்கலாமெனக்‌ கருதுதற்கும்‌ இடந்‌ தருகிறது. 
தராஞ்சி மலை இப்போது குண்டூர்‌ மாவட்டத்தில்‌ உள்ளது. 
குண்டூர்‌ மாவட்டத்துக்குக்‌ குண்டூரின்‌ பழம்‌ பெயர்‌ குமட்டூர்‌ 
என அவ்வூர்க்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. வடுக நாட்டுக்‌ கிராஞ்சி 
மலையில்‌ தோன்றிக்‌ இளிய நின்றான்‌ என்னும்‌ வணிகன்‌ 
மகனாய்க்‌ கோனாட்டில்‌ வந்து வாணிகம்‌ செய்த இருமலை, 
சகஸ்ரம்‌ என்னும்‌ குடியைச்‌ சேர்ந்தவனாவன்‌. சகஸ்ரன்‌, 
ஆயிரவன்‌ என்னும்‌ பொருள்‌ தருவது. ப 
தெலுங்க நாட்டு வணிகளான. திருமலை சகஸ்ரன்‌ 
கோளனாட்டில்‌ வாணிகம்‌ செய்கையில்‌, அருளாளன்‌ சகஸ்ரன்‌ 
என்ற வேறொருவனும்‌ வந்து வாணிகம்‌ செய்தான்‌. அவனது ஊர்‌ 
. வேத கோமமபுரம்‌; . அதனால்‌ அவன்‌ "வேத கோமபுரத்து 
... இருளாளன்‌ சக்ஸ்ரன்‌ என்று வழங்கப்பட்டான்‌. "இவனது. வேத. 
 கோமபுரமும்‌ தெலுங்க நாட்டில்‌ உள்ளதோர்‌ உர்‌. இவ்‌ வூரவர்‌ க்‌ 
பலர்‌ சோழ நாட்டில்‌ ஆடுதுறைப்‌ பகுதியில்‌ தங்கியிருந்தனர்‌. 
்‌ அதனால்‌ அப்பகுதி விக்கிரம சோழச்‌ சதுர்‌ வேதி மங்கலத்து! வேத 
- கோமபுரம்‌ என்று பெய ரெய்தியிருந்தது (8. 366 0ரீ 1907). முதல்‌ 
இராசராசனுடைய 'அரசியற்‌ சுற்றத்தாருள்‌ 'இராசேந்திர சம்ம 
வள நாட்டுக்‌ குறுக்கை நாட்டுக்‌ கடலங்குடி வத கோமபுரத்துத்‌ ப 
தாமோதர பண்டன்‌ என்ற ஒருவன்‌ (11. 101. 2987. பக்‌. 254). 


எனவே, கி.பி. பத்து, பதினோராம்‌ நூற்றாண்டிலேயே வடுக 


நாட்டு வணிகர்‌ பலர்‌ தமிழ்‌ நாட்டிற்‌ புகுந்து வாணிகம்‌ 
செய்தனரென்பதும்‌, வேதியர்கள்‌ கோயில்களிலும்‌ அற்பத்‌ 
பணிபுரிந்தன ரென்பதும்‌ தெரிகின்றன. _ 
சத... 


194 ப ... செம்ழொழிப்‌ புதையல்‌ 





- பணி மேற்கொண்ட நாட்டவரும்‌ கக்‌ மீண்டும்‌ ஒருங்கு ப 
கூடி *கோவிராச கேசரி வன்மரான சக்கரவர்த்திகள்‌ 
ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு ௩௰௯ -வது 
(மு.ப்‌.பத்தாறாவது) இரட்டபாடி கொண்ட சோழ வளநாட்டு 
நாட்டோம்‌. இருநலக்‌ குன்ற முடைய மகா தேவர்க்கு இந்‌ 
நாட்டுப்‌ பிரமதேயம்‌ காப்புக்குடி, கிராஞ்சி மலை கிழிய 
நின்றான்‌ திருமலை சகஸ்ரனும்‌, வேத கோமபுரதீது அருளாளன்‌ 
- சகஸ்ரனும்‌ இவ்‌ விருவரும்‌ இந்‌ நாட்டில்‌ வந்திறங்கின 
"வெற்றிலைக்குத்‌ தரகு கொண்டு முப்பத்தாறாவது முதல்‌ இத்‌ 
தேவர்‌ அடைக்கா யழுதுக்கு ஆட்டு (ஆண்டு) முப்பதினாயிரம்‌ 
பாக்கும்‌ வெற்றிலைக்‌ கட்டு எழு நூற்றைம்பதும்‌ இவ்‌ விருவரும்‌ 
இவர்கள்‌ வர்க்கதீதாருமே சந்திராதித்தவல்‌ (சந்திராதித்தர்‌ உள்ள 
வரையில்‌) இடக்கடவராகவும்‌... இது நாட்டோமும்‌ மூன்று 
படைப்‌ பொற்‌ கோயில்‌ கைக்கோளரும்‌ இந்‌ நாட்டுப்‌ படை 
பழியிலி ஐஞ்‌ ஞூற்றுவருமே இது நிலை நிறுத்தக்‌ கடவோமாகக்‌ 
கல்‌ வெட்டுவிதீதோம்‌' (1.5. 11௦. 125) என்று திருநலக்‌ குன்ற 
மூடையார்‌ கோயில்‌ முன்‌ அர பகதால்‌. கழ்ப்புறச்‌ சுவரில்‌ கல்‌ 
“வெட்டுவித்தனர்‌. 


இவ்‌ வேற்பாட்டின்படி ரண ன டி தன்‌ 
_சகஸ்ரார்‌ இருவருக்கும்‌ முன்னர்‌ இருந்த சிறப்புப்‌ பண்டு போல்‌ 
- உண்டாகவில்லை; வருவாயும்‌ குறைந்தது. புதியராய்த்‌ தோன்றிய 
வணிகருள்‌ சிறுத்‌ தொண்ட நம்பி யென்பான்‌, தான்‌ முன்னர்‌ 
நிகழ்ந்த உடன்படிக்கையில்‌ கலந்து கொள்ளாதது பற்றித்‌ 
தனக்குள்ளே வருத்த முற்றான்‌. கைக்‌ கோளர்‌ தலைவரும்‌ 
பழியிலித்‌ தலைவரும்‌ சொன்னதை: ஏற்காது போனது பெருங்‌ 
குறையாகத்‌ தோன்றிற்று. பின்பு ஒரு நாள்‌ அவர்களைக்‌ கண்டு 
-தன்‌. கருத்தைத்‌ தெரிவித்தான்‌. அவர்கள்‌ நாட்டுத்‌ 
தலைவர்களுக்குதி தக்க முறையிற்‌ சொல்லிச்‌ சிறுத்‌ தொண்ட 
நம்பியின்‌ வேண்டுகோளை ஏற்குமாறு செய்தனர்‌. சோழ 
வேந்தன்‌ ஆணைபெற்று, தானைத்‌ தலைவரும்‌ நாட்டவரும்‌ 
கூடிதீ திருமலை சகஸ்ரனையும்‌ அருளாளன்‌ சகஸ்ரனையும்‌ 
வருவித்து ஆராய்ச்சி செய்தனர்‌. இருநலக்‌ குன்ற முடையார்க்குச்‌ 
செலுத்த வேண்டு மளவிற்‌ செம்‌ பாகத்தைச்‌ சிறுத்‌ தொண்ட நம்பி 
ஏற்றுக்‌ கொள்வது தக்க தெனத்‌ துணிந்தனர்‌. சிறுத்‌ தொண்ட 
நம்பியும்‌ அதற்கு இசைந்தான்‌. பின்பு, 'முன்பு கல்‌ வெட்டின 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 195. 





தஇருமலையும்‌ அருளாளனும்‌ இவ்‌ விருவரும்‌ செம்‌ பாகமும்‌, : 
தாமோதரன்‌ சீகிருஷ்ணனான சிறுத்‌ தொண்ட நம்பி செம்‌ 
பாகமும்‌ கொண்டு இருநலக்‌ குன்றத்திலே இருந்து பரிமாறித்‌ 
திருநலக்‌ குன்றமுடையார்க்கு இப்படியா லுள்ளது செலுத்தக்‌ 
கடவார்களாக'! என முன்பு வெட்டின கல்‌ வெட்டின்‌ ழ்‌ 
பொறித்தனர்‌. ப 

இது நிகழ்ந்த சில ஆண்டுகட்குப்‌. பின்‌ வெற்றிலைப்‌ 
பாக்கின்‌ விலை உயர்ந்தது. அதனால்‌ திருமலை முதலிய 
தரகர்கட்கு வருவாய்‌ மிகுந்தது. ஆகவே, நாட்டில்‌ முன்னர்‌ 
நிகழ்ந்தது போன்ற பூசல்கள்‌ உண்டாதற்‌ கேற்ற .குறிகள்‌ 
வணிகரிடத்தே உண்டாயின. நாட்டுத்‌ தலைர்கள்‌ அவற்றை 
முன்ன்றிந்து ஆராய்நீது தரகு விகிதத்தை உயர்த்தக்‌ கருதினர்‌. 
அவர்‌ கருத்‌ தறிந்த வேந்தன்‌ முதற்‌ குலோத்துங்கன்‌, தனது 
ஆட்சியின்‌ ௫௰௮ - ஆம்‌ஆண்டு முதல்‌ (நாற்பத்தெட்டாம்‌ ஆண்டு 
முதல்‌) உயர்தீதுக்‌ கொள்க என்று ஆணை யிட்டான்‌. மிக்குவரும்‌ 
வருவாய்க்குச்‌ செலவினமும்‌ கண்டு, நாட்டவர்‌ கூடி, 
. வெற்றிலைத்‌ தரகர்‌ மூவரையும்‌ கூட்டி, 'இக்‌ கல்‌ வெட்டுப்‌ 
படியுள்ள அடைக்கா யமுதும்‌ இலை யமுதும்‌ இடக்‌ கடவார்‌ 
திருமெய்ப்‌ பூச்சுக்கு ௫௰௮-வது முதல்‌ திங்கள்‌ ஒன்றுக்கு ஐந்து 
திராமமாக ஆண்டுக்கு அறுபது திராமம்‌ இறுக்கக்‌ கடவார்களாகக்‌ 
கல்‌ வெட்டுவித்தோம்‌' என்று முடிவு செய்து வேந்தற்குத்‌ 
தெரிவித்தனர்‌. வணிகர்‌ மூவரும்‌ அவ்வாறே செய்து 
வருவாராயினர்‌. கோளனாட்டில்‌ வெற்றிலை வாணிகத்தில்‌ 
குழப்பமும்‌ கலகமும்‌ இலவாயின. 


நிற்க, மேலே கூறிய திருமலை சகஸ்ரனும்‌ அருளாளன்‌ 
- சகஸ்ரனும்‌' கோனாட்டில்‌ இருந்து வாணிகம்‌ செய்து பெருஞ்‌ 
செல்வத்‌ தலைவர்களாய்‌ விளங்கினர்‌. ஏனை வணிகர்‌ பலரும்‌ 
. இவ்‌ விருவர்க்கும்‌ அடங்கியே இருந்தனர்‌ ஆயினும்‌, 
பொன்னாசை மக்களைச்‌ சும்மா இருக்கவிடாதன்றோ? இரு. மலை 
யும்‌ அருளாளனும்‌ ஒருவரின்‌ ஒருவர்‌ மிக்க செல்வம்‌ ஈட்ட 
விரும்பித்‌ தம்மிற்‌ போட்டியிட்டு மாறுபடுவாராயினர்‌. ஈர்‌ 
பேனாகிப்‌ பேன்‌ பெருமாளாயிற்‌ றென்பது போல, இம்‌ மாறுபாடு 
முறுகிப்‌ பெருகிப்‌ பெரும்‌. பகையாய்‌ முற்றிவிட்டது. இரு 
வரிடையேயும்‌ போரும்‌ பூசல்களும்‌ மிகுந்தன. இருவருடைய 


ப்‌ . செம்மொழிப்‌ புதையல்‌ 





படைகள்‌ அடிக்கடி போரிடத்‌ தலைப்பட்டமையின்‌, வாணிகப்‌ 
போக்கு வரவு ஆறலைக்‌ கள்வரால்‌ அலைப்புண்டது. 
இவ்விருவரும்‌ வெற்றிலையும்‌ பாக்கும்‌ கொணர்ந்து வாணிகம்‌ 
செய்பவர்கள்‌. இவர்களுடைய செயலால்‌ கோனாட்டில்‌ 
வெற்றிலை பாக்குப்‌ பஞ்சம்‌ பெரிதாயிற்று. இவர்கள்‌ பால்‌ 
வெற்றிலை பாக்கு வாங்கி விற்கும்‌ சிறு வணிகர்‌ பெருந்‌ துன்ப 
முற்றனர்‌. சில காலங்களில்‌ வெற்றிலை பாக்குக்‌ கிடைப்பது 
அரிதாகவே, கோயில்‌ காரியங்களும்‌ முட்டுப்பட்டன. வேறே 
வணிகர்‌ சென்று வெற்றிலை பாக்குக்‌ கொணர்தற்கு அஞ்சினர்‌. 


சில நாட்களுக்குப்‌ பின்‌ வேற்று நாட்டவர்‌ சிலர்‌ இவர்‌ 
களால்‌ சீர்‌ குலைந்த வெற்றிலை வாணிகத்தை நடத்தலுற்றனர்‌. 
கோனாட்டு வணிகருட்‌ சிலர்‌ அவர்கட்குத்‌ துணை செய்தார்கள்‌. 
வணிகர்‌ பலராகவே அவரவரும்‌ கட்டுப்பாடின்றித்‌ தாந்தாம்‌ 
வேண்டியவாறே விற்பனை புரிந்தனர்‌. அதனால்‌ கோயிலுக்குச்‌ 
சேர .வேண்டிய தரகும்‌ குறையலுற்றது. அது கண்ட 
திருநலக்குன்றத்துக்‌ கோயிலதிகாரிகள்‌ புதுவராய்த்‌ தோன்றிய 
வெற்றிலை வாணிகரை உ௪௭க்கி, வேண்டும்‌ வசதிகளைச்‌ செய்து 
கொண்டார்கள்‌. சுருங்கச்‌ சொல்வோமாயின்‌ வெற்றிலை பாக்கு 
வாணிகம்‌ பழைய வடுக வாணிகர்‌ கைவிட்டுப்‌ புதியராய்‌ வநீத 
வணிகர்‌ கைக்கு மாறிப்‌ போவதாயிற்று. ஆயினும்‌, திரு 
நலக்குன்ற முடையார்‌ கோயிலுக்குரிய வருவாய்‌ செம்மை பெற 
வில்லை. இதனை எண்ணுவோரும்‌ அருகினர்‌. ஊரிரண்டு 
பட்டால்‌ கூத்தாடிக்குக்‌ கொண்டாட்டம்‌ என்பது போலக்‌ 
காப்புக்குடி வெற்றிலை வணிகர்‌ இரண்டு பட்டுக்‌ கலகம்‌ புரிய, 
அயல்‌ நாட்டு வணிகர்க்கு ஆக்கம்‌ பெருகிற்று. உண்ணாட்ட 
வருக்குச்‌ சலுகை குறைந்தது. திருநலக்‌ குன்றமுடையார்‌ 
கோயிற்குரிய தரகு வருவாயும்‌ நாட்டவர்‌ வருந்தும்‌ அவல்டி 
"குன்றிப்‌ போயிற்று. 
-.. இதற்கிடையே, நாட்டிலுள்ள நல்லோருட்‌ சிலர்‌, கிராஞ்சி 
மலை கிழிய நின்றான்‌ இருமலை சகஸ்ரனையும்‌ அருளாளன்‌ 
சகஸ்ரனையும்‌ கண்டு நிகழ்வது முற்றும்‌ நினைவுறக்‌ கூறினர்‌. 
இருவர்‌ உள்ளமும்‌ உண்மையை ஓர்ந்து கண்டன. சான்றோர்‌ சிலர்‌ 
கூடி இருவரையும்‌ சந்து செய்வித்தனர்‌. இருவரும்‌ ஒற்றுமை 
- கொண்டு வெற்றிலை வாணிகத்தைத்‌ தொடர்ந்து நடத்தினர்‌. 
ஆயினும்‌, புதியராய்‌ வந்து. தோன்றிய வணிகர்‌ முன்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 197 





இவ்விருவர்து வாணிகமும்‌ சிறக்கவில்லை. வணிகரிடை யே 
பொறாமையும்‌ பூசலும்‌ போரும்‌ உண்டாயின. அவரவர்‌ 
பக்கலிலும்‌ ஆட்கள்‌ பலர்‌ மாண்டனர்‌. 


அந்‌ நாளில்‌ இக்‌ கோனாடு, இரட்டபாடி கொண்ட சோழ 
. வளநா டென்ற பெயரால்‌ சோழ வேந்தர்‌ ஆட்சியிலிருந்த தென 
முன்பே கூறினோம்‌. அக்‌ காலத்தே இந்நாடு பொற்‌ கோயிற்‌ 
படையும்‌ பழியிலிப்‌ படையும்‌ என இரு படைகளின்‌ காவலில்‌ 
இருந்தது. இவ்‌ விரண்டற்கு முரிய தலைவர்‌ இருவரும்‌ காவற்‌ 
றலைவராய்‌ இருந்தனர்‌. இவ்‌ விருவரும்‌ தொடக்கத்தில்‌ நடுவு 
திறம்பாது .நின்று நாட்டு மக்கட்கு இவர்களால்‌ ஊறுண்டாகா 
வண்ணம்‌ பாதுகாத்து வந்தனர்‌. புதியராய்தீ தோன்றிய வணிகர்‌, 
தானைத்‌ தலைவர்‌ இருவரையுங கண்டு, 'வடுக வாணிகர்‌ 
பூசலால்‌ நாட்டிலுண்டான வெற்றிலை பாக்குக்‌ குறையை 
.. நாங்கள்‌ முன்னின்று நீக்கி நற்‌ பணி புரிந்தோ மாதலால்‌, எங்கட்கு 
இனி இந்‌ நாட்டில்‌ இடமில்லாதவாறு செய்தல்‌ முறையாகாது 
என வேண்டிக்‌ கொண்டனர்‌. அவர்‌ செயலின்‌ நலந்‌ தேர்ந்து 
தலைவர்‌ இருவரும்‌ அவர்கள்‌ வாணிகத்துக்குச்‌ சலுகை தரத்‌ 
தொடங்கினர்‌. ஆனால்‌, அவர்கள்‌ இருநலக்‌ குன்ற முடையார்க்குச்‌ 
செலுத்த வேண்டிய தரகினைக்‌ குறைத்தே செலுத்தினர்‌. கிராஞ்சி 
மலைத்‌ இருமலையும்‌. வேத கோமபுரத்து அருளாளனும்‌ தாம்‌ 
செய்த தவற்றுக்கு வருந்திக்‌ கோனாட்டுத்‌ தலைவரிடத்தும்‌ 
கோயிலாரிடத்தும்‌. முறையிட்டனர்‌. பெருஞ்‌ செல்வர்களாத 
லால்‌, சகஸ்ரர்‌ இருவரும்‌ வாணிகத்தால்‌ ஊதியம்‌ பெருகினும்‌ 
சிறுகினும்‌ திருநலக்‌ குன்ற முடையார்க்குரிய தரகு குறையாமலே 
ஆண்டுதோறும்‌ செலுத்தி வந்தனர்‌. புது: வாணிகர்க்கு . அஃது 
இயலாதாயிற்று. இவற்றையெல்லாம்‌. எண்ணிய தலைவர்கள்‌ 
செய்வது. தெரியாது இகைப்புற்றுத்‌ தஞ்சை மாநகர்க்குச்‌ சென்று 
சோழ வேந்தன்‌ முதற்‌ குலோத்துங்கன்‌ திரு முன்‌ முறையிட்டனர்‌... 
வேந்தர்‌ பெருமான்‌ கோளாட்டுப்‌. படைத்‌ தலைவர்‌ இருவர்க்கும்‌ 
திருநலக்‌ குன்ற முடையார்‌ கோயிலஇகாரிகட்கும்‌ திருமுகம்‌ 
விடுத்து உண்மை யாராய்ந்து தரகர்களை நிறுவி முறை 
வழங்குக ' என்று ஆணை பிறப்பித்தான்‌. திருமூகம்‌ கோனாட்டுத்‌ 
தலைவர்பால்‌ வந்து சேர்ந்தது. 


இரு மூகம்‌ வரக்‌ கண்ட கோளாட்டுத்‌ தலைவர்கள்‌ 
தத்கல்‌ வவறு வேந்தனை வாழ்த்தி, பொற்‌ கோயில்‌ 





395 . ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





கைக்கோளர்‌ மூன்று படைத்‌ தலைவரையும்‌ பழியிலிப்‌ படை 
ஜஞ்ஞூற்றுவர்‌ தலைவரையும்‌ ஏனைத்‌ தலைவர்களையும்‌ 
. இருநலக்‌ குன்றத்து மகா தேவர்‌ கோயிலினுள்ளால்‌ ஒருங்கு கூட்டி 
ஆராயத்‌ தொடங்கினர்‌. அரசியலாணைப்படி முதற்கண்‌ திருநலக்‌ 
குன்ற முடையார்‌ கோயிற்கு ஆண்டு தோறும்‌ வேண்டி யிருக்கும்‌ 
வெற்றிலை பாக்குத்‌ தரகு கணக்கிடப்‌ பெற்றது. “ஆண்‌ 
டொன்றுக்கு அடைக்காய்‌ அமுதுக்கு முப்பதினாயிரம்‌ பாக்கும்‌ 
எழுநூற்றைம்பது கட்டு வெற்றிலையும்‌” வேண்டியிருப்பது 
தெளிவாயிற்று. மேலும்‌, இவற்றை: முன்பெல்லாம்‌ திருமலை 
சகஸ்ரனும்‌ அருளாளன்‌ சகஸ்ரனுமே கொடுத்து ' வந்தார்க 
ளென்பதைக்‌ கோயிற்‌ கணக்குகள்‌ தெரிவித்தன; அவ்‌ 
விருவருடைய கணக்குகளும்‌ அவ்வாறே குறித்‌ திருந்தன.. 
பின்னர்‌, இந்‌ நாட்டில்‌ இனி வந்திறங்கும்‌. வெற்றிலை 
பாக்குகட்குத்‌ தரகு செலுத்தி வாணிகம்‌ செய்யும்‌ தலையுரிமை 
நல்குவது பற்றி ஆராய்ச்சி நடந்தது. தானைத்‌ தலைவர்‌ இருவரும்‌ 
அவர்தம்‌ துணைவரும்‌ புதியராய்த்‌ தோன்றிய வாணிகர்‌ சார்பாகப்‌ 
பேசினர்‌. அவர்களால்‌ மேலே கண்ட தரகினைத்‌ தர இயலாமை 
விளங்கிற்று. தருமலையும்‌ அருளாளனும்‌ வழக்கம்‌ போலத்‌ 
_ தாங்கள்‌ செலுத்துவதாக உடன்பட்டனர்‌. அதனால்‌, கூடியிருந்த 
மகா. சயையார்‌. “இனி, இந்த நாட்டில்‌ வந்திறங்கும்‌ 
வெற்றிலைக்குத்‌ தரகு கொண்டு கிழிய நின்றான்‌ திருமலையும்‌ 
அருளாளன்‌ சகஸ்ரனும்‌ இவர்கட்குப்‌ பின்‌ இவர்கள்‌ 
வருக்கத்தாரும்‌ இடக்கடவர்களாக”: என்று தீர்மானித்துச்‌ சோழ 
வேந்தனுக்குத்‌ தெரிவித்தார்கள்‌. வேந்தர்‌ பெருமான்‌, தனது 
ஆட்சி. ஆட்சி யாண்டு முப்பத்தாறாவது முதல்‌ இங்ஙனமே நடை 
பெறுக! ஏன்று கல்வெட்டித்‌ தருமாறு பணித்தான்‌. மேலும்‌, 
- இதனைக்‌ கோனாட்டாரும்‌ மூன்று படைப்‌ பொற்‌ கோயில்‌ கைக்‌ 
கோளரும்‌ இந்‌ நாட்டுப்‌ படை பழியிலி ஐஞ்ஞூற்றுவரும்‌ நிலை 
நிறுத்தக்‌ கடவ ரென்றும்‌ ஆணை பிறப்பித்தான்‌. 





15. உரிமை வாழ்வில்‌ இலக்கியப்‌ பணி 


- கிட ரிமை வாழ்வென்பது பொது வுலகில்‌ 'சுதந்திர வாழ்வு” 
என்று வழங்கும்‌. இந்த வாழ்வு பெறுவதற்கு நம்‌ நாட்டவர்‌ 
சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியிலே முயலத்‌ தொடங்கி, இநீத 
நூற்றாண்டின்‌ இந்த ஆண்டு வரையில்‌ பெரிய போராட்டத்தைச்‌ 
செய்து வெற்றி பெற்றனர்‌. இத்தகைய வெற்றி, உரிமைப்‌ 
'போருடற்றி வெற்றி பெற்ற நாடுகள்‌ எவற்றிலும்‌ இதுகாறும்‌ 
உண்டானதே கிடையாது. ஏனை நாட்டவரால்‌ எய்துதற்கரிய 
தாகிய இத்தகைய வெற்றிகொண்டு விளங்கும்‌ நமக்கு வேறு 
எவருக்கும்‌ இல்லாச்‌ சிறப்பு உண்டாகிறது. மேலும்‌, நம்‌ 
நாட்டிலும்‌, இறந்த ஆண்டுகளில்‌ வாழ்நீதவர்களிலும்‌, எதிர்‌ 
காலத்தில்‌ தோன்றுகின்றவர்களிலும்‌ இன்றைய நாம்‌ நல்ல்‌ 
பேறுடையவர்கள்‌ என்பதையும்‌ நினைவு கொள்ளவேண்டும்‌. 
உரிமைப்‌ போர்‌ நிகழ்ந்த காலத்தில்‌ உடனிருந்து கண்டு, . அஃது 
எதிர்பாராத வகையில்‌ வெற்றி தரவும்‌ கண்டு இன்புறு . 
கின்றோமாகையால்‌, நாம்‌ பெற்ற பேறு தலைகிறந்த. ன்‌ 
என்பதில்‌ தடை ஏது? ப 

. உரிமை வாழ்வு எய்தப்‌ பெற்று இன்புறுகின்ற நமக்கு 
இவ்வாழ்வு உரியது தானா? புதிது பெற்றதொரு வாழ்வா? என்று 
சிறிது எண்ணமிட்டுப்‌ பார்க்கலாம்‌. தமிழ்‌ நாட்டின்‌ வரலாறு 
காண்பவர்க்கு, 'தமிழ்‌. நாட்டவர்க்கு. இது புதிதன்று; முந்நூறு 
நானூறு ஆண்டுகட்கு முன்பு வரையில்‌ தமிழ்‌ நாட்டவர்‌ உரிமை 
வாழ்விலே உறைந்தவர்‌' என்பது நன்கு விளங்கும்‌. தமிழராகிய 
நமக்கு இறந்த உரிமை வாழ்வு மீள உயிர்‌ பெற்று சனாகான்‌. 
_ என்றே எண்ண வேண்டும்‌. / 


ப பேச்சுரிமை, வழிபாட்டுரிமை, அச்சமின்மை, வறுமை. 

யின்மை, ஒப்புரவு ஆகிய ஐந்தும்‌ உரிமை வாழ்வுக்குச்‌ சிறநீத 
- உறுப்புக்களாகும்‌. அவரவரும்‌ தத்தமக்குரிய நெறியில்‌ நின்று 
ப பபற. சொல்லுதற்குத்‌ தடை யில்லாமை 


200 _ செம்மொழிப்‌ புதையல்‌ 





பேச்சுிரிமையாகும்‌. நெறியில்‌ நிற்கும்‌ போது நில்லாதார்‌ செய்யும்‌ 
நீர்மை யற்ற செயல்களை எடுத்தோதித்‌ திருத்துவதற்கும்‌ 
நெறியிடை யுண்டாகும்‌ இடையூறுகளையும்‌ இடையீடுகளையும்‌ 


எடுத்தோதி -விலக்குதற்கும்‌, நலங்களை எடுத்தோிப்‌ ' ள்‌ 


பாராட்டுதற்கும்‌ பேச்சு நிகழும்‌. அவ்வாறு நிகழும்‌ பேச்சுக்களை 
வழங்குதற்கு ஒவ்வொரு மகனுக்கும்‌ மகளுக்கும்‌ உரிமை யுண்டு, 
அப்பேச்சுரிமை யில்லாத வாழ்வு உரிமை வாழ்வாகாது. 

கடவுள்‌ ஒருவர்‌ உண்டென்றும்‌, அவரை வழிபடுவது 
கடனென்றும்‌ கருதி அவரவரும்‌ வேறு வேறு சமய நெறிகளை 
வகுத்துக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. இதனால்‌ சமய நெறிகளும்‌ 
பலதிறப்படுகின்றன. அவர்களுக்கு அந்‌ நெறியில்‌ வழிபட்டு 
- வாழ வுரிமை யுண்டு. இது வழிபாட்டுரிமை. அவ்‌ வுரிமையைக்‌ . 
கெடுத்து, யாவரும்‌ ஒரு நெறியையே கடைப்பிடிக்க வேண்டு 
மென வற்புறுத்தி நிறுத்துவது உரிமை வாழ்வுக்குப்‌ புறம்பான 
தாகும்‌. ௮வரவர்க்கும்‌ தாம்‌ தாம்‌ மேற்கொண்டொழுகும்‌ .. 
_ வழிபாட்டுச்‌ சமய நெறியைப்‌ பிறர்க்கு எடுத்தோத உரிமை - 

யுண்டு. பிறரைத்‌ தம்‌ நெறியைக்‌. கைவிடுமாறு வற்புறுத்துவது 

உரிமைப்‌ பணியாகாது. ப 


உடைமைக்கும்‌ உடையவனுக்கும்‌ உள்ள உரிமையால்‌, 
- உடைமையின்‌ பயனை உடையவன்‌ நுகர்தற்கண்‌ அவனுக்கு அச்ச 
முண்டாதல்‌. கூடாது. உழைப்பவனுக்குத்‌ தன்‌ உழைப்பால்‌ 


விளையும்‌ பயனை நுகர்தற்‌ குரிமை. யுண்டு; அந்‌ நுகர்ச்சியில்‌ -.. 


அவனுக்குத்‌ தடை யுண்டாகுமோ என அச்ச முண்டாதல்‌ கூடாது. 
இவ்‌ வகையால்‌ அவரவர்‌ உரிமையில்‌ கேடுண்டாகுமோ என 
அஞ்சும்‌. அச்சம்‌ உரிமை வாழ்வுக்குத்‌ தீதாகும்‌. இம்‌ முறையில்‌ 

அரசியல்‌ முறைகளும்‌, அவற்றைச்‌ செயற்படுத்தும்‌ 
ப வினையாளர்களும்‌ மக்கட்கு: அச்சம்‌ பிறவாத வகையில்‌ 
- அமைவதே அச்சம்‌ இல்லாமை யாகும்‌. 


. உரிமை வாழ்வுடைய நாட்டில்‌ வறுமை யுண்டாகு 
்‌. மானால்‌, அஃது அவ்‌ வுரிமையை யழித்து நாட்டைச்‌ 
_ சீரழித்தவிடும்‌. 'நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந் 
தரும்‌ நாடு' என்றதும்‌ இக்‌ கருத்தையே வற்புறுத்துகிறது. வறுமை 
யறவே இல்லாத .உரிமை வாழ்வில்‌, : ஒரு (வேலையும்‌ இன்றிச்‌ 
சோம்பித்‌ திரிபவர்‌ இல்லையாவர்‌; அவரோடு, உழைப்பார்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 201 





உழைக்க, அவர்‌ உழைப்பின்‌ பயனை உறிஞ்சி யுண்டு உயிர்வாழ 
விரும்புவோர்‌ ஒழிநீதுபோவர்‌. 'யான்‌ வாழ ஏனோர்‌ எனக்கு 
அடிமையாக எனும்‌ ஊன அறிவு: ஓரிடத்தும்‌ ஒரு சிறிதும்‌ இராது. 


ஒப்புரவு என்பது உரிமை வாழ்வுக்கு அழகு தருவதாகும்‌. 
நாடுகளுக்கிடையே நிலவும்‌ ஒப்புரவு, வறுமையும்‌ அச்சமும்‌ 
போக்கி, உரிமை வாழ்வில்‌ ஊறிப்‌ பெருகும்‌ இன்பத்தை நுகரப்‌ 
பண்ணும்‌, நாட்டு மக்களிடையே விளங்கும்‌ ஒப்புரவு, மக்கட்‌ 
சமூதாயத்தில்‌, வேற்றுமைசெய்யும்‌ பிளவுகளைப்‌ போக்கி, 
ஒற்றுமை நிறுவும்‌ மனப்பண்பினை வளர்க்கும்‌. ஒப்புரவு என்பது 
ஒருவருக்கொருவர்‌ வேண்டுவன வுதவி -யொழுகும்‌ 
ஒழுக்கமுறை; 'ஒப்புரவொழுகு' என்பது ஆத்திசூடி. மக்களை 
ஒருவர்க்கொருவர்‌ ஒன்றாகப்‌ பிணித்து ஒருமை யுறுவிப்பதும்‌, 
்‌. நாடுகளை ஒன்றோ டொன்று நீங்கா வகையில்‌ ஒன்றுபட்டு வாழ 
வைப்பதும்‌ ஒப்புரவென்னும்‌ ஒள்ளிய அறம்‌ ஒன்றேயாகும்‌. 

மேற்கூறிய பேச்சுரிமை முதலிய ஐவகை யுறுப்புக்‌ 
களையும்‌ கொண்டு, பிற நாட்டவரது ஆட்சியின்‌ கீழன்றித்‌ 
தன்னாட்டவ ராளும்‌. ஆட்சியில்‌ வாழும்‌ வாழ்வு உரிமை 
வாழ்வுக்கு உருவாகும்‌. இன்று நாம்‌ எய்தி இருக்கும்‌ உரிமை 
வாழ்வு இத்தகைய தாகும்‌. இந்த உரிமை வாழ்வு பல 
நூற்றாண்டுகளுக்கு முன்‌ நம்‌ தமிழகத்தில்‌ இருந்ததென்பதைச்‌ 
சங்க நூல்கள்‌ எடுத்துரைக்கின்றன. .தமிழகத்தைதீ தமிழரே. 
ஆண்டனர்‌; அவரது தமிழ்‌ மொழி அரசியல்‌ மொழியாக 
விளங்கிற்று. தமிழர்கள்‌ அத்தமிழ்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ வாழ்நீதனர்‌. 
அவர்‌ வாழ்வில்‌ இவ்வுறுப்புக்கள்‌ ஐந்தும்‌ .குறைவின்றிய 
இருந்தன. ' அதனால்‌ அவர்கள்‌ காலத்து இலக்கியங்கள்‌ 
இவ்வைந்தும்‌ வளம்‌ பெறத்‌ தக்க கருத்துக்களை எடுத்துக்‌ 
காட்டின. ர ர 

முதற்கண்‌ பேச்சுரிமையைக்‌ காணலாம்‌. தமிழகத்தில்‌ சங்க 
இலக்கியக்‌ காலத்தில்‌ நிலவியது முடியாட்சியே யன்றிக்‌ 
குடியாட்சி யன்று. ஆயினும்‌, முடியாட்சி, , தான்தோன்றி 
யாட்சியாய்‌ இல்லாமல்‌, குடிகளின்‌ மனக்கருத்தைதீ தழுவிச்‌ 
செல்லும்‌ இயல்பு பெற்றிருந்தது. இதனால்‌; அரசியலில்‌ உரிமை 
அறிவுடையவர்க்கே இருப்பதாயிற்று. பாண்டி வேந்தன்‌ ஒருவன்‌, 
.... “ஒரு குடிப்‌ பிறந்த பல்லோ ௬ுள்ளும்‌, மூத்தோன்‌ வருக என்னாது, _- 





202 செம்மொழிப்‌ புதையல்‌ 
அறிவுடையோன்‌ ஆறு அரசும்‌ செல்லும்‌' என்றான்‌. 
திருவள்ளுவரும்‌, 'குடிதழீஇக்‌ கோலோச்சும்‌ மாநில மன்னன்‌, 
அடிதழீஇ நிற்கும்‌ உலகு' என்றார்‌. குடிகளாவார்‌ கற்றாரும்‌ 
கல்லாரும்‌ என இரு திறப்படுவர்‌..அவருள்‌, கல்லாதவர்‌ கற்றவர்‌ 
வழி நிற்பவராகையால்‌, அரசியலின்‌ செம்மைக்குக்‌ கற்றறிந்த 
அறிவுடையோர்‌ பொறுப்புடைய ராயினர்‌. அப்பொரறுப்பு, 
அரசியலில்‌ வேண்டுவன எடுத்தோதற்கு வாய்ப்பளித்தது. 
சான்றோர்‌ பலரும்‌ பொறுப்புணர்ந்து தமது பேச்சுரிமையை 
நெகிழ விடாது செய்வன செய்து சிறப்புற்றனர்‌. 
நெடுஞ்செழியன்‌ என்னும்‌ பாண்டியன்‌, பாண்டி நாட்டை 

ஆண்டு வந்த காலத்தில்‌, ஒருகால்‌ நாட்டில்‌ உணவுப்‌ பொருள்‌ 
"விளைவு குறைந்தது. உணவில்‌ வறுமை யுண்டாயிற்று. வேந்தன்‌ 
, துறக்க இன்பம்‌ வேண்டி வேள்வி செய்வதிலும்‌, பெருஞ்‌ 
செல்வம்‌ ஈட்டிப்‌ பிற வேந்தரோடு போர்‌ செய்வதிலும்‌, வேறே 
நல்ல புகழ்‌ பெறக்‌ கருதி அதற்குரிய செயல்களிலும்‌ பெரிதும்‌ 
ஈடுபட்டிருநீதான்‌. உணவு முட்டுப்பாட்டைச்‌ சிறிதும்‌ உணராது, 
அதனை எடுத்தோதுபவர்களை இகழ்நீது நின்றான்‌. உணவுப்‌ 
பொருளை மிகுதிப்‌ படுத்துவது குறித்து வேந்தன்‌ கருத்துச்‌ 
செலுத்தா திருப்பதைக்‌ குடபுலவியனார்‌ என்னும்‌ சான்றோர்‌ 
கண்டார்‌. அவரோர்‌ அறிவுடைய சான்றோர்‌ என்பதும்‌, அவர்க்கு 
அரசியலில்‌ பொறுப்புண்‌ டென்பதும்‌ வேந்தன்‌ முதலா 


... மினார்க்குத்‌ தெரியும்‌. அவர்‌ வந்து வேந்தனைக்‌ கண்டபோது, 


வேந்தன்‌ அவர்‌ சொல்வது கேட்க இசைந்திருந்தான்‌. அவர்‌, 
மல்லல்‌ மூதூர்‌ வய வேந்தே! 
டஈசெல்லும்‌ உலகத்துச்‌ செல்வம்‌ வேண்டினும்‌ 
ஞாலங்‌ காவலர்‌ தோள்வலி முருக்கி 
.ஒருநீ யாகல்‌ வேண்டினும்‌, சிறந்த 
நல்லிசை நிறுத்தல்‌ வேண்டினும்‌ மற்றதன்‌ 
_ தகுதி கேள்‌, இனி, மிகுதி யாள! 
நீர்‌இன்று அமையா யாக்கைக்‌ கெல்லாம்‌ 
உண்டி கொடுத்தோர்‌ உயிர்கொடுத்‌ தோரே. 
. உண்டி முதற்றே உணவின்‌ பிண்டம்‌. 
உணவெனப்‌ படுவது நிலத்தொடு நீரே. 
நீரும்‌ நிலனும்‌ புணரியோர்‌ ஈண்டு 
உடம்பும்‌ உயிரும்‌ படைத்திசி னோரே 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி .... 203 





... என்று சொல்லி, நீர்‌ கொண்டு நிலத்தை வளம்‌ படுத்துவது 

உயிர்களைப்‌ படைப்பதாகும்‌ என்ற கருத்தை வேந்தன்‌ மனத்தில்‌ 
பதியவைத்தார்‌. 'ஏனை நாடுகளைப்‌ .போலப்‌ பாண்டி நாடு 
பேராறுகளையுடைய தன்றே; இதனை நீர்‌ வளமுடைய 
தாக்குவது எங்ஙனம்‌? என்று எண்ணாமை கருதி, நம்‌ நாட்டில்‌ . 
உள்ளவை பெரிதும்‌ புன்செய்க ளாகும்‌. 


.. வித்திவா னோக்கும்‌ புன்புலம்‌ கண்ணகன்‌. 
வைப்பிற்‌ றாயினும்‌ நண்ணி ஆளும்‌ 
இறைவன்‌ தாட்‌ குதவாதே; அதனால்‌ 
அடுபோர்ச்‌ செழிய! இகழாது, வல்லே 
நிலன்‌ -நெளிமருங்‌. கின்‌ நீர்நிலை பெருகத்‌ 
தட்டோர்‌ அம்ம இவண்‌ தட்டோரே 
தள்ளாதோர்‌ இவண்‌ தள்ளா தோரே 
என்றார்‌. இதனால்‌, புன்புலம்‌ பயன்படாத; பள்ளப்‌: பாங்கு 
- நோக்கி நீர்நிலை யமைப்பின்‌, அந்த நீர்‌ நன்புலம்‌ பெருகிப்‌ பெரு 
நலம்‌ விளைக்கும்‌ என்று வற்புறுத்தினார்‌. அன்று 
குடபுல்வியனாரது பேச்சு நலம்‌, இன்று பாண்டி நாடு நீர்‌. 
்‌ நிலைகளால்‌ மிகுந்து ஓரளவில்‌ உணவுக்‌ பம்மல்‌ யமைதற்கு ர. 
ஏது வாயிற்று. 


சோழ நாட்டை உறையூரிலிருந்து தி புரிந்த ழ்‌ 
வேந்தருள்‌ கிள்ளி வளவன்‌ என்பவன்‌ ஒருவன்‌. இவன்‌ முடிவில்‌ 
குளமுற்றத்து. நடந்த போரில்‌ வீழ்ந்து இறந்ததுபற்றிப்‌ 
பிற்காலத்தார்‌, இவனைக்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌ 
என்று கூறுவர்‌, இக்‌ கிள்ளிவளவன்‌ ஆட்சியில்‌ ''குடிதழீஇக்‌ 
கோலோச்சும்‌ இயல்பு” குறைவ தாயிற்று. பிற வேந்தருடன்‌ 
போர்‌ செய்து வென்றி பெறுவதால்‌ உண்டாகும்‌ விளக்கமே. 
வேந்தன்‌ கருத்தை விழுங்கிக்கொண்டது. உழு படையினும்‌ 
பொரு படையே வலி யுடையதெனச்‌ சோழன்‌ கருஇிவிட்டான்‌. 
இதனால்‌ குடிகட்கு வருத்தம்‌ மிகுந்தது. இதனை எடுத்துரைக்கும்‌ 
உரிமையுடைய சான்றோர்‌ கருத்தில்‌ அச்சம்‌ குடிகொண்டது. ௮க்‌ 
காலத்தே வெள்ளைக்குடி யென்னும்‌ ஊரினரான. நாகனார்‌ 
என்னும்‌ சான்றோர்‌ தோன்றி இக்‌ கிள்ளிவளவனைக கண்டார்‌. 

“வேந்தே, பொருபடை தரும்‌ டல்‌ குடிகளின்‌ உழுபடையால்‌ 


204 ட 5 செம்மொழிப்‌ படத்‌ 





விளைவதாகும்‌;. குடிகளின்‌ மன வியல்பை நீ நன்சறிதல்‌ 
வேண்டும்‌ அவர்கள்‌, 


மாரி பொய்ப்பினும்‌ வாரி குன்றினும்‌ 
இயற்கை யல்லன செயற்கையில்‌ தோன்றினும்‌ 


ச ட பழிப்பர்‌. 


அதுரன்‌ கறிந்தனை யாயின்‌ நீயும்‌, 
நொதும லாளர்‌ பொதுமொழி கொள்ளாது 
பகடு புறந்தருநர்‌ பாரம்‌ ஓம்பிக்‌ 
குடிபுறந்‌ தருகுவை யாயின்‌, 

அடிபுறந்‌ தருகுவர்‌ அடங்கா தோரே 


என்று அறிவுறுத்தினார்‌. வளவன்‌ அறிவு தெளிந்து செய்வன 
செய்தான்‌. பிறகு நாடு நாடாயிற்று. க 


பாண்டி நாட்டை யாண்ட வேந்தருள்‌ அறிவுடை 
நம்பியென்பவன்‌ ஒருவன்‌. இவன்‌ பெயரளவில்‌ அறிவுடைய 
"நம்பியே தவிரச்‌, செயலில்‌ அறிவுடைந்த நம்பி யாவன்‌. இவன்‌ 
ஆட்சிக்‌ காலத்தே, இவன்‌ இன்பத்‌ துறையில்‌ மிக எளியனாய்‌ 
ஒழுகினான்‌. இவனைச்‌ சூழ்ந்திருந்த அரசியற்‌ குழுவினர்‌ 
நீர்வழிக்‌ கோரை போல இவன்‌ எண்ணப்படியே ஒழுகினார்கள்‌. 
நாடு வேந்தனுக்கேயுரியது; அதனால்‌ அதன்கண்‌ விளைவன 
அவனுக்கே உரியவை; அவற்றை அவன்‌ விரும்புகிறபடியே 
. செய்ய உரிமை யுண்‌ டென்று சொல்லிக்‌ குடிகளைக்‌ 
பலவகையிலும்‌ அலைக்கத்‌ தொடங்கினர்‌. அதனால்‌ நாட்டில்‌ 
மக்களுக்கு மிக்க வருத்தமுண்டாயிற்று. அதனை யறிந்த 
ர அதர என்னும்‌ சான்றோர்‌, வேந்தனை யணுகுி, 
“வேந்தே, நின்‌ பட்டத்து யானைக்‌ கெனத்‌ தனியே நிலம்‌ 
விடப்பட்டிருக்கிறது. அதன்கண்‌ விளையும்‌ நெல்‌ அதற்‌ குரியதே. 
அதனை விளைத்து நெல்‌ லாகீஇிக்‌ குற்றி யரிசி யாக்கி, கவளம்‌ 
கவளமாகத்‌ தரின்‌, அந்நெல்லுணவு அதற்குப்‌ பன்னாளைக்கு 
உணவாகும்‌. அந்நிலம்‌ யானைக்குரியதே; அதனால்‌ அவ 
யானையை அந்‌ நிலத்தே விட்டு மேய விடுக என்று 
சொல்லிவிட்டால்‌ என்னாகும்‌? நூறு வேலி நிலமாயினும்‌, அதன்‌ _ 
வாய்‌ புகுவதனினும்‌ கால்‌ பெரிது கெடுக்கும்‌. அதுபோல, நீயே 
சென்று நில வருவாய்‌ கொள்ளத்‌ தொடங்கின்‌ நாடு. பாழ்படும்‌; 
அது செய்யற்க” என்ற கருத்தமைய, 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி .. 205 
. காய்நெல்‌ லறுத்துக்‌ கவளங்‌ கொளினே 
மாநிறை வில்லதும்‌ பன்னாட்‌ காகும்‌ 
நூறுசெறு வாயினும்‌ தமித்துப்புக்‌ குணினே 
வாய்புகுவத னினும்‌ கால்பெரிது கெடுக்கும்‌. 
அறிவுடை வேந்தன்‌ நெறியறிந்து கொளினே ப 


கோடி யாத்து நாடுபெரிது நந்தும்‌; 
மெல்லியன்‌ கிழவ னாகி வைகலும்‌ 


வரிசை யறியாக்‌ கல்லென்‌ சுற்றமொடு 

பரிவுதப எடுக்கும்‌ பிண்டம்‌ நச்சின்‌ 

யானைபுக்க புலம்போலத்‌ 

தானும்‌ உண்ணான்‌ உலகமும்‌ கெடுமே 
என்று அறிவுறுத்தினார்‌. 

இவ்வாறு பேச்சுரிமையின்‌ நயமறிந்து சான்றோர்‌ 
அவ்வப்போது: வேந்தர்க்குத்‌ தகுவனவற்றை அறிவுறுத்தி 
வந்ததனால்‌ தமிழகம்‌ பல நூறாண்டு வரையில்‌ தலைமை குன்றா - 
திருந்தது. கோவலன்‌ கொலையுண்டதறிந்து, அறிவுபேதுற்று 
அலமரலுற்ற கணட மதுரை மூதூரில்‌ பெருந்தெருவே 
செல்பவர்‌, ்‌'அரசன்பால்‌ தவறிருப்பவும்‌ அதனை 
எடுத்துரைக்கும்‌ பேச்சுரிமை பெற்ற சான்றோர்‌ எடுத்துரையாது 
போயினரே; இம்‌ மூதூரில்‌ சான்றோர்‌ இல்லையோ என்பாராய்‌, 

“சான்றோரு முண்டுகொல்‌ சான்றோரு முண்டுகொல்‌, 

ஈன்றகுழவி எடுத்து வளர்க்கு றூஉம்‌, 

சான்றோரு முண்டுகொல்‌ சான்றோரும்‌. உண்டுகொல்‌”? 
- என்று கதறினார்‌. 


இனி, இரண்டாவதாக வழிபாட்டுரிமையைக்‌ காண்போம்‌. 
கடவுள்‌ வழிபாட்டில்‌ தமிழகம்‌ மக்கட்கு நெடுங்‌ காலத்துக்கு 
முன்பே பேருரிமை வழங்கியிருந்தது. பல்வகையான 
தெய்வங்களை வழபடும்‌ இயல்பு தொல்காப்பியம்‌ முதலிய 
பழந்தமிழ்‌ நூல்களிலே காணப்படுகிறது. குறிஞ்சி முதலிய 
நிலத்தவர்‌ மூருகன்‌ முதலிய தெய்வங்களை வழிபட்டனர்‌. 
வைதிகம்‌, பெளத்தம்‌, சைனம்‌ மூதலிய சமயங்கள்‌. வந்து 
படர்ந்திருந்த காலத்தும்‌, தமிழ்‌ நாட்டில்‌ வழிபாட்‌ டுரிமைக்குத்‌ 
தடை யுண்டான தில்லை. சங்க நூல்களில்‌ பரிபாடல்‌ என்பது 


206 ்‌. த இ .... செம்மொழிப்‌ புதையல்‌ 


.  மூருகளையும்‌ இருமாலையும்‌ மக்கள்‌ வழிபட்ட நலத்தை 
எடுத்தோதுகின்றது. பெயர்‌ வகைகள்‌ வேறுபட்டன வாயினும்‌, 
கடவுட்டன்மை பொதுவாதலால்‌, அவரவர்‌ வழிபாடுகளும்‌ 
இறைவனொருவனையே சுட்டும்‌ என்பது பழந்‌ தமிழர்‌ கருத்து. 

ஆலமும்‌ கடம்பும்‌ நல்யாற்று நடுவும்‌ 

காலவழக்‌ கறுநிலைக்‌ குன்றமும்‌ பிறவும்‌ 

அவ்வவை மேய வேறுவேறு பெயரேரய்‌ 

எவ்வயி னோயும்‌ நீயே நின்‌ ஆர்வலர்‌ 

தொழுதகை யமைதியின்‌ அமர்ந்தோயும்‌ நியே 

அவரவர்‌ ஏவ லாளனும்‌ நீயே 

அவரவர்‌ ,செய்பொருட்கு அரணமும்‌ நீயே, 
என்றும்‌, ம்‌ 

பகைவர்‌ இவர்‌இவர்‌ நட்டோ ரென்னும்‌ 

-வகையுமுண்‌ டோநின்‌ மரபுஅறி வோர்க்கே."” 
என்றும்‌ வருவன காண்க. இவ்வாறே முருகனை வழிபடுவோர்‌ 
“நீயே வரம்பிற்றிவ்‌ வுலகம்‌' என முருகனையும்‌, 
- கொற்றவையைப்‌ பரவுவோர்‌ கொற்றவையையும்‌, முழுமுதற்‌ 
ப கடவுளாக வழிபட்டமையின்‌, வழிபாட்டு வகையில்‌ 
"வேறுபட்டுக்‌ காய்தலும்‌ பொருடற்றலும்‌ செய்தஇிலர்‌. ப 


இந்‌ நிலை இச்‌ சங்க காலத்தை யடுத்து வந்த 
இளங்கோவடிகள்‌ காலத்திலும்‌ தன்மை திரியாதே இருந்தது. : 
சிலப்பதிகாரத்தில்‌ இந்திர வழிபாடும்‌, திருமால்‌ வழிபாடும்‌, 
முருகவேள்‌ வழிபாடும்‌, கொற்றவை வழிபாடும்‌ நிகழ்வது 
காண்கின்றோம்‌. சைனத்‌ துறவிபால்‌ அருகனை வழிபடுந்‌ திறமும்‌ 
நன்கு காணப்படுகிறது. 

ஒருமூன்‌ றவித்தோன்‌ ஓதிய ஞானத்‌ ப 

திருமொழிக்‌ கல்லதுஎன்‌ செவியகம்‌ திறவா; 

காமனை வென்றோன்‌ ஆயிரத்‌ தெட்டு 

நாமமலலது நவிலாது என்நா; 

ஐவரை வென்றோன்‌ அடியிணை யல்லது 

கைவரைக்‌ காணினும்‌ காணா என்கண்‌. 


என்ற இளங்கோவடிகள்‌, 'சேவகன்சர்‌ கேளாத 'செவியென்ன 
செவியே, “திருமால்‌ சீர்‌ "கேளாத செவியென்ன செவியே! 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 207 


ச 1 





'கரியவனைக்‌ காணாத கண்ணென்ன கண்ணே, கண்ணியைத்துக்‌ 
காண்பார்‌ தம்‌ கண்ணென்ன கண்ணே! என்றும்‌, “பஞ்சவர்க்குத்‌ 
தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணாவென்னா 
நாவென்ன நாவே: என்றும்‌ பாடுவது போதிய சான்றாகும்‌. 


இனி, இதனை யடுத்து வந்த மணிமேகலை யாசிரியர்‌ 
காலத்தில்‌ தமிழகத்தில்‌ சைவம்‌, வைணவம்‌, வைதிகம்‌, 
. பெளத்தம்‌, ஆருகதம்‌, நியாயம்‌, சாங்கியம்‌, வைசேடிகம்‌, 
யோகம்‌, மீமாஞ்சை முதலிய பல. சமயங்கள்‌ இருந்தன என்பது 
வெளிப்படை. இவ்வாறு சமயங்கள்‌ பல இருந்தன வெனினும்‌, 
அவை தம்முள்‌ போரிட்டுக்‌ கொண்டு ஒருவர்‌ ஒருவர்‌ வழிபாட்‌ 
டுரிமைகளைப்‌ பறித்துக்‌ கொண்டதாக வரலாறு இடையாது. 


இனி, இதனை அடுத்துவந்த - திருமூலர்‌, 
காரைக்காலம்மையார்‌ முதலியோர்‌ காலத்தில்‌ பல சமயங்களில்‌ 
நிலவின. சமயப்‌. பூசல்‌ காணப்படவில்லை. இவற்றிடையேயும்‌ 
ஒற்றுமை காண்பதற்கு முயற்சி செய்யப்பட்டுளது... இருமூலர்‌; 

ஒத்த சமயங்கள்‌ ஓராறு வைத்திடும்‌ - 

அத்தன்‌ ஒருவனாம்‌ என்ப தறிந்திலர்‌ 

அத்தன்‌ ஒருவனாம்‌ என்ப தறிந்திடின்‌ 

முத்தி விளைக்கும்‌ முதல்வனுமாமே 


ஆன சமயம்‌ அதுஇது நன்றெனும்‌ . 

மாய மனிதர்‌ மயக்க மதுவொழி;  . 

கானங்‌ கடந்த கடவுளை நாடுமின்‌ 

ஊனங்‌ கடந்த உருவது வாமே 
என்பது காண்க. 

தி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ சமண்‌ சமய முன்னேற்றத்தால்‌ 
சமயப்‌ பூசல்‌ உண்டாயிற்று. வழிபாட்‌ டுரிமைக்குத்‌ தடை 
பிறந்தது. நடு நாட்டில்‌ பல்லவ வேந்தனும்‌ பாண்டி வேந்தனும்‌ 
பாண்டி நாட்டில்‌ நெடுமாறனும்‌ சமயப்‌ பூசலில்‌ தலையிடு. 
கின்றனர்‌. சமயப்‌ போர்‌ சமண்‌ சமயம்‌ ஒன்றோடுதான்‌ 
- நடந்திருக்கிறது. ஏனைச்‌ சமயங்கள்‌ எல்லாம்‌ இருந்த வண்ணமே 
இருந்திருகீகின்றன. .சமண்‌ சமயத்தைத்‌ தாக்கிப்‌ பேசும்‌ திருஞான 
சம்பந்தர்‌ திருநாவுக்கரசர்‌ முதலியோர்களும்‌ திருமங்கையாழ்வார்‌ 


208 செம்மொழிப்‌ புதையல்‌ 





முதலியோர்களும்‌ ஏனைச்‌ சமயங்கள்‌ இருப்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றார்கள்‌. இதனையடுத்து வந்த நூற்றாண்டுகளில்‌ சமய: 
வேறுபாடுகள்‌ : நாட்டில்‌ நிலவின வாயினும்‌, தமிழ்‌ நாட்டு 
அரசியலாளர்‌ இச்‌ சமயங்கட்கு இடுக்கண்‌ விளைக்க வில்லை. 
அவ்‌ வச்‌ சமயத்தவர்க்கும்‌ வேண்டும்‌ உரிமைகளை 
வழங்கியிருக்கிறார்கள்‌. முதல்‌ இராஜராஜன்‌ போஜஞூர்த்‌ 
இருமலையி லிருக்கும்‌ : சமண்‌ கோயிலுக்கு நிபந்தம்‌ 
விட்டிருப்பதும்‌, லெய்டன்‌ கிரான்டு எனப்படும்‌ சாசனங்களால்‌ 
பெளத்தர்‌ கோயிலுக்கு நிபந்தம்‌ விட்டிருப்பதும்‌, அவன்‌ பின்‌ 
வந்த சோழர்களுள்‌ மூன்றாம்‌ இராஜராஜன்‌. 

. செப்பரிய வடகலையும்‌ தென்கலையும்‌ தலையெடுப்ப 

நீதிதரு குலநான்கும்‌ நிலைநான்கும்‌ நிலைநிற்ப 

. ஆதியுகம்‌ குடிபுகுத அறுசமயம்‌ தழைத்தோங்க 
என்றும்‌, மூன்றாம்‌ இராஜேந்திரன்‌, ''சமஸ்தஜகதேக வீர”! என்று 
தொடங்கும்‌ மெய்க்‌ &ீர்த்தியில்‌ ''ராஜ பரம மாகேஸ்வர ராஜ 
- நாராயண சகல சமய ஸ்தாபக” என்றும்‌, பாண்டி வேந்தருள்‌ 
மாறவன்மன்‌ சுந்தர பாண்டியன்‌, ஒரு குடை நீழலிரு நிலங்‌ குளிர, 


“ மூவகைத்‌ தமிழும்‌ முறைமையின்‌ விளங்க, 
நால்வகை வேதமும்‌ நவின்றுடன்‌ வளர 
ஐவகை வேள்வியும்‌ செய்வினை இயற்ற 
அறுவகைச்‌ சமயமும்‌ : அழகுடன்‌ திகழ 
எழுவகைப்‌ பாடலும்‌ இயலுடுன்‌ பரவ 

என்றும்‌, சடையவன்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, 


ஒருமைமனத்‌ திருபிறப்பின்‌ முத்தீயின்‌ நால்வேதத்‌ 
- தருமறையோர்‌ ஐவேள்வி யாறங்க முடன்சிறப்ப 
அருந்தமிழும்‌ ஆரியமும்‌ அறுசமயத்‌ தறநெறியும்‌ 
திருந்துகின்ற மனுநெறியும்‌ திறம்பாது தழைத்தோங்க 
என்றும்‌ கூறுவதும்‌ பல்வகைச்‌ சமயங்களும்‌ தத்தம்‌ உரிமை 
குன்றாது நிலவியிருந்தன என்பதற்குச்‌ சிறந்த சான்று 


வட்‌ 

இனி, அச்சம்‌ என இழிவாகப்‌ ண்ட்‌ செய்தற்குரிய 
- அறங்களைச்‌ செய்தற்‌ குண்டாகும்‌ அச்சமே. பழி பாவங்கட்கு 
அஞ்சும்‌ அச்சம்‌ அற மெனவும்‌, ஏனைய அறங்களைச்‌ செய்தற்கு 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 509 





| அஞ்சும்‌ ௮ச்சம்‌ குற்ற தென்ற அறநூல்கள்‌ டர. குற்ற . 
மான அச்சம்‌ இருதீதல்‌ கூடாது என்பது அறவோர்‌ துணிபு. 
இதனால்‌ தான்‌, அச்சமே கீழ்களது ஆசாரம்‌' என்றார்‌ 
திருவள்ளுவர்‌. பாரதியாரும்‌ “அச்சம்‌ தவிர்‌: என்றார்‌. ' ப 


உரிமை வாழ்வில்‌ அவரவர்‌ உரிமைக்குக்‌ கேடுண்டாகுமோ 
என அஞ்சும்‌ அச்சம்‌ இருத்த லாகாது. பெரும்பான்மையோர்‌ 
கருத்து மேலோங்கும்‌ வகையில்‌ சிறுபான்மையோர்‌. உரிமை 
பறிக்கப்படுமென்னும்‌ அச்சம்‌ அச்சிறுபான்மையோர்க்கு 
உண்டாகக்‌ கூடாது. இவ்வாறே வலியோர்‌ மெலியோரை 
நலிவதாலும்‌, செல்வர்கள்‌ வறியோர்களை வருத்துவதாலும்‌, 
வலிமிக்க நாட்டவர்‌ அது குறைந்த நாட்டவரை அடர்ப்பதாலும்‌, 
இடஞ்‌ சிறிதென்று பிறர்‌ மண்ணைக்‌ கவரும்‌ பெருநசையாலும்‌ 
உரிமை வாழ்வுக்கு ஊறுண்டாகும்‌. அதுபற்றி மக்கட்கு அச்ச 
'முண்டாதல்‌ ஒருதலை. வலியோராலும்‌ செல்வர்களாலும்‌ : 
உண்டாகும்‌ அச்சம்‌, அரசியலின்‌ செவ்விய நேர்மையால்‌ நீங்கும்‌. 
பண்டைத்‌ தமிழ்‌ வேந்தர்‌, செல்வ ரென்றும்‌ வலிய ரென்றும்‌ 
கருதி ஒரு.சிலர்க்குச்‌ சலுகை மிகத்‌ தருதலும்‌, வறிய ரென்றும்‌ 
மெலியவ ரென்றும்‌ கருதி ஒரு சிலரைப்‌ புறக்கணித்தலும்‌ இலர்‌. 
இதனால்‌ உண்டாகும்‌ பொருள்‌ வேந்தர்க்கு இம்மை மறுமை 
இருமையும்‌ கெடுக்கும்‌ என்பது அவர்‌ கருத்து. 'செம்மையின்‌ 
இகந்தொரீஇப்‌ பொருள்செய்வார்க்‌ கப்பொருள்‌, இம்மையும்‌ 
மறுமையும்‌ பகையாவ தறிதியோ: (கலி. 14.) என்றும்‌, அல்லற்‌ 
பட்டாற்றா தழுதகண்‌ ணீரன்றே, செல்வத்தைத்‌ தேய்க்கும்‌ படை * 
என்றும்‌ எடுத்தோதுவது காண்க. இதனால்‌, எளியவர்கள்‌ தமக்கு 
வலியவரால்‌ துன்ப முண்டாயின்‌, அவர்முன்‌ அச்ச மின்றிக்‌ 
கண்ணறப்‌ பேசும்‌ காட்சியுடையராய்‌ இருந்தனர்‌. சோழன்‌ 
.நலங்கிள்ளியின்‌ தம்பி மாவளத்தானும்‌ தாமப்‌ பல்கண்ணனா 
ரென்னும்‌ சான்றோரும்‌ வட்டாடினர்‌. அப்போது மாவளத்தான்‌, 
தன்‌ செல்வச்‌ செருக்கால்‌ சினங்கொண்டு தான்‌ ஆடிய வட்டினால்‌ 
பல்கண்ணனாரை எறிந்து வருத்தினான்‌. அவர்‌, அவன்‌ செல்வச்‌ 
சோழ வேந்தன்‌ தம்பி யென்றும்‌ பாராது, சிறிதும்‌ அச்சமின்றி, 


'நேரார்க்‌ கடந்த முரண்மிகு திருவின்‌, 
தேர்வண்‌ கிள்ளி தம்பி! வார்கோல்‌ 
கொடுமர மறவர்‌ பெரும! கடுமான்‌ 
கைவண்‌ தோன்றல்‌! ஐய முடையேன்‌ 


5-4 


210 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





ஆர்புனை த தெரியல்நின்‌ முன்னோ ரெல்லாம்‌ 
பார்ப்பார்‌ நோவன செய்யலர்‌. மற்றிது 
நீர்த்தோ நினக்கு?” 

என வெறுப்பக்‌ கூறினார்‌. ஒருகால்‌,  ர்ப்றன் லட துஞ்சிய 
சோழன்‌ பெருந்திரு மாவளவன்‌, மதுரைக்‌ குமரனார்‌ தன்பால்‌ 
- வறுமை யுற்றுத்‌ தாழ்ந்து இரக்கின்றா ரெனக்‌ கொண்டு அவரை 
இகழ்ந்தான்‌. அவ்விகழ்ச்சி பொறாத குமரனார்‌, ௮ரச னெனக்‌ 
- கருதி யஞ்சுவது சிறிது மின்றி, 
“மண்கெழு தானை யொண்பூண்‌ வேந்தர்‌ 
வெண்குடைச்‌ செல்வம்‌ வியத்தலோ இலமே; 
எம்மால்‌ வியக்கப்‌ படஉ மோரே 
சீரூர்‌ மன்ன ராயினும்‌ எம்வயின்‌ 
பாடறிந்‌ தொழுகும்‌ பண்பி னோரே.” 


என்று கூறித்‌, தமது உரிமையை நிலை நாட்டினார்‌. 


மண்ணசை குறித்தும்‌, வலி மிகுதி குறித்தும்‌, பண்டை 
வேந்தர்‌ பிற வேந்தரொடு போர்தொடுத்தனர்‌. அவருள்‌, பாண்டி 
வேந்தரும்‌, சேர வேந்தரும்‌ பெரும்பாலும்‌ போருடற்ற 
வேண்டியிருந்தது, இடஞ்‌ சிறிதென்‌ பெத்த. மண்ணசை 

குறித்தே யாகும்‌. 

“வையங்‌ காவலர்‌ வழிமொழிந்‌ தொழுகப்‌, 
போகம்‌ வேண்டிப்‌ பொதுச்சொற்‌ பொறாது, 
இடஞ்‌ சிறிதென்னும்‌ ஊக்கம்‌ துரப்ப, 
ஒடுங்கா வுள்ளத்து ஓம்பா ஈகை, 
கடந்தடு தானைச்‌ சேர லாதன்‌” 


என்பதனால்‌, சேரனும்‌, 

“மலிதிரை யூர்ந்துதன்‌ மண்கடல்‌ வவ்வலின்‌, 

மெலிவின்றி மேற்சென்று மேவார்நா டிடம்படப்‌ 

- புலியொடு வில்நீக்கிப்‌ புகழ்பொறித்த கிளர்கெண்டை 

'வலியினான்‌ வணக்கிய வாடாச்‌ சீர்த்தென்னவன்‌' 
- என்பதனால்‌ பாண்டியனும்‌ இடச்‌ சிறுமை காரணமாகப்‌ போரு 
டற்றினமை துணியப்படும்‌. படவே, கொடியும்‌ முரசும்‌ கொற்ற 
வெண்குடையும்‌, பிறர்‌ கொளப்‌ பொறாது போருடற்றும்‌ இயல்பு - 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி . 274 





சோழருக்கே உண்டென்பது பெறப்படும்‌. இவ்‌ வகையால்‌ . 
மூவேந்தர்க்கும்‌ அடிக்கடி போருண்‌ டாயினவெனக்‌ 
கொள்ளலாம்‌.. போர்தீ துறையில்‌ ஊர்களைச்‌ சூறையாடுதலும்‌ : 
எரிபரந்தெடுத்தலும்‌ உண்டு. இவ்வகையால்‌ உயிர்க்கேடும்‌ 
பொருட்‌ கேடும்‌ மிகுதல்‌ முறை. இதனால்‌ மக்கட்கு அச்சம்‌ 
பெரிதாம்‌. அரசியலில்‌ உரிமைபெற்ற சான்றோர்‌ வேந்தர்‌ 
கருத்துக்கு இயைய வேண்டுவனவற்றைச்‌ சூழ்ந்‌ 
துரைப்பாராயினும்‌, போரால்‌ நேரும்‌ கேடுகளை அவர்கள்‌ 
உணராமல்‌ இருந்ததில்லை. போர்‌ முடிவில்‌ வெற்றி பெற்ற ' 
வேந்தர்க்கு அப்போரால்‌ நிகழ்ந்த கேடுகளை ஓவியம்போற்‌. 
காட்டிப்‌ போர்மேற்‌ செல்லும்‌ அவர்கள்‌ ககக மாற்ற 
முயன்றதும்‌ உண்டு. 
“பாடல்‌ சான்ற பயங்கெழு வைப்பின்‌ 
நாடுகவின்‌ அழிய நாமம்‌ தோற்றிக்‌ 
கூற்ற௫உ நின்ற .யாக்கை போல 
நீசிவந்‌ திறுத்த நீரழி பாக்கம்‌ 
உள்ளம்‌ அழிய ஊர்க்குநர்‌ மிடல்தபுத்து 
உள்ளுநர்ப்‌ பனிக்கும்‌ பாழா யினவே,” 


என்றும்‌, 
“அழல்மலி தாமரை யாம்பலொடு மலர்ந்து 
- நெல்லின்‌ செறுவில்‌ நெய்தல்‌ பூப்ப 
அரிநர்‌ கொய்வாள்‌ மடங்க, அறைநர்‌ 
தீம்பிழி எந்திரம்‌ பத்தல்‌ வருந்த 
இன்றோ அன்றோ தொன்‌ றோர்காலை 
நல்லமன்‌ அளிய தாம்‌எனச்‌ சொல்லிக்‌ 
காணுநர்‌ கைபுடைத்‌ திரங்க 
மாணா மாட்சிய மாண்டன. பலவே” 
என்றும்‌ எடுத்தோதி பருப்றது! அ வரது உரிமைப்‌ பண்பை 
வெளிப்படுத்துகிறது. 


போரில்‌. படையேநீதி நின்று வெற்றிபெற விரும்பும்‌ 
மறவர்‌ உயிர்‌ கொடுத்தற்கு அஞ்சுவது கிடையாது. அஞ்சாமை 
யல்லது துணை பிறிதின்றி: நின்று விளக்கமுறும்‌ வீரனொருவன்‌ 
மனைவியைக்‌ கண்ட பெருந்தலைச்‌ சாத்தனார்‌, . 'நின்‌ கணவன்‌. 


212 செம்மொழிப்‌ புதையல்‌ 





போர்‌ வீரரை ஏறட்டு நின்று வருக என அழைத்தான்‌; 
பாம்புமிழந்த மணிகண்டும்‌ அதனை நெருங்குதற்கு மக்கள்‌ 
அஞ்சுவதும்‌ போலப்‌ பகை வீரர்‌ அனைவரும்‌ அஞ்சினர்‌! 
என்பார்‌, 


“தமர்பிறர்‌ அறியா அமர்மயங்‌ கழுவத்து 

இறையும்‌ பெயரும்‌ தோற்றி நுமருள்‌ 

நாள்முறை தபுத்தீர்‌ வம்மின்‌ ஈங்கெனப்‌ 

மலைந்‌ தொருசிறை நிற்ப யாவரும்‌ 

அரவுமிழ்‌ மணியிற்‌ குறுகார்‌ 

நிரைதார்‌ மார்பின்நின்‌ கேள்வனைப்‌ பிறரே.' 
என்று கூறுகின்றனர்‌. பெற்ற தாயொருத்தி போருக்குச்‌ சென்ற 
எனை வீரரெல்லாரும்‌ வந்தும்‌ தன்‌ மகன்‌ நெடிது வாராமை 
கண்டு, நெஞ்சில்‌ ௮ச்சமோ அவலமோ கொள்ளாமல்‌. 


“எல்லா மனையுங்‌ கல்லென்‌ றனவே 
வேந்து உடன்று எறிவான்‌ கொல்லோ 
- நெடிது வந்தன்றால்‌ நெடுந்தகை தேரே.” (புறம்‌ - 296) 
'என்று கூறுகின்றாள்‌. போரில்‌ அணி வகுப்புற்று நிற்கும்‌ வீரன்‌ 
ஒருவன்‌ வேந்தன்‌ தன்னை முந்தச்‌ செலுத்தாமைக்கு வருந்தி, 
“எமக்கே கலங்கல்‌ தருமே, தானே 
தேறல்‌ உண்ணும்‌ மன்னே, நன்றும்‌ 
இன்னான்‌ மன்ற வேந்தன்‌ இனியே, 
நோரர்‌ ஆரெயில்‌ முற்றி 
வாய்‌ மடித்து உரறிநீ முந்துஎன்னானே. 
என்கின்றான்‌. இவ்வாறு பண்டை உரிமை வாழ்வில்‌ திளைத்த : 
தமிழ்‌ மக்கள்‌ அச்சம்‌ இலராய்‌ வாழ்ந்த செய்திக்குச்‌ சான்றுகள்‌ 
பலவுண்டு. இல்லையானால்‌ 'நளியிரு முந்நீர்‌ நாவா யோட்டி 
வளி தொழிலாண்ட உரவோர்‌' எனும்‌ பெயரை எய்த முடியுமா? 


உரிமை வாழ்வுக்கு அடுத்த உறுப்பாவது வறுமையின்மை; 
வறுமை நிலை ஒரு நாட்டின்‌ உரிமை .வாழ்வைக்‌ கெடுத்துச்‌ 
செல்வமுள்ள நாட்டுக்கு அதனை. விரைவில்‌ அடிமையாக்கி 
விடும்‌ 'வறியார்‌ இருமை அறியார்‌' என்பர்‌. வறுமையுள்ள நாடு 
- அறிவு ஒழுக்கங்களில்‌ நலம்பெறாது; செல்வத்தைப்‌ பெருக்கும்‌ 
துறைகளான கைத்தொழில்‌ வாணிபம்‌ உழவு முதலிய செயல்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி . 213 





"வகைகளில்‌ சீர்‌ பெற முடியாது. நாட்டில்‌ செல்வர்‌ சிலரும்‌. 
- வறியார்‌ பலருமாக இருத்தற்குக்‌ காரணங்காண.' வந்த 
திருவள்ளுவர்‌ தவழமுடையார்‌ சிலரும்‌ ௮ஃது இல்லார்‌ 
பலருமாதல்‌ காரணம்‌ எனக்கருதி, ' 'சிலர்‌ பலராகிய காரணம்‌ 
நோற்றார்‌ சிலர்பலர்‌ நோலாதவர்‌' என்றார்‌. எனினும்‌ அதனை 
அவ்வாறே சொல்லி நெகிழவிட இக்காலநிலை. ஒருப்படாது. 
இக்காலம்‌ உழைப்பில்லாமை வறுமைக்குக்‌ காரணம்‌; 
உழைப்பில்லாதவர்‌ ஒருவரும்‌ . இருத்தலாகாது. உழைப்பவர்‌ 
-உழைத்தற்கு நாடு வேலை தர வேண்டும்‌. அவ்வேலையை 
்‌ நாட்டு மக்கள்‌ நடத்தும்‌ அரசியல்‌ நேரிய முறையில்‌ கண்டு 
அமைத்து உழைப்பாளிகட்டு உதவ வேண்டும்‌ என்பது இன்று 
நிலவும்‌ கொள்கையாகும்‌. ஆ 3 
வறியவர்‌ முன்னைத்‌ தவம்‌ இல்லாராயினும்‌, இவ்வுலகில்‌ 
வாழ்தற்கு உரிமையுடையவர்‌. அதற்கு வேண்டும்‌ பொருளை 
அவர்‌ பெறாவாறு தவமில்லாமை இடைநின்று ஊழ்வினை 
வடிவாய்‌ நின்று தடுக்குமாயின்‌, முன்னைத்‌ தவமுடைமையால்‌ 
செல்வம்‌ பெற்றவரும்‌ பெறுதற்குரிய வலியும்‌ ஆற்றலுமுடைய 
வரும்‌, வறியவர்‌ வேண்டுவன நல்கி வாழ்வித்தல்‌ அறமெனகீ 
கருதினர்‌. திருவள்ளுவர்‌ முதலிய சான்றோர்‌ இக்கருத்துக்கு 
ஆதரவு தந்தனர்‌. 'சுற்றத்தால்‌ சுற்றப்‌ பட ஒழுகல்‌ செல்வம்தான்‌ 
பெற்றத்தால்‌ பெற்ற பயன்‌' என்பது திருக்குறள்‌. அதுவே, 
'வறியார்க்‌ கொன்று ஈவதே ஈகை” என்றும்‌, ஈதல்‌ இசைபட 
வாழ்தல்‌ அதுவல்லது, ஊதியம்‌ இல்லை யுயிர்க்கு' என்றும்‌ 
"அறவுரை வழங்கிற்று. செல்வமும்‌ அதனைச்‌ செய்தற்கு 
வேண்டும்‌ வலியும்‌ பெற்ற திருவாளர்‌, 'இரப்போர்க்‌ கீதல்‌ 
சிறப்பென்றும்‌, ஈயாமைக்‌ கேதுவாகிய வறுமை இழிவென்றும்‌ 
- குருதி வஞ்சினங்‌ கூறும்‌ போது, 'புரப்போர்‌ புன்கண்கூர, 
இரப்போர்க்‌ கயா இன்மை யான்‌ உறவே” என்றும்‌, 'மெல்லிய 
லரிவை நின்‌ நல்லகம்‌ புலம்ப, நிற்றுறந்‌ தமைகுவ னாயின்‌ 
எற்றுறந்து, இரவலர்‌ வாரா வைகல்‌, பலவா குகயான்‌ செலவறு 
தகவே: (குறுந்‌, 137) என்றும்‌ கூறுவது காணலாம்‌. ௬ 
இவ்வண்ணம்‌ வறியாரது வறுமை தீர்த்தற்கண்‌ பேரார்வங்‌ 
கொண்டு தம்‌ முயிரையே யளித்த வள்ளல்கள்‌ வரலாறு சங்க ... 
இலக்கியங்களில்‌ மலிந்து கிடக்கிறது. வேள்பாரி உயிரிழந்ததும்‌ 


214 செம்மொழிப்‌ புதையல்‌ 





_ 'குமூணன்‌ தலையிழக்க  தர்த்தவ்ம்‌ வறுமைக்கடலை ஈகையாற்‌: 
கடக்கக்‌ கருதியதனாலே யாம்‌. 


- கொங்கு நாட்டில்‌ ஈரோட்டுக்‌ கருகல்‌ உள்ள எஈஞ்சூருக்குப்‌ 
பண்டை நாளில்‌ ஈர்ந்தூர்‌ என்பது பெயர்‌. அந்த எஉளர்க்குத்‌ 
தலைவன்‌ ஒருவன்‌ கோயமான்‌ என்னும்‌ பெயருடன்‌ 
விளங்கினான்‌. அவன்‌ தன்பால்‌ வருவார்க்கு வேண்டும்‌ 
பொருளை நிரம்பத்‌ தரத்தக்க செல்வ முடையனல்லன்‌. 
ஆயினும்‌, இல்லையெனச்‌ சொல்லி உள்ளது மறைத்‌ தோதி 
மறுக்கும்‌ சிறுமையும்‌ அவனிடம்‌ கிடையாது. அதனால்‌ அவனை 
நாடி இரவலர்‌ சென்ற வண்ணம்‌ இருந்தனர்‌; அவனும்‌ இயன்ற 
அளவு அவர்கட்கு உதவி வந்தான்‌. அதற்குச்‌ செல்வம்‌ ஏது? 
அவன்‌ கொள்ளைக்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவ னல்லன்‌. அவன்‌ 
வாழ்ந்த நாட்டுக்குரிய முடி வேந்தன்‌ சேரமான்‌ குட்டுவன்‌ 
கோதை யென்பவன்‌. அவ்‌ வேந்தன்‌ பொருட்டு இக்‌ கோயமான்‌ 
படையேந்இுப்‌ போர்‌ பல செய்து அதனால்‌ பொருள்‌ பெற்றான்‌. 
அவ்வாறு பெற்ற பொருளே அவன்‌ கொடைக்கு ஆக்கமாயிற்று. 
போர்க்குச்‌ செல்வதும்‌ வென்றியொடு பொருள்‌ பெறுவதும்‌ 
அவன்‌ செயல்களாயின. அன்றியும்‌, இரவலர்‌ வறுமை காண 
அவன்‌ பொறான்‌. வறுமையில்லாமை நாட்டிற்கு அழகு என்றும்‌, 
வறுமை தீர்த்தற்குப்‌ பயன்படாத செல்வரது செல்வம்‌ 
நிலத்துக்குப்‌ பொறை யென்றும்‌ கோயமான்‌ எண்ணியிருந்தான்‌. 
இவனைக்‌ கோனாட்டு எறிச்சிலூர்‌ மாடலன்‌ மதுரைக்‌ குமரனார்‌ 
ஒரு கால்‌ சென்று கண்டார்‌. அவனது மனப்‌ பண்பைத்‌ தெளிந்தார்‌. 
ஈர்நீதூரர்‌ கிழானான கோயமான்‌, 


“இரப்பாது கொடுக்கும்‌ ன்வமும்‌ இலனே 
. இல்லென மறுக்கும்‌ சிறுமையும்‌ இலனே... 

இன்மை தீர வேண்டின்‌ எம்மொடு 

நீயும்‌ வம்மோ, முதுவாய்‌ இரவல! 

யாம்‌ தன்‌இரக்குங்‌ காலைத்‌: தான்‌எம்‌ 

உண்ணா மருங்கு காட்டித்‌: தன்னூர்க்‌ 

கருங்‌ கைக்‌ கொல்லனை இரக்கும்‌ 

திருந்திய நெடுவேல்‌ வடித்திசின்‌ எனவே.” 


என்று பாடியுள்ளார்‌. இதன்‌ கண்‌, 'வறியார்‌ வறுமை கண்டதும்‌, 
கொல்லனை யழைத்து, பார்‌ இவர்‌ வயிற்றை; எடு அந்த வேலை; 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 215 





வடி அதன்‌ வாயை, ண்டு: அதைக்‌ கையில்‌; செல்வேன்‌; 
செல்வரை வெல்வேன்‌; பொருள்‌ மிகக்‌ கொள்வேன்‌; இவர்‌ 
வறுமையைக்‌ கொல்வேன்‌: என்பான்‌, “எம்‌ உண்ணாமருங்கு 
காட்டித்‌ தன்னூர்க்‌ கருங்கைக்‌ கொல்லனை யிரக்கும்‌ இருநீ்திலை 
நெடுவேல்‌ வடித்திசின்‌ எனவே என்பது கருதத்தக்கது. 

இத்தகைய மனப்பான்மை வறுமை மிக்க வழித்‌ தீநெறியில்‌ 
மக்களைச்‌ செலுத்தி உரிமை வாழ்வுக்கு ஊறுசெய்யும்‌. ஆதலால்‌ 
உரிமை வாழ்வு வறுமை யில்லாமைக்குரிய வழி பலவும்‌ ஆக்கிக்‌ 
கொள்ளத்‌ தக்க அறிவுரைகள்‌ வழங்குவது இலக்கியங்கட்கு ஏற்ற 
பணியாகும்‌. 


இனி, இறுதியாக ஒப்புரவாண்மையைக்‌ காண்போம்‌. 
உலகில்‌ தாமும்‌ வாழ்நீது பிறரையும்‌ வாழ்விக்கும்‌ பெருஞ்செயல்‌ 
இந்த ஒப்புரவே யாகும்‌. ஆதலால்தான்‌ திருவள்ளுவர்‌, 
ஒப்புரவைக்‌ காட்டிலும்‌ சிறந்த செயல்‌ விண்ணுலகினும்‌ 
மண்ணுலகினும்‌ பெறலரிது என்றார்‌. ஒருவர்க்குத்‌ தமது 
வாழ்க்கைக்கு வேண்டும்‌ பொருளெல்லாவற்றையும்‌ தாமே 
படைத்துக்‌ கொள்வது இயலாது. தம்‌ மிடத்து இல்லாதவை 
பிறரிடத்திருக்கும்‌; பிறரிடத்தில்லாதன தம்‌.பால்‌ இருக்கலாம்‌. 
இருவரும்‌ தம்பால்‌ உள்ளவற்றைப்‌ பகுத்தளித்து இல்லாத 
வற்றைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. இச்செயலை வளம்படுத்துவது . 
ஒப்புரவாகும்‌. ஒரு தனிக்‌ குடும்பத்துக்கு இவ்வொப்புரவு 
இன்றியமையாதவாறு போல ஒரு நாட்டுக்கும்‌. இது 
வேண்டப்படுவதாகும்‌. இவ்வொப்புரவு வாணிகத்தின்‌ பெயரால்‌ 
நிலவுவதாகும்‌. ்‌ 

பண்டைநாவில்‌ குறிஞ்சி நிலத்துப்‌ ப்ரதி மருத 
நிலத்தவர்க்கும்‌, நெய்தல்‌' நிலத்துப்‌ பொருள்‌ : முல்லை 
நிலத்தவர்க்கும்‌ மாறிமாறி இயங்கியது ஓஒப்புரவை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டே யாகும்‌. இவ்வாறு மாறுவது 
அவ்வந்நிலத்து மக்கள்‌ தத்தம்‌ தேவைக்குரிய பொருளைப்‌ 
பெறுதற்கு வாயிலாதலால்‌ இணை மயக்கம்‌ என்ற பெயரால்‌ 
தொல்காப்பிய முதலிய நூல்கள்‌ அமைதி கூறின. பிற்காலத்துப்‌ ' 
புலவர்‌ தாம்‌ பாடிய நூல்களில்‌ திணை ப மயக்கம்‌ கூறுவதைக்‌ 
கடமையாகக்‌ கொண்டனர்‌. 


246. க செம்மொழிப்‌ புதையல்‌ 


இத்‌ இணை மயக்கத்தால்‌ ஒரு நாட்டவர்‌ பிற நாடுகட்குக்‌ 
கலத்தினும்‌ காலினும்‌ சென்று மிக்கவற்றைத்‌ தந்து 
இல்லாதவற்றைப்‌ பெற்றுச்‌ சிறந்தனர்‌. பண்டைத்‌ தமிழர்‌ இதன்‌ 
இன்றியாமையை யுணர்நீதே பன்னூறாண்டுகட்கு முன்பே 
மேலை நாட்டவரோடும்‌ &ழை நாட்டவரோடும்‌ பண்டமாற்றிப்‌ 
பெருஞ்‌ செல்வம்‌ தேடிக்‌ கொண்டனர்‌ என்பதை வரலாறு 
கூறுகிறது. இவ்வகையால்‌ பிறநாட்டுப்‌ பண்டங்களும்‌ பிற 
நாட்டு மக்களும்‌ காவிரிப்பூம்‌ பட்டினத்தில்‌ நிறைந்திருந்த 
காட்சியை, சிலப்பதிகாரம்‌, எடுத்தோதுகின்றது. 'முழங்கு கடல்‌ 
ஞாலம்‌ முழுவதும்‌ வரினும்‌, வழங்கந்‌ தவா வளத்ததாக, 
அரும்பொருள்‌ .தரஉம்‌ விருந்தின்தேயம்‌,. ஒருங்கு தொக்கன்ன 
உடைப்‌ பெரும்‌ பண்டம்‌, கலத்தினும்‌ காலினும்‌ தருவன ரீட்ட' 
நிறைந்திருக்கும்‌ காட்சி இதனால்‌ நன்கு புலனாதலைக்‌. 
காணலாம்‌. 


பட்டினப்பாலை யென்னும்‌ நால்‌, 

'நீரின்‌ வந்த நிமிர்பரிப்‌ புரவியும்‌ ' 

காலின்‌ வந்த கருங்கறி மூடையும்‌. 

வடமலைப்‌ பிறந்த மணியும்‌ பொன்னும்‌ : 

குடமலைப்‌ பிறந்த ஆரமும்‌ அகிலும்‌: 

தென்கடல்‌ முத்தும்‌ குணகடல்‌ துகிரும்‌ 

கங்கை வாரியும்‌ காவிரிப்‌ பயனும்‌ 

ஈழத்‌ துணவும்‌ காழகத்‌ தாக்கமும்‌. 
ஆகிய பொருள்கள்‌ நிறைந்திருந்தன என்றும்‌, இவ்வழியால்‌, 
“மொழி பல பெருகிய பழிதீர்‌ தேயத்து புலம்‌ பெயர்‌ மாக்கள்‌ 
கலந்தினிது ” உறைந்தனரென்றும்‌ கூறுகின்றது. 


இங்ஙனம்‌ ஒப்புரவு வாயிலாக வாணிகமும்‌ வேற்று 
. தாட்டவர்‌ கூட்டுறவும்‌ பெருக, . நாடு' செல்வமும்‌ நாகரீகமும்‌ 
- சிறந்து மேன்மையெய்திற்று. இடைக்காலத்தே அலைகடல்‌ 
நடுவுள்‌ பல கலம்‌ செலுத்தி, தொடுகடல்‌ முதலிய நாடுகளோடும்‌ 
இராசேந்திரன்‌ முதலிய சோழர்கட்கும்‌, கலிங்கம்‌ ஈழம்‌ கடாரம்‌ 
முதலிய நாடுகளுடன்‌ பாண்டியர்கட்கும்‌ தொடர்புண்டானது ' 
இந்த ஒப்புரவை அடிப்படையாகக்‌ கொண்டெழுந்த 
சிறப்பேயாகும்‌. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 217 





இதுகாறும்‌ கூறியவாற்றால்‌, குடி தழுவிய முடியாட்ட 
நிலவிய பண்டை நாளில்‌, உரிமை வாழ்வுக்‌ குறுப்பாகிய 
பேச்சுரிமை, வழிபாட்டுரிமை, ௮ச்சமின்மை, வறுமையின்மை, 
ஓப்புரவாண்மையாகிய ஐந்தும்‌ சிறப்புற்றிருந்தமை இனிது . 
விளக்கமாகும்‌. இன்று நாம்‌ எய்தி யிருக்கும்‌ உரிமை வாழ்வு 
மு.டியாட்சியின்றிக்‌ குடியாட்சியில்‌ நிலவும்‌ உரிமைவாழ்வாகும்‌. 
இவ்வாட்சியில்‌ நாட்டில்‌ பிறந்த ஒவ்வொரு மகனுக்கும்‌ 
மகளுக்கும்‌ உரிமையுண்டு. நாட்டில்‌ உண்டாகும்‌ நலந்தீங்குகட்கு 
நாட்டு மக்களே பொறுப்புடைய ராகின்றனர்‌. அப்பொறுப்‌ . 
புணர்ச்சியை மக்கட்கு எழுப்பி நல்‌ வாழ்வு வாழ்விக்கும்‌ பண்பு 
இலக்கியங்களில்‌ இடம்‌ பெற வேண்டும்‌. 


பேச்சுரிமை, அச்சமின்மை. என்ற இரண்டையும்‌ நம்‌ 
தமிழிலக்கியங்கள்‌ நன்கு வற்புறுத்துவதைச்‌ சங்க இலக்கிய முதல்‌ 
எல்லா இலக்கியங்களும்‌ எடுத்துணர்த்துகின்றன. சீவக 
சிந்தாமணி, கம்ப ராமாயணம்‌, கந்த புராணம்‌ முதலிய இடைக்‌ 
கால நூல்கள்‌ அரசியற்‌ பகுதிகளைக்‌ கூறுமிடத்து விரியக்‌ .. 
கூறியுள்ளன. ஓ.ப்புரவாண்மையிலும்‌ இடைக்கால நூல்கள்‌ சிறிது 
கருத்துச்‌ செலுத்தியிருக்கின்றன. கட்டியங்காரனோடு நட்புற்றான்‌ 
போல :ஒஓழுகலுற்ற விதைய தாட்டு. ர ணடடணய்கு! கோவிந்தன்‌, 
நட்புக்‌ கறிகுறியாக, 

கட்டியங்‌ காரனோடு காவலன்‌ ஒருவனானான்‌ 

விட்டுநீர்‌ நெல்லும்‌ பொன்னும்‌ வழங்குமின்‌ விளைவ கூறின்‌, ன 

ஒட்டலன்‌ இறைவன்‌: சொன்னீர்‌ நாநுமவல்ல என்னக்‌ 

கொட்டினான்‌ தடங்கண்‌ வள்வார்க்‌ குளிறிடி முரசமன்றே 


என்பது அதனைக்‌ காட்டுகிறது. இவ்வொப்புரவுவகை மிகவும்‌ 
பெருகிச்‌ சாதி சமய சமுதாய வேறுபாடுகளையும்‌ மக்களிடையே 
நிற வேற்றுமை முதலிய தீமைகளையும்‌ போக்குதற்குத்‌ துணை 
புரியுமாறு இலக்கியங்கள்‌ பணிபுரிய வேண்டும்‌. 


நாட்டில்‌ வறுமையைப்‌ போக்குதற்குரிய தெறியில்‌ 
கருத்தைச்‌ செலவு செய்த இலக்கியங்கள்‌ இல்லையென்றே 
கூறலாம்‌. செல்வ வாழ்வின்‌ சிறப்புக்களையும்‌ சீர்‌ கேடுகளையும்‌ 


்‌. எடுத்தோதிய இலக்கியங்கள்‌ உண்டு. ''எல்லாரும்‌ எல்லாச்‌. 


செல்வமும்‌ எய்தலாலே, இல்லாருமில்லை யுடையார்களு 
மில்லை மாதோ:' என்றான்‌ கம்பன்‌. ஆனால்‌, எல்லாரும்‌ எல்லாச்‌ 


218 - செம்மொழிப்‌: புதையல்‌ 





செல்வமும்‌ எய்தற்குரிய நெறிமுறைகளை வகுத்தும்‌ விரித்தும்‌ 
கூறவில்லை. ஓரளவு நாட்டில்‌ நிலவியிருந்த ஒவியம்‌, இசை, 
கைத்தொழில்‌ வாணிபம்‌ காட்டினவே யன்றி, அவற்றை 
யமைக்கும்‌ நூல்‌ வகைகள்‌, செயல்‌ முறைகள்‌ முதலியவற்றை 
யறிதற்குத்‌ துணை செய்யாவாயின. இக்குறை முற்காலத்து 
இலக்கியங்களில்‌ சிறிதும்‌ பிற்காலத்‌ திலக்கியங்களில்‌ . 
பெரிதுமாகக்‌ காணப்படுகிறது. இனிவரும்‌ இலக்கியங்கள்‌ 
“எல்லாரும்‌ எல்லாச்‌ செல்வமும்‌” எய்துதற்கு வேண்டும்‌ 
கருத்துக்களை விரிவாக எடுத்து வழங்க வேண்டும்‌. 
வழிபாட்டுரிமைக்‌ கேதுவாகிய சமய வுரிமை குறித்துத்‌ 
தமிழிலக்கியங்கள்‌ பெரும்‌ பணி புரிந்துள்ளன. ஊர்தோறும்‌ 
பெருங்‌ கோயில்களும்‌ அக்கோயில்கட்குப்‌ பெரும்‌ பொருளும்‌ 
உண்டானதற்குச்‌ சமய இலக்கியங்களின்‌ பணியே காரண 
“மென்பது வெளிப்படை. கோயில்களைப்‌ பெரும்‌ பொருள்‌ 
நிலையங்களாகவும்‌ கலை திலையங்களாகவும்‌ செய்தது சமய 
இலக்கியமே. அரசரது அரசியற்‌ பயன்‌ கோயில்கட்குச்‌ செய்யும்‌ 
திருப்பணியிலே ஒன்றி நின்றது. சைவத்‌ திருமுறைகளும்‌ 
ஆழ்வார்களின்‌ பாசுரங்களும்‌ கடவுட்‌ கொள்கையை நிலை 
நாட்டிக்‌ கடவுள்‌ வழிபாட்டில்‌ மக்கள்‌ கருத்து மீதூர்ந்து 
. செல்லுமாறு செய்தன. சமயச்‌ சார்பாயெழுந்த புராணங்கள்‌ 
மக்களது வழிபாட்டுரிமைக்குத்‌ தங்கு செய்தன. கோயில்களில்‌ 
சாதி வேற்றுமை மொழி வேற்றுமைகளைப்‌ புகுதீதின. ஆண்டு 
தோறும்‌ நம்‌ நாட்டுக்‌ கோயில்கட்கு இரண்டு கோடி ரூபாய்‌ 
- வருமான மாகும்‌. மக்கள்‌ தரும்‌ கொடையும்‌ பிறவும்‌ சேர்ந்து 
நான்கு கோடி ரூபாய்‌ செலவாகிறது, இதில்‌ சுமார்‌ இரண்டு கோடி 
ரூபாய்‌ ஒரு சமுதாயத்தின்‌ நலத்துக்குப்‌ பயன்‌ படுகிறது. எஞ்சிய 
தொகை வெளிநாட்டுப்‌ பொருட்கும்‌ பிறருக்கும்‌ செலவாடிறது. 
“கோயிலில்‌ உள்ள ஆண்டவனை வழிபடுதற்கு எல்லார்க்கும்‌ 
உரிமையுண்டு; எல்லாரும்‌ ஆண்டவள்‌ அருளுக்கு உரியவர்‌” என 
வழிபாட்‌ டுரிமையை வற்புறுத்தி, வேறுபாடில்லாத வழி 
பாட்டை உண்டு பண்ணுதற்கு இலக்கியங்கள்‌ துணை செய்ய. 
வில்லை. அரசியலாளர்‌ முற்‌ போந்து சட்டவகையில்‌ 
பாதுகாப்பலித்த பின்பே வழிபாட்டுரிமை எல்லார்க்கும்‌ . 
வாய்ப்பதாயிற்‌ றென்பது யாவரும்‌ அறிந்தது. இருப்பாணாழ்வார்‌ 
வரலாறும்‌ இருநீலகண்ட யாழ்ப்பாணர்‌: வரலாறும்‌ 


_ சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி . 219 
வழிபாட்டுரிமைக்கு வழிகாட்டியா யிருந்தும்‌, இலக்கியங்கள்‌ 
. இவ்வுரிமையை உணர்ந்து நன்கு வற்புறுத்தா. தொழித்தது 
மறைக்க பொங்க உண்மையாகும்‌. 


ஆகவே, இன்று நாம்‌ எய்தி இன்புறும்‌ உரிமை வாழ்வில்‌ 
எழும்‌ இலக்கியங்கள்‌, இதுகாறும்‌ கூறிப்‌ போந்த பேச்சுரிமை, 
வழிபாட்‌ டுரிமை, வறுமை யின்மை, அச்ச மின்மை, 
ஒ.ப்புரவாண்மை என்ற பொது வறங்களை வாய்க்கும்‌ 
போதெல்லாம்‌: வற்புறுத்தும்‌ பெரும்‌ பணியை மேற்கொள்ள 
வேண்டும்‌. ப 
இப்‌ பணியைச்‌ செம்மை யாகவும வெற்றி யுண்டாக்கு 
முறையிலும்‌ செய்வதற்கு இலக்கிய ஆசிரியர்கள்‌ உள்ளத்தில்‌ 
வேரூன்றி யிருக்க வேண்டிய கொள்கை யொன்று உளது. 
அஃதாவது தங்கள்‌ மொழி நிலவும்‌ நாட்டின்பால்‌ அயரா 
அன்புடைமையாகும்‌. அந்த அன்பு அவர்கள்‌ நெஞ்சில்‌ எழும்‌ 
ஒவ்வொரு நினைவிலும்‌, வாயில்‌ எழும்‌ ஒவ்வொரு . 
- சொல்லிலும்‌, எழுதும்‌ ஒவ்வொ. ரெழுத்திலும்‌ விளங்குதல்‌ 
வேண்டும்‌. கம்பன்‌ கருத்து முற்றும்‌, கோசல நாட்டையும்‌ 
இலங்கை நாட்டையும்‌ கவ்விக்கொண்டு கிடந்தது; கச்சியப்பர்‌ ்‌ 
கருத்து வேறுலகத்தில்‌ உலாவிற்று. திருத்தக்க தேவர்‌ கருத்து 
ஏமாங்கத நாட்டிலும்‌ அதனைச்‌ சூழ்ந்த நாடுகளிலும்‌ இரிந்தது. 
கொங்கு வேளிர்‌ கருத்து, தமிழகத்தைத்‌ தொடவே இல்லை. 
இடைக்‌ காலத்‌ தெழுந்த திருத்தொண்டர்‌ புராணம்‌ தமிழ்‌ 
நாட்டையே பற்றுக்‌ கோடாகக்‌ கொண்டிருந்த தெனினும்‌, 
கயிலாயத்தையும்‌ பிறவற்றையும்‌ அது கைவிடவில்லை. 
சிலப்பதிகாரமும்‌ மணிமேகலையுமாகிய இரண்டுமே 
தமிழகத்தை விடாது நின்றன. அதனால்‌, தமிழகத்தின்‌ பழங்கால 
நிலையினை ஓரளவிலேனும்‌ நாம்‌ உணர்ந்து கோடற்கு 
உதவியாயின. ஏனைய யாவும்‌ யாம்‌ மேலே கூறிய தாய்மொழி 
நிலவும்‌ தாய்‌ நாட்டன்பு விளங்கித்‌ தோன்றும்‌ வீறு நிறைந்த 
நினைவும்‌ சொல்லும்‌ எழுத்தும்‌ உடைய வல்ல வாயின. இதன்‌ 
விளைவு தமிழகம்‌ உரிமை யிழந்து அடிமை யுற்று என்‌ 
நிலைமையைப்‌ பயந்தது. ்‌்‌ 


தாய்‌ நாட்டன்பின்‌ இன்றியமையா இப்பி, மேலை 
நாட்டவர்‌ நன்குணர்ந்‌ தருந்தமையால்‌ “உரிமை வாழ்வே” 


220 செம்மொழிப்‌ புதையல்‌ 
பமா பரன்‌ உல பல்க்‌ பா அகவல்‌ நவ வகவத்தை அன்வராவைப வடக ளகை வபர கிவள பரண வைகக்க ன கனை வ வகைமை ப்பர்‌ 


உயிர்வாகக்‌ கருதுகின்றார்கள்‌. எட்மாண்டு பர்க்‌ (881௩0 $ய1:6) 
என்பவர்‌, மக்கட்குத்‌ தம்‌ பெற்றோர்பால்‌ உண்டாகும்‌ 
அன்புக்கடுத்த நிலையில்‌ உள்ளது அவரது தாய்‌ நாட்டின்பால்‌ 
உண்டாகும்‌ அன்பே யாகும்‌ என்றார்‌. மாதா பிதா குரு தெய்வம்‌ 
என்பது திருந்தி, மாதா பிதா நாடு குரு தெய்வம்‌ என விளங்குதல்‌ 
வேண்டும்‌. இந்த அன்பு நம்மவரிடத்தே நன்கு வேரூன்றும்‌ 
பொருட்டு இலக்கியம்‌ செய்யக்‌ கூடிய பணி இது வென்பாராய்‌, 
நம்‌ ௮ண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணை வேந்தரவர்கள்‌ 
தாம்‌ எழுதிய 138585 11 மேோடிபிர்பர0ர. ]சிவர்ரத என்ற நூலில்‌ 
கூறியதனை உங்கட்குக்‌ கூறி இக்கட்டுரையை முடிக்கின்றேன்‌. 


மொ [1மீசாகர்பாடி 800 கார்‌ ராயர்‌ 1௧166 பற 106 18ம்‌ நீ0ா 1116 800௦௦1 
௦1 11617 ம௦்ருரேர்‌. 11௦7 10௦ ]தடுச்சர்ர் ௦ரி 1415 ௦ 1112ம்‌ நி ஜராக 0 
1101049ம்‌ ௦1 1ர்சம்௦ரர ௦7 ராநும்‌௦1௦ ஜு - நீரா 151௦0 ௦7 மருங்ப௦10 ஜு ஜு 
பொர்ே6 கடம்‌ கார்‌ த௦1126 - இயர்‌ 116 நா2156 ௦1 1196 18௭௦ ௦7 1௩018 ராமன்‌ 
116 1116 கார்ர்சர௦ காணம்‌ 11100 0711௦ ற௦௦0 ௨ம்‌ நிகர்பர்ளா5 ௦7 11௦௦ 10012. 
இர்டினி /௨ ராம்‌ ஏர்டிம்‌ ற௦0்5 1116 ரஷா கம்‌ 70010800 கருப்‌ 
401001) ஐம்‌ யாத ந்தக ம௦௧௦ 10 26௦ 11121 ர்க பொ 
(௦ 14617 ற60016, 6 1846 க ரர்ஜும்‌ 1௦ 1௦0% 1௦ ௦0 ற௦645 1௦ 0௦ 8ரப]க 
9011: 107 ௦ மார்று, 1கர௦8௦806 நகர்ரர்்றத பரம்‌ ராம 1௦ தறம 
116 106 ௦ (0௦ 1870 க௱௦௱த 116 ற60ற165 ௦8 131௦06. 97184 ௦௦ 
01 10 7௧௭௦௦ வாம்‌ கே்றத00௦ பஜ்ர்‌ ஈதிவாம்‌ 1௦ மகி: 116 8௦ ரணு 
01 149611 மயரர்ரு க ப17ஜார்ரிப1 ரரவ௦ரு, ]ருப்ர்காட றக்ரர்சாத காக றர 
62060120 10 0௦ 107 1146 10180 500106. 








16. உரையனுபவம்‌ 


நமது தமிழ்‌ மொழிக்குப்‌ பெருமை தருகின்ற நூல்களில்‌ 

தொல்காப்பியம்‌. திருக்குறள்‌ என்ற இரண்டு நூல்களும்‌ தலை 
சிறநீதனவாகும்‌. அவற்றுள்‌, தொல்காப்பியம்‌ எழுத்தும்‌ 
சொல்லும்‌ பொருளுமாகிய மூவகை நெறியில்‌ தமிழருடைய 
எழுத்தும்‌ சொல்லும்‌ உணர்வும்‌, ஒழுக்கமும்‌, வாழ்வும்‌, 
பண்பாடும்‌, பிறவும்‌ உரைக்கின்றது. திருக்குறள்‌ தமிழரிடை 
நிலவிய அறமும்‌, பொருளும்‌, இன்பமுமாகிய நினைவும்‌ -: 
சொல்லும்‌ செயலுமாகிய கூறுகளைக்‌ குறட்பாக்களால்‌ 
உரைக்கின்றது. அதற்கு உரைகண்ட ஆசிரியர்‌ பலர்‌ அவர்களில்‌ : 
நுண்மாண்‌ நுழைபுலச்‌ செல்வராய்‌. தமிழ்‌ மரபோடு வடநூல்‌ 
மரபும்‌ நன்குணர்ந்த தமிழ்ச்‌ சான்றோராய்‌ விளங்கியவர்‌ 
பரிமேலழகர்‌. அவர்‌ .இருக்குறளுக்கு எழுதியுள்ள உரை . 
தனிப்பெரும்‌ நூலாகப்‌ பயிலத்‌ தக்க பண்பு அமைந்தது. தமிழில்‌ 
மேன்மையான நூல்கள்‌ எனச்‌ சிலவற்றை நானூறு, ஐந்நூறு 
ஆண்டுகட்கு முன்‌ ஒரு பெரியவர்‌ ஆராய்ந்து தொகுத்துக்‌ 
கூறினார்‌. ௮வர்‌ இன்னார்‌ என்று திட்டவட்டமாகத்‌ 
தெரியவில்லை. ஆயினும்‌, அவர்‌ உரைத்தது வெண்பா வடிவில்‌ 
இருக்கிறது. 

“வள்ளுவர்‌ மெய்‌ யன்பர்மொழி வாசகம்‌ ர்க்க 

தெள்ளு பரிமேலழகர்‌ செய்த உரை - ஒள்ளியசீர்த்‌ 

தொண்டர்‌ புராணம்‌ தொகுசித்தி ஓராறும்‌ 

தண்டமிழின்‌ மேலாம்‌ தரம்‌.”” 
என்பது அவ்வெண்பா, இவ்வெண்பாவை ' நோக்குமின்‌; 
திருக்குறள்‌, தொல்காப்பியம்‌, தொண்டர்‌ புராணம்‌ எனப்‌ பல. 
நூற்களைத்‌ தொகுத்த அந்தப்‌ பெரியவர்‌, அவற்றிற்கு ஒப்பாகப்‌ 
பரிமேலழகர்‌ உரையையும்‌ நிறுத்தி உரைப்பது, பரிமேலழகர்‌ . 
உரைக்குப்‌ பழங்காலப்‌ புலவர்‌ பெருமக்கள்‌. எத்தகைய மதிப்பு 
வைத்திருந்தனர்‌ று! நமக்கு டவ்‌ பல 


222 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





மேலும்‌, பரிமேலழகர்‌ சங்க இலக்கியங்களில்‌ எட்டுத்‌ 
தொகையுள்‌ ஒன்றாகிய பரிபாடலுக்கு உரை எழுதியிருக்கிறார்‌ 
என்றாலும்‌ அது திருக்குறள்‌ உரை போல வளமும்‌, வனப்பும்‌, 
இட்பமும்‌, நுட்பமும்‌ செறிந்தில்லை அதனால்‌ அநீத. உரை 
பரிமேலழகர்‌ உரைதானோ? என்று ஐயுறுவாரும்‌ உண்டு. 
நிலைமை இப்படி இருப்பதால்‌ தான்‌ பரிமேலழகர்‌ உரை 
என்றால்‌ யாவரும்‌ இருக்குறள்‌ உரை ஒன்றையே நினைக்கிறார்கள்‌ - 
இந்த வெண்பாவில்‌ ''தெள்ளு பரிமேலழகர்‌ செய்த உரை: 
என்பது திருக்குறளுக்கு அவர்‌ எழுதிய உரையையே என்று 
பலரும்‌ சொல்கிறார்கள்‌. இத்தகைய சிறப்போடு விளங்குவதால்‌ 
தான்‌ பரிமேலழகர்‌ உரையின்‌ அழகு காண்பதில்‌ அறிஞர்களுக்குப்‌ 
இப்னுல்‌ விருப்பம்‌ உண்டாயிற்று. 


அதனை நோக்குவோம்‌: “*செவிக்‌ குணவு இல்லாத போழ்து 
சிறிது வயிற்றுக்கும்‌ ஈயப்படும்‌'” என்பது ஒரு திருக்குறள்‌. செவிக்‌ 
குணவாகிய நல்ல அறிவுடைக்‌ கருத்துக்களைக்‌ கேட்கும்‌ 
வாய்ப்‌ பில்லாத போது, வயிற்றுக்கு உணவு தரவேண்டும்‌ என்பது 
- இதன்‌ பொருள்‌. இதற்குப்‌ பரிமேலழகர்‌ செவிக்‌ குணவாகிய 
கேள்வி யில்லாத பொழுது வயிற்றுக்கும்‌ சிறிது உணவு 
இடப்படும்‌ என்று உரை கூறுகின்றார்‌. 
இனி இந்த உரையிற்‌ கருத்தைப்‌ புகுத்திப்‌ பரிமேலழகர்‌ 
அழகு செய்வதைக்‌ காண்போம்‌. திருவள்ளுவர்‌ செவிக்குணவு 
என்பது “எதனை? செவிக்‌ குணவாவது கேள்வி என்று 
சொல்லுகிறார்‌ திருவள்ளுவர்‌. செவிக்குணவு இல்லாதபோது 
வயிற்றுக்குத்‌ தரப்படும்‌ என்றால்‌, செவிக்குணவு இருக்கும்போது 
வயிற்றுக்கு உணவு தரப்படாது என்று தெரிகிறது. உணவு 
எனப்படுவதால்‌ செவிக்குணவு போல வயிற்றுணவும்‌ யாவருக் 
கும்‌ வேண்டத்தக்கது; செவிக்குணவு தந்து கொண்டே 
வயிற்றுணவு கொண்டாலென்‌ எனின்‌, வயிற்றுணவினும்‌ 
செவிக்குணவு சுவைமிகுநீதது ஆகையால்‌, இரண்டையும்‌ 
சமமாக்குளதற்குப்‌ பரிமேலழகருக்கு விருப்பம்‌ இல்லை. அவர்‌ 
. வயிற்றுணவை விடச்‌ செவி உணவு சிறந்தது என்பாராய்ச்‌ சுவை 
_ மிகுதியும்‌ பிற்‌ பயத்தலுமுடையது கேள்வி; அது உள்ள பொழுது 
வயிற்றுணவு அறிஞர்களால்‌ விரும்பப்படாது ஒழிகிறது என்று 
பரிமேலழகர்‌ கண்டு, இதனால்‌ தான்‌ திருவள்ளுவர்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 2259 


சண்‌ 





செவிக்குணவு இல்லாத போது. வயிற்றுக்கு உணவு தரப்படும்‌ 
என்றார்‌ எனக்‌ குறிக்கின்றார்‌. இனி, செவிக்குணவு இல்லாத 
போது தரப்படும்‌. வயிற்றுணவையும்‌ ''சிறிது”” ஈயப்படும்‌ என்பது 
எவ்வாறு . பொருந்தும்‌ என்று ஒரு கேள்வியை . மாணவன்‌ 
பரிமேலழகரிடம்‌ கேட்கிறான்‌. அதற்கு விடை கூறும்‌ 
- பரிமேலழகர்‌, வயிற்றுணவு மிகுமானால்‌ இடையூறு உண்டாகும்‌ 
என்று. நினைக்கிறார்‌. ஆகவே, அவர்‌ வயிற்றுணவு பெரியதாய 
வழி .- வயிற்றுணவு மிகுமானால்‌ - அது நோயும்‌, காமமும்‌ 
விளைவித்தலின்‌ தஇருவள்ளுவர்‌ ''சிறிது'' : என்பதுதான்‌ 
பொருத்தம்‌ என்று பரிமேலழகர்‌ கூறுகிறார்‌. இது கேட்ட 
மாணவன்‌. ''சிறிது:' என்பது ஏன்‌? சிறிதும்‌ இல்லையானால்‌ 
நோய்‌ முதலியன குறையும்‌ அல்லவா? என்று வினவுகிறான்‌ 
அவனுக்குப்‌ பரிமேலழகர்‌ விளக்கம்‌ தருகிறார்‌. “அது தானும்‌. 
- பின்னிருந்து கேட்டற்‌ பொருட்டு”! என்று சொல்லுகிறார்‌. 
- பின்னிருந்து கேட்டற்‌ பொருட்டு என்பதாயின்‌, அவ்வாறு 
கேட்பதற்குரிய வலிமையும்‌, தெளிவும்‌ தருவது வயிறு. 
அவ்வயிற்றிற்குத்‌ தருகின்ற உணவை இழிந்தோர்க்குச்‌ சொல்வது 
போல 'ஈயப்படும்‌'' என்று சொல்வது பொருத்தமா? என 
மாணவன்‌ கேள்வி கேட்கிறான்‌. இக்‌ கேள்வியை நினைத்துப்‌ 
பார்த்த பரிமேலழகர்‌ அது பொருத்தம்தான்‌ என்பாராய்‌. “ஈதல்‌ 
வயிற்றது இழிவு தோன்ற நின்றது”” என்று கூறுகிறார்‌. அது. 
எவ்வாறு பொருந்தும்‌ என்றால்‌, உணவு மிகுமானால்‌ வயிறு 
காமமும்‌ நோயும்‌ உண்டு பண்ணுவதால்தான்‌ ஈயப்படும்‌” 
என்று சொல்லுதல்‌ பொருந்தும்‌ என்கிறார்‌. 

இவ்வாறு ஒவ்வொரு குறட்பாவுக்கும்‌ அழகொழுகத்‌ 
தருக்க நெறியில்‌ உரை எழுதும்‌ பரிமேலழகர்‌ கி.பி. 18-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ காஞ்சிபுரத்தைச்‌ சூழவுள்ள நாட்டில்‌ வாழ்ந்தவர்‌, 
அவர்‌ காலத்தில்‌ மூன்றாம்‌ இராசராசனும்‌, மூன்றாம்‌ 
இராசேந்திரனும்‌ சோழ நாட்டை ஆண்டனர்‌. திக்கன்‌ என்ற 
விசயகண்ட கோபாலன்‌ காஞ்சிபுரப்‌ பகுதியில்‌ நாடு காவல்‌. 
புரிந்தான்‌. அந்நாளில்‌ வாழ்நீதவர்‌ பரிமேலழகர்‌, திரிபுவனச்‌ 
சோழனான ஆனைமேலழகர்‌, (கல்‌. [7 852) நச்சினார்கீகினியர்‌, 
வண்டுவரைப்‌ பெருமாளான பரிமேலழகர்‌ (கல்‌. 17 85௪) முதலிய 
சான்றோரின்‌ தூய தமிழ்ப்‌ பெயர்கள்‌. பின்னாளில்‌ மறைந்து 
வீழ்ந்தன. அவ்வீழ்ச்சி நீர்வளமும்‌, நிலவளமும்‌ பொருந்திய 


224 செம்மொழிப்‌ புதையல்‌ ' 


ஊர்கள்‌ சதுர்வேதி மங்கலங்களாக மாறி, பின்னர்‌ அனைத்தும்‌. . 
மறைந்த வரலாற்றோடு ஒத்த தனி வரலாறு ஆகும்‌. 


இப்‌ பரிமேலழகர்‌ திருக்குறட்கு எழுதியுள்ள உரை மிகவும்‌ 
சிறந்ததெனத்‌ தமிழறிஞர்‌ அனைவரும்‌ ஒரு முகமாகப்‌ 
பாராட்டுகின்றார்கள்‌. பரிமேலழகருக்கு முன்னும்‌ பின்னும்‌ 
தமிழ்ப்‌ புலவர்கள்‌ தோன்றித்‌ திருக்குறட்கு உரை கண்டாரேனும்‌, . 
பொது வகையில்‌ நோக்கினால்‌ பரிமேலழகர்‌ உரைத்த உரைக்கு. 
ஒப்பாகவோ, உயர்வாகவோ உரை எழுதினோர்‌ இல்லை என்று 
கூறுவது மரபு. இதனை வற்புறுத்துவது போல்‌, “'பாவெல்லாம்‌ 
நல்லாவின்‌ பாலாமோ, பாரிலுள்ள நூலெல்லாம்‌ வள்ளுவர்‌ செய்‌ 
நூலாமோ - நூலில்‌, பரித்தவுரை எல்லாம்‌ பரிமேலழகள்‌, 
தெரித்தவுரையாமோ தெளி: என்றொரு பழம்‌ பாட்டு நாட்டில்‌ 
நிலவுகிறது. அன்றியும்‌, பரிமேலழகர்‌ உரையைத்‌ தழுவியும்‌, 
ஒற்றியும்‌ எழுதின உரைகளை அறிஞர்கள்‌ மேற்கொண்டதோடு 
வேறுபட்டும்‌ மாறுபட்டும்‌ செய்த உரைகளை ஏலாது 
ஒழிந்தமையே ஒரு சான்றாகும்‌. 
பழந்தமிழ்‌ நூல்கட்கு உரை காண்பது. படிப்பிப்போர்‌, 
நூல்களைப்‌ பிறர்‌ படித்துப்‌ "பொருள்‌ விளங்கிக்‌ கொள்ளுமாறு 
“செய்யும்‌ செயல்‌ வகையில்‌ ஒன்று, அருஞ்‌ சொற்களுக்கும்‌, 
சொற்றொடர்களுக்கும்‌ பொருள்‌ உரைத்தலும்‌, அவற்றிற்குப்‌ ப 
.. பொழிப்புரைத்தலும்‌ ஒரு வகை. அவற்றுன்‌ முதல்‌ வகையை 
்‌ அரும்‌ பதவுரை என்றும்‌, கண்ணழித்துரை என்றும்‌, பதவுரை ; 
- என்றும்‌, பின்னதைப்‌. பொழிப்புரை என்றும்‌ கூறுவர்‌. 
உரைக்கப்பட்ட உரையின்கண்‌ அடங்கிய கருத்துக்களை வினா -. 
விடை வாயிலாக விளக்கி நூலாசிரியர்‌ உள்ளக்கிடையை 
அறிவாராய்ச்சி நெறியில்‌ தெளிய உரைத்தலும்‌ ஒரு வகை. 
இன்றுள்ள, தொல்காப்பியம்‌ முதலிய இலக்கணங்கட்கும்‌ 
இலக்கியங்கட்கும்‌ உரைகாரர்‌ தோன்றி, உரையெழுதியது சுமார்‌ 
ஆயிரம்‌ ஆண்டுகட்கு உள்ளேதான்‌ என்று கூற வேண்டும்‌. அதற்கு 
மன்னே நிலவிய உரைகளைப்‌ பற்றி 'ஒன்றும்‌ அறிய. 
முடியவில்லை. எனினும்‌, இறையனார்‌ களவியலுக்கு நக்கீரர்‌ 
ட கண்ட உரை பழமை வாய்ந்தது. அதனையும்‌ தொல்காப்பியம்‌, 
"திருக்குறள்‌ முதலிய நூல்‌ உரைகளையும்‌ ஒப்பவைத்து நோக்கும்‌ 
போது உரைகாரர்‌ வழி வழியாக மேற்கொண்டிருந்த மரபு ஒன்று ப 
வெளிப்படுகிறது. எடுத்தோத்து, இலேசு, உத்தி என்ற மூன்று 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 225 





நெறிகளால்‌ மேற்கொண்ட இலக்கண இலக்கியங்கட்கு உரை 
காண்பது அம்மரபு. அ௮ம்மரபு, பிற்கால நூல்களான நன்னூல்‌. 
நேமிநாதம்‌, யாப்பருங்கலம்‌ முதலிய இலக்கண நூல்‌ உரைகளில்‌. 
மேற்‌ கொள்ளப்‌ பெற்றிருக்கிறதேயன்றி, இலக்கியங்கட்கு 
எழுதிய உரைகளில்‌ தெளிவாகக்‌ காணப்படுவதில்லை. பழைய 
உரை முறையே மறவாது கடைப்பிடித்த தொன்றே. 
பரிமேலழகர்க்குத்‌ தனிச்‌ சிறப்பையும்‌ அவர்‌ உரைக்கு அழகையும்‌ 
தருகிறது. 


எடுத்தோத்து, இலே, உத்து, என்ற மூன்றாலும்‌ வ 
காணும்‌ மரபு. நூலாசிரியன்‌ உள்ளக்‌ கருத்தை ஆழ அகழ்ந்து 
கண்டு, அறிவு நெறியால்‌ ஆராய்ந்து உரைக்கும்‌ மாண்பும்‌, 
அருமையும்‌ அமைந்ததாகும்‌. மேற்‌ போக்காக நுனிப்புல்‌ மேயும்‌ 
விலங்கு நோக்கம்‌ இந்நாளில்‌ வேற்றுமொழிப்‌ பயிற்சியால்‌ 
. மக்களிடையே பெரிதும்‌ பரவி இருக்கிறது. அன்றியும்‌, கல்வியின்‌ 

நோக்கம்‌, அறிவும்‌, ஒழுக்கமும்‌. பெறுவது என்பதைக்‌ கைவிட்டு, 
ஏலாதன செய்தேனும்‌ வயிறு வளர்ப்பது என்பது கொள்கையாக 
மாறியதனால்‌, இவ்விழி நிலை உண்டாயிற்று. இக்கருதீதுடை 
யாரே வழி வழியாக வாழ்வியல்‌ தலைவர்களாக வந்தமையால்‌, 
இந்‌ நிலைமை மேன்‌ மேலும்‌ ஆதரவு பெற்று வளர்ந்து வருகிறது. ' 
" நூலாசிரியர்‌ கூறும்‌ கருத்துகளை, “'ஏன்‌? எப்படி?”' என எழும்‌ : 
வினா விடைகளால்‌ நுண்ணறிவு கொண்டு தூய்மை செய்து 
கொள்வது உயர்நிலை மாணவர்‌ கல்வி முறையிலேயே 
கைவிடப்பட்டுள்ளது. அதனால்‌, கல்வி பயில்வோரிடையே 
காரண, காரிய முறையில்‌ ஆராய்ந்து உண்மை காணும்‌ பயிற்சி : 
தேய்நீது போயிற்று. பரிமேலழகர்‌. ஒருவரே, ௮ அதனை ஓரளவு. 
விடாது கடைப்பிடித்து உண்மை உரை காண்பதில்‌ பெரிதும்‌ 
முயன்று வெற்றி பெற்றுள்ளார்‌. எனினும்‌, அவர்‌ வேற்று மொழி 
_ மரபும்‌, தமிழ்‌ மரபும்‌ வேறு. வேறு இயல்பின என உணர்ந்தும்‌, 
வாதனை வயத்தால்‌ சில பல குறட்பாக்களில்‌ குழறுபடை செய்து 
குற்றப்படுகிறார்‌. ஆனாலும்‌, அது பற்றி அவரது உரை மாண்பும்‌ 
அழகும்‌ குன்றுவதில்லை. ப ப 

எடுத்தோத்து என்பது "எடுத்து அல்பறும்‌ ட்டம்‌ அதன்‌ 
கருத்துமாகும்‌. இதனை எடுத்துரை என்பது. வழக்கம்‌. 
பொறுப்பவர்க்குப்‌ புகழுண்டாகும்‌: பொறாது ஒறுப்பவர்க்கு ஒரு 
நாளை இன்பமேயாம்‌ என்ற கருத்தை, 
கசை-32. 


226 செம்மொழிப்‌ புதையல்‌ 





'ஒறுத்தார்க்‌ கொருநாளை யின்பம்‌ பொறுத்தார்க்குப்‌ 
பொன்றுந்‌ துணையும்‌ புகழ்‌.” . 


என்ற குறட்பா எடுத்துரைக்கின்றது அதனால்‌. இது வ்ந்து 
அல்லது எடுத்துரை ஆகும்‌. இங்ஙனம்‌ எடுத்தோதப்படும்‌ 
உரையில்‌ ''ஒரு நாளை இன்பம்‌'' என்பதும்‌ ''பொன்றுந் 
துணையும்‌ புகழ்‌'” என்பதும்‌ விளக்கப்பட வேண்டுவன. அதனை 
விளக்கும்‌ பரிமேலழகர்‌, “ஒரு நாளை இன்பம்‌, அந்நாள்‌ 
ஒன்றினும்‌ கருதியது முடித்தேம்‌ எனத்‌ தருக்கியிருக்கும்‌ 
பொரய்யின்பம்‌”' என்று கூறுகிறார்‌. “பொன்றுந்‌ துணையும்‌ புகழ்‌: 
- என்பதில்‌ பொன்றுதல்‌, இறத்தல்‌; பொறுத்தார்க்கு இறக்கும்‌ 
துணையும்‌ புகழ்‌ என்பது கருத்தாய்ப்‌ பொருள்‌ குற்றமாகிறது; 
புகழ்‌ நிற்குமிடம்‌ உலகமே தவிர புகழைச்‌ செய்பவரல்ல: அவர்‌ 
இறந்து போனாலும்‌ புகழ்‌ இறந்து போவதில்லை. இதனை 
விளக்குதற்குப்‌ பரிமேலழகர்‌ ஒரு சூழ்ச்சி செய்கிறார்‌. புகழுக்கு 
ஆதாரம்‌ உலகம்‌ என்று காட்டி, 'அதாரமாகிய உலகம்‌ பொன்றப்‌ 
புகழும்‌ பொன்றுமாகலின்‌, ஏற்புடைய உலகம்‌ என்னும்‌ சொல்‌ 
வருவித்துரைக்கப்பட்டது'” என உரைத்து, ்‌'பொறுத்தார்க்கு 
உலகம்‌. அழியும்‌ வரைப்‌ புகழ்‌ நிற்கும்‌!” எனக்‌ குறட்பாவின்‌ 
எடுத்துரையை விளக்கம்‌ செய்கிறார்‌. எடுதீதுரை, விதியும்‌ 
விலக்குமென இரண்டாகப்‌ பிரிந்து, பொதுவும்‌ சிறப்பும்‌ என 
வகைப்பட்டு, எய்தாதது எய்துவிப்பது, எய்தியது விலக்குவது 
எய்தியதன்‌ மேற்‌ சிறப்பு விதி கூறுவது, எய்தியது விலக்கிப்‌ பிறிது 
வகுப்பது. "எய்தியது இகந்து படாமைக்‌ காப்பது எனப்‌ பல 
கூறுகளாகப்‌ பிரிந்து செல்வது ''விதியெல்லாம்‌ எய்தாததனை 
எய்துவிப்பதும்‌, ஒரு கால்‌ எய்தி ஒருகால்‌ எய்தாதா கற்பாலதனை 
அவ்வழியும்‌ இகந்து படாமற்‌ காத்து நியயமாக எய்துவிப்பதும்‌, 
ஈரிடதீது எய்தற்பாலதனை ஒரு மருங்கு மறுப்பதும்‌ என 
மூவகைப்படும்‌'' என மாதவச்‌ சிவஞான முனிவர்‌ 
முதலாயினோர்‌ கூறுவர்‌: அவற்றைக்‌ கருதீதிற்‌ கொண்டுரைப்பது, 
(உரை காண்பது) உரைகாரர்‌ மரபு: ஆயினும்‌ அவற்றை 
விரித்துரைப்பதற்கு இங்கு இடம்‌ இல்லை. 

இலேசு என்பது எடுத்துரைக்கும்‌ கூற்றில்‌ வேண்டாத . 
சொற்களைப்‌ பெய்தலும்‌, வேண்டுவதைத்‌ .தொகவைத்தலும்‌. 
-மூறை பிறழ்ந்து உரைத்தலும்‌ எனப்‌ பலதிறமாக வரும்‌, 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை ன்படி 227 





அவற்றால்‌, பாட்டைப்‌ பாடும்‌ புலவற்கு உள்ளத்தில்‌ ஒரு குறிப்பு 
உண்டு: அது ஆராய்நீது காணத்‌ தக்கது என்பது இலேசின்‌ . 
குறிக்கோள்‌. 


“ஒழுக்க கவ்வை தீய 
வழுக்கியும்‌ வாயாற்‌ சொலல்‌'' 


என்ற குறட்பா நல்லொழுக்க முடையவர்க்குத்‌ தய சொற்களைச்‌ 
சொல்வதென்பது ஆகாத தொன்று என உரைக்கின்றது. தீய 
'சொற்களைச்‌ சொல்வதைத்‌ ''தீய வாயாற்‌ சொலல்‌” எனத்‌ 
திருவள்ளுவர்‌ கூறுகின்றார்‌. ''தீய சொலல்‌:' என்றாலே தீய 
“சொற்களை வாயினாற்‌ சொல்லுதல்‌ என்று பொருள்பட 
நிற்பதால்‌. “வாய்‌! என்ற சொல்‌ இலேசு. இந்த இலேசினால்‌ 
திருவள்ளுவருடைய உள்ளக்‌ குறிப்பு யாது? எனக்‌ காணலுற்று 
“வாயாற்‌ சொலல்‌”! என்றால்‌ ஏன்‌? எனக்‌ கடாவிக்‌ கொண்டு 
“வாய்‌ என வேண்டாது கூறினார்‌. நல்ல சொற்கள்‌ பயின்றது எனத்‌ 
தாம்‌ வேண்டியதன்‌ சிறப்பு முடித்தற்கு'' என உரைக்கின்றார்‌. 
இலேசினால்‌ பொருள்‌ கொள்ளப்படும்‌ இம்முறை வட 
மொழியிலும்‌ உண்டு. என அறிவிக்க ''இதனை வட நூலார்‌ 
தாற்பரியம்‌” என்று கூறுவர்‌ எனப்‌ பரிமேலழகர்‌ உரைக்கின்றார்‌. 
- உத்தி என்பது நூல்‌ உரைக்கும்‌ ஆசிரியன்‌ கைக்கொள்ளும்‌ 
அறிவு நெறி, அறிவுப்‌ பெருக்கத்துக்கும்‌ நுண்மைக்கும்‌ ஏற்ப அது 
விரிந்து செல்லும்‌ என்று இலக்கணப்‌ புலவர்‌ இயம்புவர்‌. ஊழ்‌ 
என்ற பகுதியில்‌, 
“நல்லவை யெல்லாஅம்‌ தீயவாம்‌ தீயவும்‌ 
நல்லவாம்‌ செல்வம்‌ செயற்கு.”” 


என்ற குறட்பா வருகிறது. இதனைக்‌ இடந்தபடியே கொள்ளின்‌ 
இக்குறட்பா செல்வம்‌ பெற முயல்பவர்க்கு நல்லவை 
தீயவையாம்‌. தீயவை நல்லவையாகும்‌ ஏன்று பொருள்‌ பட்டுத்‌ 
தெளிவில்லாமல்‌ கெடுகிறது. இது எடுத்தோத்து, இலேசு என்ற 
இரண்டாலும்‌ விளக்கம்‌ பெறாமல்‌ உத்தியை நாடி நிற்கிறது. 
“அதிகார முறை” என்ற உத்தியால்‌ தயூழ்‌ வயப்பட்டார்‌ செல்வம்‌ . 
செய்யுங்கால்‌ நல்லவை யெல்லாம்‌ தீமையாய்‌ முடியும்‌: நல்லூழ்‌ 
உற்ற போதில்‌, தீயவை செயினும்‌ நல்லவையாய்ச்‌ செல்வம்‌ 
எய்துவிக்கும்‌ என உரை செய்யப்படுகிறது. 


229 | ப ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





இவ்வாறு எடுத்துரை. இலேசு, உத்தி என்ற நெறிகளில்‌ 
உத்தி வகை, இலக்கணவமைதி காட்டல்‌, தருக்க நெறியில்‌ 
விளக்கம்‌ கூறல்‌, வினாக்கட்கு விடை வழங்கல்‌, கருத்துரை 
தருதல்‌ என வருவன பலவற்றையும்‌ நினைவிற்‌ கொண்டு 
திருக்குறட்குப்‌ பொருள்‌ விளக்கம்‌ செய்கிறார்‌ பரிமேலழகர்‌. 


“செய்துஏமம்‌ சாராச்‌ சிறியவர்‌ புன்கேண்மை 

எய்தலின்‌ எய்தாமை நன்று.” 
என்பது குறட்பா. அதன்கண்‌, 'செய்து ஏமம்‌ சாராச்‌ சிறியவர்‌” 
என்ற தொடர்‌ பரிமேலழகரது இலக்கண அறிவை எர்க்கின்றது. 
“ஏமம்‌ சாரா'' என்ற தொடர்‌ சிறியவர்‌ என்ற சொல்லோடு 
இயைவது பொருத்தமா? ''புன்கேண்மை”' என்ற சொல்லோடு 

இயைவது பொருத்தமா? என்று ஒரு மயக்கம்‌ உண்டாகிறது. 

.. அதை எண்ணிய பரிமேலழகர்‌ “ஏமம்‌ சாராச்‌ சிறியவர்‌”' என்று 
இயைப்பது உண்டு; அது கூடாது. “'சிறியவர்‌ என்பதனைக்‌ 
கொள்ளின்‌ செய்து என்பது நின்று வற்றும்‌'' என உரைக்கின்றார்‌. 
உரை எழுதும்போது இத்தகைய குற்றம்படக்‌ காண்பது 
முறையாகாது. இதைக்‌ கருத்திற்‌ கொண்டு, ''இதற்குப்‌ 
பிறரெல்லாம்‌ சொல்லிலக்கணத்தோடு மாறுகொள உரைத்தார்‌'” 
- என்பதொன்றே பரிமேலழகர்‌ நன்கு எண்ணி எழுதுகிறார்‌ என்பது 
வரங்‌. (817) 

“மறத்தல்‌ வெகுளியை யார்மாட்டும்‌ தீய 

பிறத்தல்‌ அதனால்‌ வரும்‌.””. 
என்பது வேறொரு குறட்பா. இதன்கண்‌ இரண்டு கருத்துக்கள்‌ 
கூறப்படுகின்றன. ஒன்று: வெகுளியை மறத்தல்‌ வேண்டும்‌ 
என்பது. மற்றொன்று அதனால்‌ தீயவை பிறக்குமென்பது. 
இவ்விரண்டிற்கும்‌ ஒரு தொடர்பு காட்டினாலன்றி, இரண்டும்‌ 
ஒரு குறட்பாவில்‌ கூறுதற்கு ஆகா. கூறப்பட வேண்டுமாயின்‌ 
இரண்டிற்கும்‌ ஒரு தொடர்பு இருத்தல்‌ வேண்டும்‌. தொடர்‌. 
பில்லாத இரண்டு கருத்துக்கள்‌ ஒரு குறட்பாவில்‌ கூறப்படா. 
_ என்பது உரை மரபு. ஆனால்‌, இரண்டிற்கும்‌ தொடர்பு காணும்‌ 
போது வெகுளியை :மறவாவிடத்து தமை உண்டாகும்‌ என 
இரண்டிற்கும்‌ காரண காரியத்‌ தொடர்பு கண்டு, மறத்தல்‌ 
வெகுளியை அதனால்‌ வரும்‌ என்பதை ஏதுவாகவும்‌ நிறுத்திப்‌ : 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி ்‌ 22௮ 





பரிமேலழகர்‌ பொருள்‌ உரைக்கின்றார்‌. அது அவரது உரைக்கு 
ஏற்றமும்‌ அழகும்‌ தருகிறது. 
“கற்றதனால்‌ ஆய பயன்‌என்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌.”? 
“செவியிற்‌ சுவையுணரா வாயுணர்வின்‌ மாக்கள்‌ 
அவியினும்‌ வாழினு மென்‌:” 


எனச்‌ .சில குறட்பாக்களைத்‌ திருவள்ளுவர்‌ வினா வடிவில்‌ 
தருகின்றார்‌. உரைகாரன்‌ அதற்கு விடை கூறவேண்டும்‌. அது 
உரை மரபு. “பயன்‌ என்கொல்‌?” என்பதற்கு விடை கூறும்‌ 
பரிமேலழகர்‌ “பயன்‌ இல்லை'' என்று கூறல்‌ வேண்டும்‌. 
இங்ஙனம்‌ கூறுபவர்‌ “என்‌ கொல்‌'' என்பதைப்‌ பற்றிக்‌ கொண்டு. 
இதன்கண்‌ “'எவன்‌'' எனும்‌ வினாப்‌ பெயர்‌ ''என்னென்றாய்‌ 
ஈண்டு (பயன்‌) இன்மை குறித்து நின்றது '' என்கின்றார்‌. ' 
“செவியிற்‌ ௬வையுணரா வாயுணர்வின்‌ மாக்கள்‌ 
அவியினும்‌ வாழினு மென்‌.” 
-. என்ற இக்குறளுக்கு: ரை எழுதும்‌ பரிமேலழகர்‌ வாயுணர்வின்‌ 
_ மாக்கள்‌ அவியினும்‌ வாழினும்‌ பயன்‌ : இல்லை என்றல்‌ 
வேண்டும்‌; ஆனால்‌, அவர்‌ அதனை, “செத்தால்‌ இழப்பதும்‌ 
வாழ்ந்தால்‌ பெறுவதும்‌ ட்‌ இரண்டும்‌ ஓக்கும்‌?! 
என்கின்றார்‌. இவ்வாறே. ப ப ப 
“உறினட்‌ டறினொரூ௨ம்‌ ஒப்பிலார்‌ கேண்மை 
'பெறினும்‌ இழப்பினும்‌ என்‌.” 
என்ற திருக்குறள்‌ உரையில்‌ நட்பால்‌ பயனும்‌, பிரிவால்‌ இழப்பது 
ஒன்றுமில்லை என்று சொல்ல வரும்‌ பரிமேலழகர்‌ *'அவர்‌ 
மாட்டு நொதுமற் றண்மையே அமையும்‌” என உரைக்கின்றார்‌. 
இனித்‌ திருவள்ளுவர்‌. பொதுவாக உரைக்கின்ற சில 
கருத்துக்களைத்‌ தெளிவுபட விளக்குவதே உரைகாரர்‌. கடன்‌ என்ற 
உண்மையைக்‌ கடைப்பிடித்துப்‌ பரிமேலழகர்‌ விளக்குகின்ற ள்‌ 
திறம்‌ இனிது தோன்றுகிறது. 
..... *“யூம்மெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை எனைத்தொன்றும்‌ 
வாய்மையின்‌ லல . ன்‌ ப 


230 ்‌. செம்மொழிப்‌ புதையல்‌ 





- என்ற குறளில்‌ ''யாம்‌ மெய்யாக்‌ கண்டவை'' எனச்‌ சிலவற்றைப்‌ 
பொதுவகையாற்‌ கூறுகின்றார்‌ திருவள்ளுவர்‌, அவை யாவை ப 
எனக்‌ கேட்கும்‌ மாணவருக்கு விடை கூறுவது உரையாசிரியர்‌ 
கடன்‌. இக்‌ கடமையை அறிந்தாற்றுகின்ற பரிமேலழகர்‌, 
உரையின்கண்‌ ''மெய்யாக்‌ கண்டவை, ஆகமங்கள்‌ என 
உரைக்கின்றார்‌?” அது எங்ஙனம்‌ எனும்‌ வினாவிற்கு விளக்கம்‌ 
எய்தும்‌ பொருட்டு, தங்கண்‌ மயக்க மின்மையின்‌ பொருள்களை 
உள்ளவாறு உணரவல்லாராய்க்‌ காம வெகுளிகளின்மையின்‌ 
அவற்றை யுணர்ந்தவாறே உரைக்கவும்‌ வல்லராய இறைவர்‌ 
அருளான்‌ உலகத்தார்‌ உறுதி யெய்துதற்‌ பொருட்டுக்‌ கூறிய 
ஆகமங்கள்‌ என்று தெரிவிக்கின்றார்‌. ஆகமங்களை மெய்ந்‌ 
நூல்கள்‌ என விளக்கக்‌ கருதும்‌ பரிமேலழகர்‌, ஆகமங்களை 
உரைத்த ஆசிரியர்களை, பொருள்களை உள்ளவாறு உணர 
வல்லவர்‌ என்றும்‌, உணர்ந்தவற்றை உரைக்க வல்லவர்‌ என்றும்‌ 
அவரே இறைவர்‌ என்றும்‌ தெரிவிக்கின்றார்‌. ஆகமங்களை அவர்‌ 
ஏன்‌ எழுதினார்‌ என்பதற்குக்‌ காரணமும்‌ காட்டுகின்றார்‌. உலகத்து 
மக்கள்‌ மேல்‌ உண்டான அருள்‌ உணர்வால்‌, அவர்கள்‌ உறுதி 
எய்தும்‌ பொருட்டு இந்த ஆகமங்கள்‌ எழுதப்பட்டன என 
விளக்கும்‌ வகையில்‌ 'அருளான்‌ உலகத்தார்‌ உறுதி எய்துதற்‌ 
பொருட்டு” என்கின்றார்‌. 

இனி பொய்யாமை, கொல்லாமை ஆகிய இரண்டு 
அறங்களை வற்புறுத்துகின்ற திருவள்ளுவர்‌, 

“ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன்‌ 

பின்சாரப்‌ பொய்யாமை நன்று.” 
என உரைக்கின்றார்‌. இக்குறளைக்‌ கேட்கும்‌ மாணவன்‌ 
உள்ளத்தில்‌, இரண்டறத்துள்ளும்‌ யாது சிறந்தது என்ற ஐயம்‌ 
எழுகிறது. திருவள்ளுவரே, முதன்மையைக்‌ கொல்லாமைக்கு ' 
வைத்து அதற்குப்பின்‌ பொய்யாமையை வைத்து உரைக்கின்றார்‌ . 
என்று - சொல்வது! ஒருவாற்றால்‌ விடையாகும்‌. அதன்கண்‌, 
காரணம்‌ 'காட்டப்படாமையால்‌, காரண காரிய முறையில்‌ 
வைத்து உரைப்பது உரைகாரர்‌ கடமையாகிறது. அதனால்‌, 
பரிமேலழகர்‌ ' பொய்யாமை பொய்யாமை யாற்றின்‌'' எனவும்‌, . 
_“யாமெய்யாக்‌ கண்டவற்றுவில்லை”' எனவும்‌ கூறினாராகலின்‌, 
ரத ர துள்ளும்‌ (கொல்லாமை, பொய்யாமை) யாது 


சித்தாந்த கலாநிதி: உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 5 இஜர 
ட”) ட்டயய்யபயயயயயயயயப் யய 


சிறந்ததென்று ஐயம்‌ நிகழுமன்றே, அது நிகழாமைப்‌ பொருட்டு 
ஈண்டு அதன்‌ பின்சாரப்‌ பொய்யாமை நன்றென்றார்‌; 
முற்கூறியதிற்‌ பிற்கூறியது வலியுடைத்தாகலின்‌, அதனைப்‌ 
. பரின்சார நன்றென்றது”? நன்மை பயக்கும்‌ வழிப்‌ பொய்யும்‌ 
மெய்யாயும்‌, தீமை பயக்கும்‌ வழி மெய்யும்‌ பொய்யாயும்‌ 
இதனைப்‌ பற்ற, அது திரிந்து வருதலான்‌ என உணர்க!” என . 
எழுதுகிறார்‌. இதனை இந்நாளைய சீர்த்த இலக்கிய விமர்சகர்கள்‌ 
(கடமோக௦௦௦ 11ர்னகரு பேோர்05) 1௦ஜந்ம்‌ மரர்சாறாசர்கர்100 நார்ப்‌ 
0$3010108108! 86266106 என்று கூறுகின்றனர்‌. 


இனி, “மெய்யுணர்தல்‌: என்ற பகுதியில்‌ மெய்ப்‌ 
பொருளுக்குச்‌ செம்பொருள்‌ என்ற பெயர்‌ குறித்து, ப 


“பிறப்பென்னும்‌ பேதைமை நீங்கச்‌ சிறப்பென்னும்‌ 
செம்பொருள்‌ காண்பது அறிவு” _- 


- எனத்‌. திருவள்ளுவர்‌ கூறுகின்றார்‌. ''செம்பொருள்‌”” என்பதை 
விளக்க வந்த பரிமேலழகர்‌. “தோற்றக்‌ கேடுகள்‌ இன்மையின்‌. 
நித்தமாய்‌, நோன்மையால்‌ அதனை யொன்றும்‌ கலத்தல்‌ 
- இன்மையின்‌ தூய்தாய்‌, தான்‌ எல்லாவற்றிலும்‌ கலந்து நிற்கிற 
- முதற்பொருள்‌ என்றார்‌!” என உரைக்கினறார்‌. இது ஒரு. சமய 
சாத்திரம்‌ படிக்கன்றோமோ என நம்மை மருட்டி இன்பம்‌ 


செய்கிறது. இனி, 


“வாய்மை யெனப்படுவது யாதெனின்‌. யாதொன்றும்‌ 
“தீமை யிலாத சொலல்‌” 


௫ 


என்ற குறட்பா உரையில்‌, “எனப்படுவது” என்பதற்கு "என்று 
சிறப்பித்துச்‌ சொல்லப்படுகிறது" எனப்‌. டுள்‌ கூறுகின்றார்‌ 
- பரிமேலழகர்‌. “எனப்படுவது” என்பதற்கு, ''என்று சிறப்பித்துச்‌ 
'சொல்லப்படுவது'' என்று பொருள்‌ கூறுதல்‌ பொருத்தமா? என்று 
வினா எழுப்பிய மாணவனுக்கு விடை கூறுகிறார்‌ பரிமேலழகர்‌. 
வழக்கில்‌, ஊர்‌ என்று சிறப்பித்துச்‌ சொல்லப்படும்‌ உறையூரை 
எடுத்துக்காட்டி, ''ஊரெனப்படுவது உறையுூர்‌'” என்றாற்‌ போல 
என உரைக்கின்றார்‌. நூல்‌ உரை காண்பவர்‌ இலக்கணத்தையோ, ட 
- வேறு நூற்களையோ காட்டாமல்‌ வத்த வனா எடுத்துக்‌ 
காட்டுவது க எனின்‌, ப வ ட ப 


232... ட செம்மொழிப்‌ புதையல்‌ 





“வழக்கு எனப்படுவது “உயர்ந்தோர்‌ மேற்றே 
நிகழ்ச்சி அவர்கட்டாக லான.” 
என்று தொல்காப்பியம்‌ வழக்கினைக்‌ காட்டுவது நேரிது எனக்‌ 
காரணத்தோடு கட்டுரைக்கின்றது. ஆகையால்‌ "'என்று 
சிறப்பித்துச சொல்லப்படுவது '' என்று, வழங்குதல்‌ பொருத்தமே 
என உய்த்துணர வைக்கின்றார்‌ பரிமேலழகர்‌. 


ஒரு தலைவரின்‌ 8ழ்‌ பணிபுரிபவன்‌ தன்னை அவர்‌ ஐயுறத்‌ 
தக்க வகையில்‌ நடந்து கொள்ளக்கூடாது; ஐயம்‌ பிறந்து 
விடுமானால்‌, பிறகு தெளிவிக்க ஒருகாலும்‌ ஆகாது என்ற 
கருத்துப்பட, 

“போற்றின்‌ அர்பன்‌ போற்றல்‌ கடுத்தபின்‌ 

தேற்றுதல்‌. யார்க்கும்‌ அரிது” 
என்று இருவள்ளுவர்‌ கூறுகிறார்‌ 'கடுத்தபின்‌ (ஐயம்‌ தோன்றிய 
பின்‌) தேற்றுதல்‌ யார்க்கும்‌ அரிது '” என்பது எவ்வாறு பொருந்தும்‌ 
என: மாணவன்‌ கேட்கின்றான்‌. இங்ஙனம்‌, ஐயம்‌ தெளிவு பெற 
வேண்டுங்கால்‌ உரைகாரர்கள்‌ இலக்கணம்‌, வழக்கு, ஏது, 
எடுத்துக்காட்டு என்ற நான்காலும்‌ விளக்கம்‌ செய்வர்‌. இங்கே 
நான்கனுள்‌. இதனை எடுத்துக்காட்டால்‌ விளக்கம்‌ செய்கின்றார்‌ 
பரிமேலழகர்‌. ''கடன்‌ கொண்டான்‌ தோன்றப்‌ பொருள்‌ 
தோன்றுமாறு போலக்‌ கண்டுழி யெல்லாம்‌ நினைக்கப்படுதலின்‌ 
தேற்றுதல்‌ யார்க்கும்‌ அரிது? என எடுத்துக்காட்டினால்‌ 
உரைக்கின்றார்‌. ப 

பரிமேலழகரது உரையிற்‌:. காணப்படும்‌. பல்வேறு 
அழகுகளில்‌ ௮ரிய சொல்முடிவு காட்டி இலக்கண அமைதி 
கூறுவது ஒன்று. ''கவ்வையாற்‌ கவ்விது காமம்‌'' என்ற குறட்பா 
- வில்‌. “கவ்விது'' என்பது சவ்வையென்னும்‌ சொல்‌ அடியாக 
வந்தது; ஆனால்‌, அங்ஙனம்‌ வருதற்குத்‌ தமிழ்‌ இலக்கணத்தில்‌ 
இடமில்லை; செய்யுவினும்‌ வழக்கு வலியுடைத்து என்பது பற்றி, 
'செவ்வையுடையதனைச்‌ செவ்விது . என்றாற்‌ போலக்‌ 
கவ்வையுடையதனைக்‌ கவ்விது என்றார்‌'' என்று பரிமேலழகர்‌ 
உரைப்பது இலக்கணப்‌ புலவர்க்கு வியப்பும்‌ இன்பமும்‌ 
தருகிறது. காரணம்‌ என்ன எனின்‌, செவ்வை உடையதனைச்‌ 
செவ்விது என்றல்‌ தொல்காப்பியர்‌ மரபு. ''எவ்வயிற்‌ பெயரும்‌ 
வெளிப்படத்தோன்றி அவ்வியல்‌ நிலையல்‌ செவ்விது என்ப, '' 


ச்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை டவ்‌ 23%) 
ட ட்ட டட ட ட்ட டட 


்‌ என்பது ல்க 2. அதை நினைவிற்‌ கொண்டு 
பரிமேலழகர்‌, ''செவ்விது” என்றாற்‌ போல என உரைக்கின்றார்‌. 
இவ்வாறே ஒரு பறட பரவ... 'புலப்பாயாக”? என்பது “'புலத்தி'* 
என்று வராமல்‌ ''புலத்தை'' என.வருகிறது. அவ்வாறு வருதற்குச்‌ 
'சொல்லியல்‌ காண்கின்ற பரிமேலழகர்‌, தமிழ்‌ மரபு காணாது : 
புதியதொரு சூழ்ச்சி செய்கின்றார்‌. புலத்தை என்பதன்‌ 
ஈற்றெழுத்தைப்‌ பிரித்து விகுதி என்று. பெயரிட்டு. அதற்கு 
மேற்கோளாகக்‌ கலித்தொகைப்‌ .பாட்டில்‌ ஒன்றைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு “புலத்தை என்புழி ஐகாரம்‌. கடம்‌ பூண்டு ஒருகால்‌ 
நீவந்தை, என்புழிப்‌ போல முன்னிலை வினை விகுதி” என 
உரைக்கின்றார்‌; விகுதி யென்று நிறுத்தி இலக்கணம்‌ காண்பது 
தொல்காப்பியர்‌ காலத்திலோ வள்ளுவர்‌ காலத்திலோ மரபன்று. 
பரிமேலழகரே. மேற்கொண்டுரைப்பது புது மரபு; பல்லவர்‌ 
காலத்திற்குப்‌ பின்‌ வந்த இலக்கணப்‌ புலவர்‌ செயல்‌ வகை. 


வடமொழி முதலிய மொழிகளின்‌ மரபும்‌, தமிழ்‌ வ்்‌ 
வேறு வேறு இயல்பின என உணர்ந்து ஆங்காங்கு அவ்‌ 
வேற்றுமையை எடுத்துரைத்து மகிழ்விப்பதிலும்‌ பரிமேலழகர்‌ , 
- சிறப்புடையவர்‌. தன்‌ உயிரைக்‌ காக்க வேண்டி வருமிடதீது, 
ஒருவன்‌ மானம்‌ கருதல்‌ ஆகாது என்பது வடநூல்‌ மரபு. 
்‌- "இன்றியமையாச்‌ சிறப்பின ஆயினும்‌ குன்ற வருப விடல்‌!" 
என்று திருக்குறள்‌, வடநூல்‌ மரபுக்கு மாறுபட நிற்பது காண்கிறார்‌ 
பரிமேலழகர்‌. ஆதலால்‌ “இறப்ப வருவழி 'இளிவந்தன 
செய்தாயினும்‌ உய்க'* என்ற வடநூல்‌ முறைமையை மறுத்து, 
உடம்‌.பினது நிலையின்மையையும்‌, 'மானத்தினது நிலை 
உடைமையையும்‌ தூக்கி, அவை செய்யற்க?” என்பதாம்‌ என 
உரைக்கின்றார்‌. இவ்வாறே, 

“என்றாள்‌ பசிகாண்பான்‌ ஆயினும்‌ செய்யற்க ப 

சான்றோர்‌ பழிக்கும்‌ வினை.”” . 
என்ற திருக்குறளில்‌ "தமிழ்மரபின்‌ தனி ர அண்ட 
விளக்குகின்றார்‌. 

இனி அக்கல்தி த்‌ டிம்‌ எழுத்தாணியும்‌ கொண்டு 
எழுதுவது மரபாகலின்‌, . திருக்குறள்‌ உரையின்கண்‌, சில. 


இடங்களில்‌ த பப ப எழுதக்‌ மறந்து தவறுதலும்‌ 
செய்கின்றார்‌... _ 


234 ப ப ன ரூ செம்மொழிப்‌ புதையல்‌ 





“நாளென ஒன்றுபோற்‌ காட்டி உயிரீரும்‌ 

வாள துணர்வார்ப்‌ பெறின்‌.” 
என்பது திருக்குறள்‌. இதற்குத்‌ தாம்‌ ஓர்‌ உரை வகுத்துக்‌ கொண்டு, 
பிறர்‌ கூறும்‌ உரையை மறுத்து ஒதுக்குகின்றார்‌. பரிமேலழகர்‌. 
இதற்குப்‌ பிறர்‌ கூறும்‌ உறை, ''நாள்‌ என்பது ஒரு பொருள்‌ போலத்‌ 
தோன்றி உயிரை ஈர்வதொரு வாள்‌'' என்பது. இதன்கண்‌, 
“நாளென ஒன்று?” என்பதற்கு ''நாள்‌ என்பது ஒன்று” எனப்‌ 
பொருள்‌ பிறரால்‌ உரைக்கப்படுகிறது. இவ்விடத்து ''என”' என்ற 
சொல்‌ '“என்பது?' எனப்‌ பொருள்படுகிறது... (1) “'என”' என்பது 
ஓர்‌ இடைச்சொல்லேயன்றி பெயர்ச்சொல்‌ அன்று என்பது 
பரிமேலழகர்‌ கொள்கை, அது (என) ''என்பது'' எனப்‌ 
- பொருள்படக்‌ கூடாது. (8) ஒன்று போல்‌ காட்டி என்பதற்கு ஒரு 
பொருள்‌ போலத்‌ 'தோன்றி'' என்று பொருள்‌ உரைக்கப்‌ 
பட்டிருக்கிறது. அப்படிச்‌ சொல்வதில்‌ பொருள்‌ சிறப்பு இல்லை 
என்பது பரிமேலழகர்‌ கொள்கை. ''வாளது'' என்றவிடத்து 
அது”! என்பது குற்றியலுகரம்‌ அன்று. ஆகவே, பரிமேலழகர்‌ 
கருத்துப்படி. ''அது உணர்வார்‌'' என புனராது முறைப்பட வர 
வேண்டுமாயின்‌ 'அ௮ஃதுணர்‌ வார்ப்‌ பெறின்‌?” என வருதல்‌ 
வேண்டும்‌. அவ்வாறு இல்லாமையால்‌ இதற்கு பிறர்‌ கூறுவது 
பொருந்தாது என்ற கருத்துப்பட ''என”'' என்பது பெயரன்றி. 
இடைச்சொல்‌ ஆகலானும்‌, ''ஒன்று போற்காட்டி'' என்பதற்கு 
ஒரு பொருட்‌ சிறப்பின்மையாலும்‌, 'அது'' என்பது 
குற்றியலுகரம்‌ அன்மையாலும்‌, அஃது உரையன்மை அறிக 
என்று பரிமேலழகர்‌ மறுக்கின்றார்‌. 

இனி பரிமேலழகர்‌ கருத்தை ஆராய்வோம்‌. “என?! 
என்னும்‌ சொல்‌ இடைச்சொல்லே யன்றி பெயர்ச்‌ சொல்‌: அன்று 
எனப்‌ பரிமேலழகர்‌ கருதுவது தொல்காப்பியத்திற்கு முரண்‌ 
ஆனது. 'என' என்னும்‌ இடைச்சொல்‌ பெயர்ப்‌ பொருளிலும்‌ 
வரும்‌ என்ற கருத்துப்பட ''வினையே குறிப்பே: இசையே 
பண்பே, எண்ணே பெயரோடு அவ்வாறு இளவியும்‌ கண்ணிய 
நிலத்தே, என என்‌ கிளவி'' (தொல்‌. இடை - 10) என்று 
- தொல்காப்பியம்‌ கூறுகிறது. அடுத்து “ஒன்றுபோல்‌ காட்டி" 
- என்பதற்கு ஒரு பொருள்‌ போலக்‌ காட்டி என்றதில்‌ பொருள்‌ 
சிறப்பில்லை என்கிறார்‌. ஆனால்‌, ௮வர்‌ இல்லை என்பதற்குத்‌ 
தக்க காரணம்‌ கூறாமையால்‌ அவர்‌ உரை செல்லாதாகிறது. 


% 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 235 





மூன்றாவதாக '“வாளது”” என்பதிலுள்ள “அது” என்னும்‌ சொல்‌ 
குற்றியலுகரமன்று எனக்‌ காட்டி மறுப்பது, அவர்‌ பிறிதொரு 
இடத்தில்‌ உரைத்த உரையையே மறுக்கிறது. அதாவது 
“உண்ணாமை வேண்டும்‌ புலாஅல்‌ பிறிதொன்றன்‌, புண்ண 
துணர்வார்ப்‌ பெறின்‌'” என்ற குறட்பாவின்‌ உரையில்‌ '“புண்ண 
துணர்வார்‌'” எனப்‌ புணர்ந்ததற்கு, அஃது என்னல்‌ வேண்டும்‌ 
ஆய்தம்‌ விகாரத்தால்‌ தொக்கது” என உரைத்தார்‌ பரிமேலழகர்‌, 
அவரே; “நாளென ஒன்று போல்‌ காட்டி'' என்ற திருக்குறள்‌ 
உரையில்‌ ''வாளது”' என்ற விடத்து, “அஃது என்னல்‌ வேண்டும்‌ 
ஆய்தம்‌ விகாரத்தால்‌ தொக்கது என்று தானே கொள்ள வேண்டும்‌. 
அவ்வாறு கொள்வது உரை முறைமையன்று. 


இனி ஒரிடத்தில்‌ எழுவாய்‌ பயனிலையைத்‌ தெளிய 

நோக்காமல்‌ தடுமாறுகின்றார்‌ பரிமேலழகர்‌. 

“வித்தும்‌ இடல்வேண்டுங்‌ கொல்லோ விருந்தோம்பி 

.. மிச்சில்‌ மிசைவான்‌ புலம்‌.” 
என்ற : திருக்குறட்கு ''மிசைவான்‌'' என்பது எழுவாயும்‌ 
“வேண்டுங்‌ கொலோ'' என்பது பயனிலையும்‌ ஆகும்‌. அதனைத்‌ 
தெளியாமல்‌ '“இடல்‌ வேண்டும்‌” என்பதை எழுவாயும்‌ 
பயனிலையுமாகக்‌ கொண்டு ''மிசைவான்‌ புலம்‌ வித்தில்லாமலே 
வினையும்‌: எனப்‌ பொய்யுரை புகலுகின்றார்‌. இக்குறட்பாவை 
உண்மை நெறியில்‌ நின்று நோக்குவோமாயின்‌ விருந்தோம்பி 
மிக்சல்‌ மிசைபவன்‌ (தன்‌ பால்‌) உள்ளது வித்தே ஆயினும்‌ 


விருந்திற்கு இடுவதே தவிர, புலத்திற்கு இடவிரும்பான்‌ என்பது 
நேரிய பொருளாம்‌. ப 


இங்ஙனம்‌ ஒரு சில தவறுகள்‌ த்காங்கே காணப்படினும்‌ 
பழமையிற்‌ புதுமையும்‌, தருக்கத்தில்‌ இலக்கணமும்‌, ' 
விளக்கத்திற்‌ சுருக்கமும்‌. நூல்‌ வழக்கொடு உலகியலும்‌ புகுத்தி 
நுண்மையும்‌ மாண்பும்‌ அழகும்‌ தெளிவும்‌ பரிமேலழகர்‌ 
உரைக்கென்றமைநீத சிறப்புக்கள்‌ என்பது யாவரும்‌ நினைவிற்‌ 
கொள்ளத்‌ தக்கது... ப 


17. ஆதனாா 


சோழன்‌ கரிகாலன்‌, சோழன்‌ கரிகாற்‌ பெருவளத்தான்‌ 
கரிகால்‌ வளவன்‌ என்றும்‌ கூறப்படுவன்‌. இவனைப்‌ பாடிய 
சான்றோர்கள்‌. சங்க இலக்கிய முதல்‌ தல புராணங்கள்‌ வரையில்‌ 
மிகப்‌ பலர்‌ உள்ளனர்‌. கரிகாலன்‌ சங்க இலக்கிய 
காலத்தவனாதலால்‌, அக்‌ காலத்துச்‌ சான்றோர்களையே இங்கே 
வரைந்து கொள்வோம்‌. 


சங்க இலக்கியங்களிற்‌ காணப்படும்‌ சான்றோர்களில்‌ 
சோழன்‌ கரிகாலனைப்‌ பாடியவர்‌ எண்மராவர்‌. அவர்கள்‌. 
முடத்தாமக்‌ கண்ணியார்‌, கடியலூர்‌ உருத்திரங்கண்ணானார்‌ 
வெண்ணிக்‌ குயத்தியார்‌, கழாத்‌ தலையார்‌, நக்‌£ரர்‌, மாமூலனார்‌, 
- பரணர்‌, கருங்குழ லாதனார்‌ என்போ ராவர்‌. 


ஆசிரியர்‌. முடத்தாமக்‌. கண்ணியார்‌ சோழன்‌ கரிகாற்‌ 
பெருவளத்தானைப்‌ பொருந ராற்றுப்படை பாடிச்‌ 
சிறப்பிதீதுள்ளார்‌. பொருநன்‌ ஒருவன்‌ சோழன்‌ கரிகாலனிடம்‌ 
சென்று, அவன்‌ தந்த பெருஞ்‌ செல்வத்தைப்‌ பெற்று வருபவன்‌, 
வேறொரு பொருநன்‌ தன்‌ எதிர்‌ வரக்‌ காண்கின்றான்‌; அவன்‌ 
வறுமை மிகுந்து வாடியிருக்கின்றான்‌; அவனுக்குத்‌ தான்‌ 
கரிகாலனைக்‌ கண்ட திறமும்‌, கரிகாலன்‌ பிறப்பு வரலாறும்‌, 
கொடை நலமும்‌, பிறவும்‌ எடுத்தோதி, அவனையும்‌ 
கரிகாலனிடம்‌ சென்று வேண்டுவன பெற்று வறுமைப்‌ பிணி 
நீங்குமாறு ஆற்றுப்படுத்துகின்றான்‌. 
இதன்கண்‌ கரிகாலன்‌ உருவப்‌ பஃறேர்‌ இளஞ்சேட்‌ 
சென்னியின்‌ மகன்‌ என்றும்‌, இவன்‌ பிறக்கும்போதே தந்‌ைத 
இறந்ததனால்‌ அரசுரிமையுடன்‌ பிறந்தான்‌ என்றும்‌, இளமை 
யிலே அரசு கட்டி லேறினா னென்றும்‌ ஆசிரியர்‌ கூறுகின்றார்‌. 
... இதனை. :.. ... ... வென்வேல்‌ 
உருவப்‌ பஃறேர்‌ இளையோன்‌ சிறுவன்‌, 
_ முருகற்‌ சீற்றத்து உருகெழு குருசில்‌ 
தாய்வயிற்‌ றிருந்து தாயம்‌ எய்தி 





சித்தாந்த கலாநிதி உ.ரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி - 237 


எய்யாத்‌ தெவ்வர்‌ ஏவல்‌ கேட்பச்‌ 

செய்யார்‌ தேஎம்‌ தெருமால்‌ கலிப்ப: 

ஆட்சி செய்ய லுற்றான்‌ என்றும்‌, நாடாளுதற்‌ குரிய நலம்‌ ” 
பலவும்‌ கரிகாலனுக்குக்‌ கருவிலேயே திருவாய்‌ வாய்த்திருந்தன; 
அதனால்‌ காலை ஞாயிறுபோல்‌. உலகு புகழும்‌ காட்சியுடைய . 
னானான என்பது தோன்ற, ப 


“பவ்வ மீமிசைப்‌ பகற்கதிர்‌ பரப்பி 
- வெவ்வெஞ்‌ செல்வன்‌ விசும்பு படர்ந்தாங்குப்‌' 


பிறந்துதவழ்‌ கற்றதற்‌ றொட்டுச்‌ சிறந்தான்‌ 
னாடு செகிற்‌ கொண்டு நாடொறும்‌ வளர்ப்ப.” 


விளங்கினா னென்றும்‌ வருவனவற்றாற்‌ காணலாம்‌. 


மேலும்‌, கரிகாலன்‌ அரசுகட்டி லேறிய சின்னாட்கெல்லாம்‌ 
சேர பாண்டியர்‌ இருவரும்‌ துணைவர்‌ பலருடன்‌ கூடிக்கொண்டு, 
கரிகாலனை வீழ்த்தக்‌ கருதிச்‌, சோழ நாட்டு வெண்ணி 
பென்னுமிடத்தே போருடற்றினர்‌. ௮ப்‌ போரில்‌ மிக்க 
இளையனா யிருந்த கரிகாலன்‌, துணை வந்தோர்‌ படை துறந்‌ 
தோட, பாண்டியன்‌ பருவந்து பின்னிட, சேரன்‌ மார்பில்‌ தைத்த 
வேல்‌ முதுகு புண்‌ செய்ய, நாணி வாள்வடக்கிருந்து உயிர்‌ 
துறக்கப்‌, பெருவென்றி யெய்தினான்‌. இது, 


“ஆளி நன்மான்‌ அணங்குடைக்‌ குருளை 
மீளிமொய்ம்பின்‌ மிகுவலி செருக்கி ப 

- முலைக்கோள்‌ விடாஅ மாத்திரை ஜெரேரெனத்‌ 
தலைக்கோள்‌ வேட்டம்‌ களிறட்‌ டாஅங்கு ' 
இரும்பனம்‌ போந்தைத்‌ தோடுங்‌ கருஞ்சினை 
அரவாய்‌ வேம்பின்‌ அங்குழைத்‌ தெரியலும்‌ 
ஒங்கிருஞ்‌ சென்னி மேம்பட மிலைந்த - 
இருபெரு. வேந்தரும்‌ ஒருகளத்‌ தவிய ர 
வெண்ணித்‌ தாக்கிய வெருவரு நோன்றாள்‌ ட 
கண்ணார்‌ கண்ணிக்‌ கரிகால்‌ வளவன்‌.” ன டி 


என வருவது காண்க. 


இனி, கரிகால்‌ வளவனுடைய ஆட்சி, நலத்தை முடத்தாமக்‌ 
கண்ணியார்‌ மிகச்‌ சுருங்கிய சொற்களாற்‌ காட்டுகின்றார்‌. 





238 . ன ரு செம்மொழிப்‌ புதையல்‌ 


“மண்மருங்கினான்‌ மறுவின்றி 
- ஒருகுடையான்‌ ஒன்று கூறப்‌: 
பெரிதாண்ட பெருங்கேண்மை 
அறனொடு புணர்ந்த திறனறி செங்கோல்‌ 
அன்னோன்‌ வாழி வென்வேற்‌ குருசில்‌' 
என்பது கரிகாலன்‌ ஆட்சி நலம்‌ காட்டும்‌ குறிப்‌ பாகும்‌. 
ப கரிகாலன்‌, தன்னைப்‌ பாடிப்‌ பாராட்டும்‌ பரிசில ராகிய 
பாணர்‌, கூத்தர்‌,. பொருநர்‌, புலவர்‌ முதலியோர்க்கு வேண்டும்‌ 
பொன்னும்‌, பொருளும்‌, தேரும்‌, களிறும்‌, ஊரும்‌, நாடும்‌,.நல்கி 
யூக்கினான்‌. இதனைப்‌ பெருவளம்‌ கற்றவர்‌ பொருநன்‌ 
கூற்றில்‌ வைத்து, 
எரியகைந்த வேடில்‌ தாமரை 
சுரியிரும்‌ பித்தை 'பொலியச்‌ சூட்டி ' 
நூலின்‌ வலவா நுணங்கரில்‌ மாலை 
- வாலொளி முத்தமொடு பாடினி யணியக்‌ 
.... கோட்டிற்‌ செய்த கொடுஞ்சி நெடுந்தேர்‌ 
ஊட்டுளை துயல்வர வோரி நுடங்கப்‌ 
- பால்புரை புரவி நால்குடன்‌ பூட்டிக்‌ 
காலின்‌ ஏழடிப்‌ பின்சென்று கோலின்‌ - 
தாறுகளைந்‌ தேறென்‌ நேற்றி வீறுபெறு 
- பேர்யாழ்‌ முறையுளிக்‌ கழிப்பி. நீர்வாய்த்‌ 
தண்பணை தழீஇய தளரா விருக்கை 
நன்பல்‌ லூர நாட்டொடு நன்பல்‌ 
வெரூஉப்பறை நுவலும்‌ பரூஉ௨ப்பெருந்‌ தடக்கை 
வெருவரு செலவின்‌ வெகுளி வேழம்‌ 
தரவிடைத்‌ தங்கலோ விலனே. 
என்று விரியக்‌ கூறியுள்ளார்‌. 
முடிவில்‌ கரிகாலனுடைய காவிரி ரித்‌ விளை நலம்‌ கூறி 
முடிக்கும்‌. முடத்தாமக்‌ கண்ணியார்‌, 
இ 'க்ஷரிக்‌ குயத்தின்‌ வாய்நெல்‌ லரிந்து 
சூடு கோடகப்‌ பிறக்கி நாடொறும்‌ 
, குன்றெனக்‌. குவைஇய குன்றாக்‌ குப்பை 
கடுந்தெற்று மூடையி னிடங்கெடக்‌ கிடக்கும்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி .. . 29 





சாலி நெல்லின்‌ த ன்ற்லின்‌ ட 

ஆயிரம்‌ விளையுட்‌ டாகக்‌ 

காவிரி புரக்கும்‌ நாடுகிழ வோனே.” 
என்று இயம்புகின்றார்‌. ப 

இவ்‌ வண்ணம்‌ பொருந ராற்றுப்படையால்‌ கரிகால்‌ 
வளவனைச்‌ சிறப்பிக்கும்‌ முடத்தாமக்‌ கண்ணியார்‌ பெண்பால 
ரென்று கருதுவோரும்‌ உண்டு, வெறி பாடிய காமக்கண்ணியார்‌ 
போல, வளைந்து கிடக்கும்‌ தாமத்தை முடத்தாமம்‌ என்று பாடிய 
நலங்‌ கண்டு சான்றோரால்‌ முடத்தாமக்‌ கண்ணியார்‌ என 
வழங்கினர்‌ போலும்‌ என்றும்‌ கூறுவர்‌. 'இவர்‌ பெயர்‌ உறுப்பால்‌ 
வநீத தென்றும்‌, இவர்‌ பெண்பாலா ரென்றும்‌ எம வாரும்‌ உளர்‌: 
என்பர்‌, திரு.உ.வே.சாமிநாதையர்‌. 


இனி, ஆசிரியர்‌ கடியலூர்‌ ரத்தம்‌ கண்ணனார்‌ 
கரிகாலனைப்‌ பட்டினப்பாலை யென்னும்‌ பாட்டைப்‌ பாடிச்‌ 
சிறப்பிதீதவர்‌. இதன்கண்‌, கரிகாலனுடைய மறம்‌ வீங்கு பல்‌ 
புகழும்‌, அவனுடைய காவிரிப்பூம்பட்டினத்தின்‌ சிறப்பும்‌ 
விரித்துப்‌ பாராட்டிக்‌ கூறப்படுகின்றன. கரிகாலனை ஒருகால்‌ 
. அவன்‌ பகைவர்‌ ஒரு சூழ்ச்சியாற்‌ கைப்பற்றிச்‌ சிறை செய்து 
திண்ணிய காப்பும்‌ காவலும்‌ அமைத்திருந்தனர்‌. ஆயினும்‌, 
அவன்‌, அவர்‌ செய்த சூழ்ச்சியினும்‌ மிக நுண்ணிய சூழ்ச்சி செய்து 
சிறைக்கோட்டத்தினின்றும்‌ தப்பிச்‌ சென்று, தன்னகரை 
யடைந்து, அரசுரிமை யெய்தினான்‌ என்பது வரலாறு. இதனை 
உருத்திரங்‌ கண்ணனார்‌, ப 


'கொடுவரிக்‌ குருளைக்‌ கூட்டுள்‌ வளர்ந்தாங்குப்‌, பிறர்‌, 
பிணியகத்‌ திருந்து பீடுகாழ்‌ முற்றி, 

அருங்கரை கவியக்‌ குத்திக்‌ குழிகொனறு 

பெருங்கை யானை பிடிபுக்‌ கரங்கு 

நுண்ணிதி னுணர நாடி நண்ணார்‌ 

செறிவுடைத்‌ திண்காப்‌ பேறி வாள்கழித்து 

உருகெழு தாயம்‌ ஊழின்‌ எய்திப்‌ 

பெற்றவை மகிழ்தல்‌ செய்யான்‌.” 


என்று குறித்துள்ளார்‌. பின்னர்‌, அவன்‌ தன்னை இவ்‌ வண்ணம்‌ 
சூழ்ச்சியாற்‌ சிறை செய்த பகைவர்‌ மேற்‌ சென்று, அவருடைய ப 


2௫0... னி ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





“உகிருடை யடிய வோங்கெழில்‌ யானை 
வடிமணிப்‌ புரவியொடு வயவர்‌ வீழப்‌ 
பெருநல்‌ வானத்துப்‌ பருந்துலாய்‌ நடப்பத்‌ 
தூறிவர்‌ துறுகற்‌ போலப்‌ போர்வேட்டு 
வேறுபல்‌ பூளையோ டுழிளை சூடிப்‌ 
பேய்க்கண்‌ ணன்ன பிளிறுகடி முரசம்‌ 
மாக்கண்‌ அகலறை யதிர்வன முழங்க 


முனைகெடச்‌ சென்று முன்சம முருக்கி.” 
அவருடைய வூர்களைப்‌ பெரும்‌ பாழ்‌ செய்தும்‌ அமையானாய்‌, 


“மலையகழ்க்‌ குவனே கடல்தூர்க்‌ குவனே 
வான்வீழ்க்‌ குவனே வளிமாற்றுவ னெனப்‌: 


பெருமறஞ்‌ செருக்கி மேம்பட்டான்‌. அது கண்ட ஓளியர்‌ 
. பணிந்தொடுங்கினர்‌; அருவாளர்‌ தொழில்‌ புரிந்தொழுகும்‌' 
தொழும்பராயினர்‌; வடவர்‌ வாடினர்‌; குடவர்‌ கூம்பினர்‌; 
தென்னவர்‌ திறலழிந்தனர்‌. 
இந்‌ நிலையில்‌ சோழ நாட்டின்‌ இடையிலும்‌ எல்லையிலும்‌ 
- வாழ்ந்த பொதுவரும்‌ இருங்கோவேளிரும்‌ குறும்பு 
செய்தொழுகினராக, அவர்களை யடக்கி, அவர்கள்‌ 
இருந்துகொண்டு குறும்பு செய்த காடுகளை அழித்து நாடாக்கி, 
அந்‌ நாடுகள்‌ வளம்‌ பெறக்‌ குளநீ தொட்டு, பகைவர்களால்‌ 
உறையூர்க்‌ குண்டான கேடுகளைப்‌ போக்கித்‌ திருத்திப்‌, : 
பண்டுபோல்‌ கோயிலும்‌ அரணும்‌ ஏற்படுத்திப்‌, பவைர்க்‌ கஞ்சிச்‌ 
சென்ற பழங்குடிப்‌ பெருமக்களைக்‌ குடிநிறுத்திப்‌ போர்‌ நேரில்‌ 
'பொருவே மல்லது, ஒருவேம்‌” என்ற சிறப்புரை கிளந்து 
திகழ்ந்தான்‌, கரிகாலனாகிய செங்கோல்‌ வளவன்‌ என்று இனிது 
மகிழ்ந்து பாடுவாராய்‌, நம்‌ கண்ணனார்‌. 
“புன்பொதுவர்‌ வழிபொன்ற 
இருங்கோவேள்‌ மருங்குசாயக்‌ 
காடுகொன்று நாடாக்கிக்‌ 
குளந்தொட்டு வளம்பெருக்கிப்‌ 
பிறங்குநிலை மாடத்‌ துறந்தை போக்கிக்‌ 
கோயிலொடு குடிநீறீஇப்‌ 
பொருவேமெனப்‌ பெயர்‌ கொடுத்து 
- ஒருவேமெனப்‌ புறக்கொடாது 5 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 241 





திருநிலைஇய பெருமன்னெயில்‌ 
மின்னொளி யெறிப்ப.' 


வீறு பெற்று விளங்கினான்‌ என்று பாடுகின்றார்‌. 

இனி, கரிகாலனுடைய 'காவிரிப்பூம்பட்டினத்தின்‌ 
சிறப்பைக்‌ கூறுகின்ற கண்ணனார்‌, : காவிரி கடலொடு கூடும்‌ 
கூடலாகிய துறைமுகத்தின்கண்‌, _ 


“வைகல்தோறு மசைவின்றி 
உல்குசெயக்‌ குறைபடாது 
வான்முகந்த நீர்மலைப்‌ பொழியும்‌, 
மலைப்பொழிந்த நீர்கடற்‌ ப்ரப்பவும்‌ 
மாரிபெய்யும்‌ பருவம்போல 
நீரினின்று நிலத்தேற்றவும்‌ 
நிலத்தினின்று நீர்பரப்பவும்‌ 
அளந்தறியாப்‌ பலபண்டம்‌ 
வரம்பறியாமை வந்தீண்டி.” 


- வேந்தனுடைய  புலிப்பொறி பொறிக்கப்பட்டு 
மலையபோலக்‌ குவிந்து கிடக்கும்‌ என்றார்‌. ந்கர்க்குள்‌ 
இதை வரமாக அங்கே, | ச 


“நீரின்‌ வந்த நிமிர்பரிப்‌ புரவியும்‌ 

காலின்‌ வந்த கருங்கறி மூடையும்‌ . 

- வடமலைப்‌ பிறந்த மணியும்‌ பொன்னும்‌ 

குடமலைப்‌ பிறந்த ஆரமும்‌ அகிலும்‌ 

தென்கடல்‌ முத்தும்‌ குணகடல்‌ துகிரும்‌ 

கங்கை வாரியுங்‌ காவிரிப்‌ பயனும்‌: . 

ஈழத்‌ துணவும்‌ 'காழகத்‌ தாக்கமும்‌ _- 

அரியவும்‌ பெரியவும்‌ நெரிய ஈண்டி.” 
காணுங்‌ கண்ணுக்கு இனிய காட்சி வழங்குகின்றன என்பார்‌. 
அன்றியும்‌, இந்‌ நகர்க்கண்‌, ௬ இ 


*வேறுவே றுயர்ந்த முதுவா யொக்கல்‌ 

சாறயர்‌ மூதூர்‌ சென்றுதொக்‌ காங்கு 

மொழிபல பெருகிய பழிதீர்‌ தேஎத்துப்‌ 
புலம்பெயர்‌ மாக்கள்‌ த்தன துறையும்‌". 


காட்சி மலிந்திருக்கிற தென்பர்‌. 
௪-2. 


242 செம்மொழிப்‌ புதையல்‌ 


இங்ஙனம்‌ கரிகாலன்‌ மாண்பும்‌, அவனுடைய 
_ காவிரிப்பூம்பட்டினத்துச்‌ சிறப்பும்‌ கவினுற எடுத்தோதும்‌ 
கடியலூர்‌ உருத்திரங்கண்ணனார்க்குக்‌ கரிகாலன்‌ பதினாறு 
நூறாயிரம்‌ பொன்‌ பரிசில்‌ நல்கினான்‌ எனக்‌ கலிங்கத்துப்‌ பரணி 
கூறுகிறது. கல்‌ வெட்டொன்றும்‌ அதனை வற்புறுத்துறது, 
கடியலூ ரென்பது இவர தூர்‌. உரத்திரன்‌ என்பது இவர்‌ தந்தை 
பெயர்‌. கண்ணன்‌ என்பது இவரது இயற்‌ பெயர்‌. 
இனி, சேரமான்‌ பெருஞ்சேரலாதனும்‌ பாண்டி வேந்தன்‌ 
ஒருவனும்‌ வேளிர்‌ பதினொருவரோடு கூடிப்‌ பெரும்‌ 
படையொடு வந்து, வெண்ணியிடத்தே, பொருது கரிகாலனுக்கு 
ஆற்றாராய்க்‌ கெட்டபோது, சேரமான்‌ பெருஞ்சேரலாதன்‌ 
பொருது, புண்பட்டு, மானம்பொறாது, அவ்‌ வெண்ணியிடத்தே 
வாள்‌ வடக்கிருந்து உயிர்‌ துறந்துபோது, ௮ந்‌ நிகழ்ச்சியை நேரிற்‌ 
கண்ட சான்றோர்‌ வெண்ணிக்‌ குயத்தியா ராவர்‌. ௮க்‌ காலத்தே 
கடலில்‌ அடிக்கும்‌ காற்றைப்‌ பயன்கொண்டு கலஞ்‌ செலுத்தும்‌ 
.விர௫னை முதற்கண்‌ கண்டவர்‌ சோழர்‌ என்றும்‌, அச்‌ சோழர்‌ 
வழிவந்தவன்‌ கரிகாலன்‌ என்றும்‌ புக முண்டாகியிருந்தது, 
கரிகாலனொடு பொருது தோற்ற முடிவேந்தர்‌ இருவருள்‌ 
பாண்டியன்‌, வெற்றியும்‌ தோல்வியும்‌ ஒருவர்க்கே புரியவல்ல; 
-. வென்றி யெய்தினோர்‌ தோற்றலும்‌, தோற்றோர்‌ வெற்றி 
யெய்துதலும்‌ மாறி வருவது இயல்‌ பென்று தெளிந்து, தள்‌ 
னாட்டிற்குச்‌ சென்றது போலாது, மார்பிற்‌ புறைத்‌ துருவி முதுஇற்‌ 
புண்ணுண்டானதற்கு நாணிச்‌ சேரலாதன்‌ தான்‌ தோல்வி பெற்ற 
போர்க்களத்தின்கண்ணே வாள்வடக்கிருந்து உயிர்‌ துறந்ததும்‌, 
அது கேட்ட அவனுடைய தானைச்‌ சான்றோர்‌ சிலர்‌ உயிர்‌ 
துறந்ததும்‌ சிறந்த மற நெறியாகத்‌ தோன்றாமை கண்டார்‌. 
ம்றதீதின்‌ நீங்கா மானமாவது தன்னை வென்றோனைக்‌ காலங்‌ 
கருதியிருநீது, வாயத்தவுடன்‌ ௮வனை வென்று விளங்குத 
_ லாகும்‌; இதனை யுணராது வடக்கிருந்த சேரலாதன்‌ 
- கரிகாலனைவிடச்‌ சிறந்தவனாதல்‌ இல்லையென அவன்‌ உள்ளற்‌. 
தெளியுமாறு வற்புறுத்தினார்‌, அதனை, 


'நளியிரு முந்நீர்‌ நாவா யோட்டி 

- வளிதொழி லாண்ட வுரவோன்‌ மருக! 
களியியல்‌ யானைக்‌ கரிகால்‌ வளவ! 

- சென்றமர்க்‌ கடந்த நின்னாற்றல்‌ தோன்ற 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி . . 748 
அவிலிதலைைகககளனாவ ன வன பையனை வனிலை வைவவிவைய அவனை பவகிவலைலுலைவைவவயன வ னைவைவவைவிவவவகளாவவவிவளளனகைைரவவைய வல்வை வக்க கள வகை வைக வைகை வசை வசகைவ வக்வவவகைவைகவகாவு 
வென்றோய்‌ நின்னினும்‌ நல்லன்‌ அன்றே இ 
கலிகொள்்‌ யாணர்‌ வெண்ணிப்‌ பறந்தலை 
மிகப்புக முலக மெய்திப்‌ 
புறப்புண ணாணி வடக்கிருந்‌ தோனே: 


என்று பாடியிருத்தல்‌ காண்க. 


வெண்ணிக்‌ குயத்தியாருடைய  ண்வதர்‌ தெரிந்திலது. 
வெண்ணி யென்பது தஞ்சை மாநாட்டில்‌ (ஜில்லாவில்‌) 
உள்ளதோர்‌ ஊர்‌; இவ்‌ வூரிற்றான்‌ கரிகாலனது வெண்ணிப்‌ .போர்‌ 
நிகழ்ந்தது; இங்கேதான்‌ பெருஞ்‌ சேரலாதன்‌ வாள்‌ வடக்கிருந்தது. 
பண்டை நாவில்‌ கலஞ்‌ செய்யும்‌ வேட்கோவருட்‌ சிறந்தார்க்கும்‌ 
குயம்‌ என்னும்‌ சிறப்பினை வேந்தர்‌ நல்கி விளக்கமுறு வித்தனர்‌. 
அத்தகைய சிறப்புடையவர்‌ இவர்‌ என்பது விளங்கக்‌ குயத்தியார்‌ - 
எனப்படுவா ராயினர்‌. இச்‌ சிறப்புப்‌ ன்ட்‌ இவரது இயற்‌ 
பெயர்‌ மறைந்து போயிற்று. 


இனி, கழாத்தலையார்‌ என்னும்‌ சான்றோர்‌ சேரமான்‌ 
பெருஞ்சேரலாதன்‌ வாள்வடக்‌ஒருந்து உயிர்‌ துறந்த தறிந்து ' 
பெருவருத்தத்தால்‌ கையற்றுத்‌ தன்னை யொத்த வேந்தன்‌ தன்‌ 
மார்பு குறித்து எறிந்த வேல்‌ புறத்தே ஊடுருவிப்‌ புண்‌ செய்ததற்கு 
நாணி மறத்தகை மன்னனான பெருஞ்சேரலாதன்‌ வாள்‌ 
வடக்கிருந்து உயிர்‌ துறந்தான்‌. இனி, எங்கட்கு நாட்கள்‌ அவன்‌ .. 
இருநீத நாளிற்போல இனிது கழியா.” என்று பலன்‌ 1 
அதனை, 
“மண்முழா மறப்பப்‌ பண்யாழ்‌ மறப்ப 
இருங்கண்‌ குழிசி கவிழ்ந்திழுது மறப்பச்‌ 
சுரும்பார்‌ தேறல்‌ சுற்றம்‌ மறப்ப உ 
உவவுத்‌ தலைவந்த பெருநா ளமையத்து 
இருசுடர்‌ தம்முள்‌ நோக்கி ஒருசுடர்‌ - 
புன்கண்‌ மாலை மலைமறைந்‌ தாங்குத்‌ 
தன்போல்‌ வேந்தன்‌ முன்புகுறித்‌ தெறிந்த 
புறப்புண்‌ ணாணி மறத்தகை மன்னன்‌ 
வாள்வடக்‌ கிருந்தனன்‌ ஈங்கு ன்‌ 
நாள்போற்‌ கழியல ஞாயிற்றுப்‌ பகலே.' எம்‌ 


என அவர்‌ பாடியிருப்பது காண்க. 


கிக்‌ ட ப செம்மொழிப்‌ புதையல்‌ 





்‌ கழாத்தலையார்‌ சேர மன்னர்களில்‌ சேரமான்‌ குடக்கோ 
- நெடுஞ்சேரலாதனையும்‌, பெருஞ்சேரலாதனையும்‌ பாடி 
யிருத்தலினாலும்‌, ஏனை வேநீதர்களைப்‌ பாடினா ரெனற்கு 
வேண்டும்‌ இவர்‌ பாட்டுக்கள்‌ தொகை நூல்களுட்‌ காணப்‌ 
படாமையாலும்‌, இவர்‌ சேர நாட்டின ரெனக்‌ கருதற்கு 
இடமுண்டாகிறது. கையெழுத்தப்‌ பிரதியொன்றில்‌ இவர்‌ பெயர்‌ 
கழார்த்தலை யெனக்‌ காணப்படுகிறது. அதுவே உண்மைப்‌ பாட 
மாயின்‌, இவர்‌ கழார்‌ என்னும்‌ ஊரினராக எண்ணலாம்‌. ௮க்‌ 
கழாரும்‌ சேரநாட்டு சஎராதலும்‌ கூடும்‌. ப 


நக்கீரனார்‌, பரணர்‌, மாமூலனார்‌ ஆகிய மூவரும்‌ சோழன்‌ 

கரிகாலனை நேர்முகமாக வைத்துப்‌ பாடினா ரில்லை. ஆயினும்‌, 
அவர்கள்‌ தாந்‌ தாம்‌ அவ்வப்போது பாடிய பாட்டுக்களில்‌ 
ஒவ்வோரிடத்தில்‌ கரிகாலனைக்‌ குறித்துப்‌ பாடியிருக்கின்றனர்‌. 
தலைவன்‌ தனக்‌ குரிய வினை குறித்துப்‌ பிரிந்து சென்றானாக, 
தலைவி அவன்‌ பிரிவாற்றாது உடல்‌ மெலிந்து வருந்துவனளோ என 
அவள்‌ தோழி நினைந்து கவலையுற்றாள்‌; அது கண்ட தலைவி, 
தோழி! 'செல்வம்‌. கொணரச்‌ சென்றுள்ள நம்‌ காதலர்‌ 
வினைகுறித்துப்‌ பிரிவதற்கு யான்‌ வருந்தவில்லை; கார்த்திகைத்‌ 
- தங்கள்‌ கார்த்திகை நாளில்‌ மறுகு விளக்குறுத்து மாலை நாற்றிச்‌ 
செய்யும்‌ விழாவுக்கு வந்துவிடுவா” ராயின்‌ நன்று. என்று 
"கூறுகின்றாள்‌. அவள்‌ கூற்றைப்‌ பாடிக்காட்டும்‌ நக்கீரர்‌ 
. தரிகாலனைச்‌ சிறப்பித்து, 'செல்குடி நிறுத்த பெரும்பெயர்க்‌ 
கரிகால்‌, வெல்போர்ச்‌ சோழன்‌ இடையாற்‌ றன்ன, நல்லிசை 
... வெறுக்கை தருமார்‌' (அகம்‌. 141) என்று பாடியுள்ளார்‌. 


தலைவன்‌ பரத்தையொடு கூடிப்‌ புனலாடி. வந்தானாக, 
அவனுக்குத்‌ தோழி வாயில்மறுப்பவள்‌, 'நீ பரத்தையொடு. 
புனலாடினாயென்று சொல்லுகின்றனர்‌; அதனை நீ மறைத்தாலும்‌ 
சஎளரில்‌ உண்டாகிய, அலர்‌ பெரிது.' என்கின்றாள்‌. அவள்‌ 
கூற்றைப்‌ பாடிக்காட்டும்‌ பரணர்‌, கரிகாலன்‌ வெண்ணிப்‌ 
பறந்தலையில்‌ சேர பாண்டிய இருவரும்‌ வேளிர்‌ 
பதினொருவரும்‌ தொலைந்து கெட வென்றதனால்‌, அவனுடைய 
அழுந்தூரார்‌. வெற்றி விழாக்‌ கொண்டாடி யபெடுத்த 
ஆரவாத்தினும்‌ பெரிது அந்த அலர்‌ (அகம்‌. 246) என்று ” 
- பாடியுள்ளார்‌. மேலும்‌, பரணர்‌ கரிகாலனுடைய வெண்ணிப்‌ 


. சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி ட... தத 





போர்‌ வென்றியோடு, வாகைப்‌ பறந்தலை யென்னு மிடத்தேயும்‌ 
கரிகாலன்‌ ஒன்பது வேந்தரைவென்று மேம்பட்டான்‌ என்பாராய்‌, 

“விரியுளைப்‌ பொலிந்த பரியுடை நன்மான்‌ 

வெருவரு தானையொடு வேண்டுபுலத்‌ திறுத்த 

பெருவளக்‌ கரிகால்‌ முன்னிலைச்‌ செல்லார்‌ ' 

சூடா வாகைப்‌ பறந்தலை யாடுபெற 

ஒன்பது குடையும்‌ நன்பக” லொழித்த 

பீடில்‌ மன்னர்‌ (அகம்‌. 1259. 
என்று குறித்துள்ளார்‌. ஆகவே, கரிகாலன்‌ வெண்ணிப்‌ 
பறந்தலையில்‌ ஒரு பெரும்‌ போரும்‌ வாகைப்‌ பறந்தலையில்‌ ஒரு 
பெரும்‌ போரும்‌ செய்து வெற்றி பெற்றுள்ளான்‌ என்பது 
பெறப்படும்‌. இதன்‌ கண்‌, 'வெருவரு தானையொடு வேண்டு ' 
_ புலத்‌ திறுத்த, பெருவளக்‌ கரிகால்‌: என்றதனால்‌, இந்த வாகைப்‌ 
பறந்தலை பாண்டி நாட்டின்‌ கண்ணதாம்‌. 


பாண்டி நாட்டில்‌ வாகைக்‌ குளம்‌ : ்‌. என்றோர்‌. ளர்‌ 
திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ உளது. வாகைக்‌: குளமே வாகைப்‌ 
பறந்தலையாயின்‌, கரிகாலன்‌ தென்‌ பாண்டி நாட்டின்‌ கிழக்‌ 
-கிலுன்ள வாகைப்‌ பறந்தலையில்‌ பாண்டியனையும்‌ அவற்குத்‌ 
துணைவந்த குறு நிலமன்னர்‌. எண்மரையும்‌ நண்பகற்போதில்‌ தம்‌ 
குடை யொழித்‌ தோடுமாறு செய்தான்‌ என்பது துணிபாம்‌. பின்பு 
அங்கிருந்து மேற்கு நோக்கித்‌ தாமிரபரணிக்‌ கரை வழியே 
கரிகாலன்‌ சென்றிருத்தல்‌ வேண்டும்‌. மாமூலனார்‌ கரிகாலன்‌ 
வெண்ணிப்போரில்‌ எறிந்த வேல்‌ சேரலாதன்‌ மார்பிற்‌ பட்டு 
உருவி முதுற்‌ புண்‌ செய்ததற்கு நாணி வடக்கிருந்‌ துயிர்‌ துறந்த 
போது, சான்றோர்‌ பலர்‌ மேலுலகிற்கு அவனொடு செல்ல 
விரும்பித்‌ தாமும்‌ உயிர்‌ விட்டனர்‌ என்கின்றார்‌. இதனை, 

பண்டல்‌ ஒண்படைக்‌ 

"கரிகால்‌ வளவனொடு வெண்ணிப்‌ பறந்தலைப்‌ 

- பொருதுபுண்ணாணிய சேரலாதன்‌ : 

அழிகள மருங்கின்‌ வாள்வடக்‌ கிருந்தென 

இன்னா வின்னுரை கேட்ட சான்றோர்‌. 

அரும்பெற லுலகத்‌ தவனொடு செவீஇயர்‌ 

பெரும்பிறி தாகி யாங்கு.” (அகம்‌. 55) _- 


246 - செம்மொழிப்‌ புதையல்‌ 





என்பது காண்க, இதனால்‌ சேரலாதன்‌ வெண்ணியிலேயே 
“வடக்கிருந்தா னளென்பது 'அழிகள மருங்கின்‌ வாள்வடக்‌ 
இருந்தென'? என்பது கொண்டு தெளியப்‌ படுகிறது. படவே, 
வெண்ணிக்‌ குயத்தியார்‌ சேரலாதன்‌ வடக்கிருப்பது கண்டு 
பாடியது நன்கு வலியுறுகிறது. 

இனி, இறுதியாகக்‌ காணப்படுபவர்‌ கருங்குழ லாதனார்‌ 
என்பவ ராவர்‌. இவர்‌ கரிகாலன்‌ பாண்டியனையும்‌ சேரலாதனை 
யும்‌ குறு நிலத்‌ தலைவரான வேளிர்‌ பலரையும்‌ வென்று சிறந்து 
விளங்குவதைப்‌ பாராட்டிப்‌ பாடியுள்ளார்‌. ஆதனால்‌ ஆதன்‌ 
என்பன தமிழகத்தில்‌ அனைவருக்கும்‌ பொதுவாகப்‌ பயில 
விளங்கும்‌ பெயராயினும்‌, சேர வேந்தர்‌ பலர்‌ சிறப்பாக அவற்றை 
மேற்கொண்டிருத்தலால்‌, இவர்‌ சேரர்‌ குடியில்‌ தொடர்பு . 
உடையரெனக்‌ கருதுதற்கும்‌ இடமுண்டு. 

கரிகாலன்‌ வாகைப்‌ பறந்தலையில்‌ பாண்டியனையும்‌ 
வேளிரையும்‌ வென்று தென்‌ பாண்டி நாட்டுள்‌ மேற்றிசை 
நோக்கிச்‌ செல்லலுற்றானாக, அங்கே அவனை எதிர்த்த பகைவர்‌ 
ஊர்களெல்லாம்‌ தீக்‌ இரை யாயின. சென்ற விடமெல்லாம்‌ அழு 
விளிக்கம்பலை' (அழுகுரல்‌) மிகுவ தாயிற்று. நாட்டில்‌ நற்‌ 
பொருள்‌ விளைதற்கும்‌ இருத்தற்கும்‌ இடமில்லையாமாறு 
அழிவுவினை நடைபெற்றது. இவற்றைக்கண்ட ஆதனார்‌ 
கரிகாலனை யடைந்து அழிவு நிகழாவிடத்து இருக்கும்‌ நாட்டு 
நிலையையும்‌, நிகழ்வதனால்‌ உண்டாகிய கேட்டையும்‌ அவற்கு 
உரைத்து, அவன்‌ உள்ளத்தில்‌ அருள்‌ நிலவச்‌ செய்ய 
வேண்டுமெனக்‌ கருதினார்‌. சோழன்‌ கரிகாலன்‌ புலவர்களை 
வரவேற்று, அவர்‌ புலமை. நலத்தை யோர்நீது வேண்டும்‌ பரிசி 
னல்கும்‌ பான்மை யுடையவன்‌. அதனால்‌ அவர்‌ ௮வனை எளிதிற்‌ 
காணமுடிந்தது. சோழனைக்‌ கண்டு, 'வளவ, களிறு ஊர்ந்து 
அவற்றைச்‌ செலுத்துதற்கு ஏற்ப இயன்ற முழந்‌ தாளும்‌, கழ 
லணிந்து உரிஞப்பட்ட அழகிய திரு வடியும்‌, அம்பு தொடுக்கும்‌ 
திறனும்‌, இரவலர்க்கு அள்ளி வழங்கும்‌ வளவிய கையும்‌, 
கண்ணாற்‌ காண்பார்க்கு விளங்கத்‌ தோன்றும்‌ வில்லும்‌, இருமகள்‌ 
தனக்கே யுரிமை பூண்டு விளங்கும்‌ மார்பும்‌, பெருங்‌ களிற்றையும்‌ 
பொருது .பெயர்க்கும்‌' பெருவன்மையும்‌ கொண்டு 
விளங்குகின்றாய்‌. நின்‌ உள்ளத்தே சினத்தை யெழுப்பிப்‌ போரில்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌. ஒளவை துரைசாமி 247 





ஈடுபடச்‌ செய்யும்‌ பகை வேந்தருடைய நாடு நல்ல நீர்‌ வளம்‌ 
... பொருந்தியது. தண்புனல்‌ பரந்து வந்து வயலிடத்து மடையை 


உடைகீகுமாயின்‌, அந்த உடைப்பை மண்பெய்து அடைத்தால்‌ ': 


அடைபடாமை காணும்‌ உழவர்‌ நீரில்‌ மேயும்‌ மீன்களைப்‌ பிடித்து 
உடைப்பி லிட்டு மண்ணிட்டு அடைப்பர்‌. இத்துணைப்‌ பெரும்‌ 
பயன்‌ விளைவிக்கும்‌ நாடு, இர வென்றும்‌ பக லென்றும்‌ 
எண்ணாமல்‌ ஊர்களைத்‌ தீக்‌ கிரை யாக்கி ஊரவர்‌ வாய்விட்டரற்றி 
யெழுப்பும்‌ அழுவிளிக்கம்பலை மிக்கெழச்‌ சூறையாடுதலை 


்‌) ல்‌ என்ற கருத்தமைய, 


“களிறுகடைஇயதாள்‌ 
- கழலுரிஇய திருந்தடிக்‌ 
- கணையபொருது கவிவண்கையால்‌ 
கண்ணொளிர்‌ வரூஉங்‌ கவின்‌ சாபத்து 
மாமறுத்த மலர்மார்பின்‌ . 

தோல்பெயரிய எறுழ்முன்பின்‌ . 
எல்லையும்‌ இரவும்‌ எண்ணாய்‌, பகைவர்‌ - 
ஊர்சுடு விளக்கத்‌ தழுவிளிக்‌ கம்பலைக்‌ 
கொள்ளை மேவலை யாகலின்‌ நல்ல 
இல்ல ஆகுபவால்‌ இயல்தேர்‌ வளவ! 
தண்புனல்‌ பரந்த பூசல்மண்‌ மறுத்து 
மீனிற்‌ செறுக்கும்‌ யாணர்ப்‌ 

பயன்திகழ்‌ வைப்பிற்‌ பிறர்‌அகன்‌ றலைநாடே' 


என்ற. பாட்டைப்‌ பாடினார்‌. கரிகாலன்‌ அவர்க்கு முற்றூட்‌ டாகச்‌ 
சில ஊர்களும்‌ பொருளும்‌ நல்கினான்‌ என உணர 
வேண்டியவர்களாக நாம்‌ உள்ளோம்‌. ஏனெனில்‌, கரிகாலன்‌ 
தன்னைப்‌ பாடி வரும்‌ புலவர்‌, பாணர்‌ பொருநர்‌, முதலியோர்க்கு 
நல்ல பல வூர்களையும்‌ அவ்‌ வூர்களையுடைய நாடுகளையும்‌ 
தருபவன்‌ எனபதை. ட ர டட கா்‌ ட 
காண்க. 


பின்னர்‌, சோழன்‌  ர்னலன்‌ பாண்டி நாட்டினின்றும்‌ 
_ நீங்கித்‌, தன்‌ சோழ நாட்டிற்குச்‌ சென்று சில ஆண்டுகள்‌ கழிந்த 
பின்‌ விண்ணுலகம்‌ சென்றான்‌. இதற்கிடையே ஆதனார்க்கும்‌ 


கரிகால்‌ வளவனுக்கும்‌ நட்பு மிகுந்தது. அவன்‌ இறந்த செய்தி 
கேட்ட ஆதனார்‌ சோழநாடு சென்றார்‌. கரிகாலன்‌ இல்லன ன 


248. ட செம்மொழிப்‌ புதையல்‌ 





_ மகளிரும்‌ தம்‌ இழை முற்றும்‌ களைந்து கூந்தல்‌ களைந்த 
-தலையராய்‌ இருந்தனர்‌. ௮க்‌ காட்சி ஆதனார்க்கு மிக்க 
வருத்தத்தைச்‌ செய்தது. அக்காலை அவர்‌ பகைவேந்தர்‌ 
மதில்களைப்‌ பொருளா எண்ணாது எளிதிற்‌ கடந்து செல்வதும்‌, 
பாணர்‌ முதலிய இரவலர்க்கு வேண்டுவ நல்கி ஆதரவு 
செய்வதும்‌, தன்‌ மகளிரொடு கூடி வேள்வி யந்தணர்களைக்‌ 
கொண்டு வேள்வி பல செய்வதும்‌, ஆகிய இவற்றால்‌ விளையும்‌ 
பயனை நன்கறிந்த அறிவுடையோன்‌ சோழன்‌ கரிகாலன்‌. 


“அறிந்தோன்‌ மன்றஅறிவுடை யாளன்‌ . 

இறந்தோன்‌ தானே அளித்திவ்‌ வுலகம்‌, 

அருவி மாறியஞ்‌ சுவரக்‌ கடுகி 

பெருவறங்‌ கூர்ந்த வேனிற்‌ காலைப்‌ 

பசித்த வாயத்துப்‌ பயனிரை தருமார்‌ 

பூவாட்‌ கோவலர்‌ பூவுட ஸுதிரக்‌ 

கொய்து கட்டழித்த வேங்கையின்‌ 

மெல்லியல்‌ மகளிரும்‌ இழைகளைந்தனரே. (புறம்‌. 224) 


என்று பாடி வருந்தினார்‌. . 

இவ்‌ வண்ணம்‌ சோழன்‌ கரிகாலன்‌ இறந்த: பின்பு அவன்‌ 
_ பிரிவாற்றாது கையற்று வருந்திய சான்றோர்‌ வேறு யாவரும்‌ 
காணப்பட வில்லை. ஆதனார்‌ ஒருவரே காணப்படுகன்றார்‌. 
'இந்த ஆதனார்‌ சங்கத்‌ தொகை நூலிற்‌ காணப்படும்‌ சான்றோருள்‌ 
ஒருவரான கருங்குழலாதனார்‌ என முன்பே கண்டோம்‌. இவர்‌ 
இயற் ட.” கருங்குழல்‌ என்றொரு தொடர்மொழி 
நின்று சிறப்பிக்கின்றது. அதற்கும்‌ ஆதனார்க்கும்‌ உள்ள இயைபு 
- ஒன்றும்‌ விளங்கவில்லை. 

இருபத்திரண்டு யாண்டுகட்குமுன்‌ பள்ளியூரில்‌ இளம்‌ 
பூரணர்‌ உரையுடன்‌ புறநானூற்றுக்‌ கையெழுத்துப்படி, யொன்றும்‌ 
என்‌ நண்பர்‌ ஒருவர்பால்‌ இருக்கக்கண்டு அதனையும்‌ 
புறநானூற்று அச்சுப்‌ பிரதியையும்‌ ஒப்புநோக்கு வேறுபட்ட 
பாடங்களை யான்‌ குறித்துக்‌ கொண்டது நண்பர்‌ பலரும்‌ 
அறிந்தது. ௮க்‌ குறிப்புகளுள்‌ கருங்ழலாதனார்‌. என்பது 
கருங்குழலாதனார்‌ என்று .இருக்கிறது. எங்கேயோ மூலையில்‌ 
கிடந்த இக்‌ குறிப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்பே கிடைத்தது. 
கருங்குழலாதனா ரென்பது கருங்குழலாதனார்‌ என்ன 


சித்தாந்த கலாநிதி த எல்ரதுற்து வரவ துரைசாமி 249 





எழுதப்படுதற்கியைபுண்டு, இதனை யாராய்தல்‌ வேண்டுமென 
எண்ணி மேலும்‌ முயலுமிடத்து, கருங்குளம்‌ என்பதோர்‌ 
ஊரென்பது 'தெரிந்தது. தென்பாண்டி நாட்டுத்‌ திருநெல்வேலி 
மாவட்டத்தில்‌ கோட்டைக்‌ கருங்குளம்‌ என்றோர்‌ ஊர்‌ 
இருக்கிறது. அதனை அவ்வூர்க்கல்‌ வெட்டுக்கள்‌ 'கருங்குள 
வளநாட்டுக்‌ கருங்குளம்‌' என்று கூறுகின்றன. வபய்‌ 
கருங்குளம்‌ என்ற ஊருண்மை தெள்ளிதாயிற்று. 


ப இனிக்‌, கருங்குளத்துக்கும்‌ ல ண்டகளதம்‌ - தொடர்‌ 
-பென்னையென்று காண்டல்‌ வேண்டியதாயிற்று. அவ்வூர்க்‌ 
கல்வெட்டொன்று அதனைக்‌ 'கருங்குள வளநாட்டுக்‌ கரிகால்‌ 
சோழ நல்லூரான கருங்குளம்‌ (&.1₹. 74௦. 269 ௦7 1927-28) என்று 
குறிக்கிறது. கரிகால்‌ சோழனுக்கும்‌ ஆதனார்க்கு.ம்‌ தொடர்‌ 
புண்டென்பது அவர்‌ அவனைப்‌ பாடிய பாட்டுக்களால்‌ 
தெளிவாகிறது. ஆகவே, கருங்குளத்துக்கும்‌. கரிகாற்‌ சோழனைப்‌ 
பாடிய ஆதனாருக்கும்‌ தொடர்புஉள தாத்ல்‌ எளிதாம்‌. ஆகவே, 
கருங்குளவாதனார்‌ காலத்தே அக்கருங்குளம்‌ அவன்‌ பெயரால்‌ 
கரிகாற்‌ சோழநல்லூராகப்‌ பெயரிடப்‌ பெற்று ஆதனார்க்கு 
அவனால்‌ :.முற்றூட்டாக வழங்கப்பட்டிருக்கு மென்பது 
பொருந்தாதொழியாது. கருங்குளத்துக்கு உரியவராகிய ஆதனார்‌ 
- தென்‌ பாண்டி நாட்டுக்‌ ரவ கவர்‌ எனப்‌ படுவது 
இயல்பாம்‌. ப 


இதனை இறுதியிற்‌ குறிப்பது குறித்தே ்ம்ஸ்ஷை்‌ தென்‌ 
பாண்டி நாட்டு வரவும்‌, ஆங்கு: அவனைச்‌ சிறப்பித்துப்‌. பாடிய , 
புலவர்க்கு ஊர்‌ வழங்கியதும்‌ இக்‌ கட்டுரையிடையே 
வற்புறுத்தப்பட்டன. பாண்டி நாட்டில்‌ கரிகாலனைப்‌. பாடியவர்‌ 
கருங்குளவாதனார்‌; அவகடு அவன்‌ அளித்தவூர்‌' கரிகால்‌" 'சோழ 
நல்லூரான கருங்குளம்‌. ்‌ இக்‌ கருங்குளத்திலுள்ள இராச 
சிம்மேச்சுரத்திற்குத்‌ திருவாங்கூர்‌ மன்னரும்‌ திருப்பணி 
'செய்துள்ளனரென அவ்யூர்க்‌ கல்வெட்டு (&.௩. 287 ௦1 1927-28). 
கூறுவது பற்றி அவ்வூர்க்குச்‌ சேரர்‌: தொடர்பும்‌ உண்டென 
ப உணரலாம்‌, என்பது முடிபாம்‌. ்‌ 





18. சமண முனிவர்‌ தமிழ்த்‌ தொண்டு 


நம்‌ தமிழ்‌ மொழியின்‌ இலக்கண இலக்கிய நெறியின்‌ 
வளர்ச்சியினை வரலாற்று முறையால்‌ ஆராய்கின்றவர்‌, 
இவ்வளர்ச்சி குறித்துச்‌ சமண முனிவர்‌ செய்துள்ள தொண்டு 
களைக்‌ காணாதுபோக முடியாது. தமிழ்‌ வளர்ச்சிக்கெனச்‌ சிறந்த 
தொண்டு புரிந்து தமிழ்‌ மக்களைவிடச்‌ சமண முனிவரே தலை 
சிறந்து நிற்கின்றனர்‌ என்று பலரும்‌ கூறுகின்றனர்‌. அவர்‌ செய்த 
. தொண்டினை ஒரு சிறிது ஆராயின்‌, அவர்‌ தொண்டு மாற்றும்‌ தம்‌. 
சமய நெறியினைத்‌ தமிழ்நாட்டில்‌ நிலைபெறுவித்தற்குச்‌ செய்த 
சமயத்‌ தொண்டாகவே தோன்றுகின்றமையின்‌, அதனைப்‌ 
புலப்படுக்கும்‌ குறிப்பால்‌ இக்கட்டுரை எழுதப்பெறுகின்றது. 


௯. சமண முனிவர்‌ வரலாறு 


சமண முனிவர்‌ என்பவர்‌ சைன சமய வொழுக்கத்தை 
மேற்கொண்டு, துறவிகளாய்‌, நன்ஞானம்‌, நற்காட்சி, 
நல்லொழுக்கம்‌ சிறந்து, வினைத்தொடர்பு கெடுமாறு முயலும்‌ 
- சான்றோராவர்‌. இது பண்டைக்‌ காலத்தில்‌ வடநாட்டில்‌ . 
தோன்றிய புதுச்‌ சமயம்‌ என்று சிலர்‌ கூறுவர்‌. சமயக்‌ கலையில்‌ . 
வல்லுனராகிய இராதாகிருட்டினன்‌ என்னும்‌ பேராசிரியர்‌, 
- “இஃது இந்திய நாட்டிற்கே உரித்தாகிய வைதிக சமயத்திலிருந்து 
புதிதாய்க்‌ களைத்த சமயம்‌: என்கின்றார்‌. இச்‌ சமயம்‌ 
வடநாட்டில்‌ சைன சமயம்‌ என்றும்‌, தென்னாட்டில்‌ சமண சமயம்‌ 
எனவும்‌ வழங்கப்பட்டது. சைனருள்‌, இல்லறத்தோர்‌ சிராவகர்‌ 
- என்றும்‌, துறவு பூண்டு இன்பத்து விருப்பும்‌, துன்பத்து 
வெறுப்பும்‌ இலராய்‌ இரண்டனையும்‌ ஒப்ப மதித்தொழுகும்‌ 
சான்றோர்‌ சமணர்‌ எனவும்‌ கூறப்பவர்‌. இவர்கள்‌, புத்த சமயத்தை 
நாடெங்கும்‌ பரப்புதற்குரிய பெரு முயற்சியினைச்‌ செய்த 
பேரரசப்‌ பெருந்தகையாகிய அசோக மன்னராலும்‌ நன்கு மதிக்கப்‌ 
பெற்றவர்கள்‌. இச்‌ சமணர்கள்‌ நம்‌ தமிழ்நாட்டிற்‌ புகுந்து தம்‌ சமய 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 251 


நெறியினைப்‌ பரப்பியதனால்‌, 'இவர்களது சமயமாகிய சைன ! 
. சமயம்‌ இவர்கள்‌ பெயரால்‌. சமண : சமயம்‌ என 
௨. சமண முனிவர்‌ வரவின்கண்‌ 

தமிழ்‌ இருந்த நிலைமை 


தமிழ்நாட்டில்‌, ஆதியில்‌ தமிழ்‌ மக்களே வாழ்ந்து 
வந்தனர்‌; அவர்கள்பால்‌ தனித்‌ தமிழே நிலவியிருந்தது. பின்னர்‌, 
வட நாட்டு மக்கள்‌ தமிழ்நாட்டிற்‌ குடி புகுந்தனர்‌. அவர்‌ வழங்கிய 
வடமொழியும்‌ அவரோடு போந்து தமிழ்நாட்டில்‌ இடம்‌ 
பெற்றது. வடவரும்‌ தமிழரும்‌ வாழ்க்கையில்‌ ஒருங்கு இயைநீது 
உலவத்‌ தொடங்கியதும்‌, வடமொழியும்‌ தமிழிடைக்‌ கலந்து 
வழங்கப்பெறுவதாயிற்று. சமணர்‌ தமிழ்நாட்டிற்‌ புகுந்த 
காலத்துத்‌ தமிழரிடை வடவர்‌ வழக்கும்‌, வடமொழி வழக்கும்‌ 
நிலவியிருந்தன. தமிழ்‌ மக்களின்‌ மனப்பான்மையும்‌, வடவர்‌ 
வழக்கினையும்‌, வடமொழி -வழக்கினையும்‌ மேற்கொண்‌. 
டொழுகுதற்கண்‌ பேரார்வமும்‌, -பேரூக்கமும்‌ கொண்டு 
இருந்தது. ல அழி ன க 

நம்‌ நாட்டிற்குப்‌ புதியராய்‌, புது வழக்கும்‌, புது 
வொழுக்கும்‌, புது மொழியும்‌ உடையராய்ப்‌ போந்த மேனாட்டு 
மக்களின்‌ கூட்டுறவால்‌, நம்‌ நாட்டவர்க்கு அவர்‌ மொழி 
- வழக்கினும்‌, நடையொழுக்கினும்‌ (வேட்கையும்‌ விழைவும்‌ 
பெருக, அதனால்‌ நம்‌ நாட்டு மொழி நிலை தாழ்வுற்றதன்றோ? 
அங்ஙனமே, வடவர்‌ கொணர்ந்த மொழி வழக்கினையும்‌, 
நடையொழுக்கினையும்‌ கண்ட தமிழர்‌ அவற்றின்பால்‌ எழுந்த 
வேட்கைய,-ல்‌, தமிழ்‌' வளர்ச்சியிற்‌ கருத்தான்றாது தாழ்ந்தனர்‌. 
வடவரது வைதிக சமயக்‌ கோட்பாடுகளை மேற்கொண்டனர்‌. 
- வடவரது வடமொழி "உயர்ந்தோர்க்கல்லது உணர்த்தப்படா 
தென்னும்‌ வடவர்‌ வகுத்த முறையால்‌, இக்காலத்து ஆங்கிலம்‌ 
போலத்‌ தமிழரிடம்‌ முதலிடம்‌ பெறாதாயிற்று. ஆனால்‌, 
வடமொழியைதீ தமிழொடு விரவிப்‌ பேசும்‌ நெறியினை மட்டும்‌ 
கைவிடாது பேணிவந்தனர்‌. அதனால்‌, வடசொல்‌ விரவாத தனித்‌ : 
தமிழ்‌ நூல்கள்‌ அருகின; “வடசொல்‌ விரவிய நூல்கள்‌ கூடிய 
"அளவிற்‌ பெருகன. இலக்கணங்களும்‌ வட சொற்கள்‌ தமிழொடு 


ச்‌ 


252. செம்மொழிப்‌ புதையல்‌ 


ன்ளொற்ற்‌ இயலுதற்கு இடம்‌ வகுத்து அமைப்பவாயின. 
““வடசொற்கிளவி வடவெழுத்தொரீஇ, எழுத்தொடு புணர்ந்த 
சொல்லாகும்மே”' என்று தொல்காப்பியம்‌ கூறுவதாயிற்று. 


இவ்வறு வடவர்‌ 'கூட்டுறவால்‌, தமிழர்‌ தம்‌ தாய்மொழி 
வளர்ச்சிக்கண்‌ ஊக்கம்‌ குறைந்திருப்பதையும்‌, வடமொழிக்கண்‌ . 
விருப்பும்‌, வைதஇுக சமயக்‌ கதைகளில்‌ வேட்கையும்‌ 
மிக்குற்றிருப்பதையும்‌, சமண முனிவர்‌ தெளிய வுணர்ந்தனர்‌. 
தமிழர்‌, வைதிக சமயப்பற்று மிகுந்து அதுபற்றிய கதைகளைக்‌ 
கேட்டு, அவற்றிற்கு வேறாக வரும்‌ சமண சமயக்‌ கருத்துக்‌ 
களையும்‌ கதைகளையும்‌ மேற்கொள்ளுதற்குத்‌ தாழ்த்தனர்‌. 
இவ்வாறு தம்பால்‌ வேறுபட்டு நிற்கும்‌ தமிழர்‌ கூட்டுறவைப்‌ 
பெறுதற்குரிய நெறியில்‌ சமண முனிவர்‌ முயல்வாராயினர்‌. 
தமிழர்க்கு வடநூற்‌ கதைகளில்‌ விருப்பு மிக்கிருந்தமையின்‌, 
தாமும்‌ வடநூற்களையும்‌, வடநூல்‌ மரபுகளையும்‌ தமிழின்கட்‌ 
கொணருமுகத்தால்‌ தமிழர்‌ ஆதரவைப்‌ பெறலாயினர்‌. இந்‌ 
நெறிக்குப்‌ பெருங்‌ கருவியாக விளங்குவது இளஞ்‌ சிறார்க்குக்‌ 
- தல்வி பயிற்றுவிக்கும்‌ பெருந்‌ தொண்டேயாகும்‌ என்று 
உணர்ந்தனர்‌. அதனால்‌ தாம்‌ தங்கியிருந்த பள்ளிகளில்‌ கூடங்கள்‌ 
அமைத்து, அவற்றுள்‌ இருந்து சிறுவர்க்குக்‌ கல்விக்‌ கொடை 
புரியலாயினர்‌. அந்நாள்‌ தொட்டே கல்வி பயிலும்‌ இடங்கள்‌ 
பள்ளிக்கூடங்கள்‌ என வழங்கப்படுவவாயின. 


ரீ, . தமிழ்த்தொண்டு 


-சீமண முனிவர்களின்‌ தொண்டு தேவார காலத்துக்கு 
முன்னையதும்‌, பின்னையதும்‌ என இருவகைப்படும்‌. தேவார 
காலத்தும்‌, அதற்கு முன்னரும்‌ இருந்த சமண முனிவர்‌ பெருங்‌ 
கல்வியும்‌, அறம்‌ உரைக்கும்‌ அமைதியும்‌ நிரம்பித்‌ துறவறமே 
சீரிதாக மேற்கொண்டு இருந்தனர்‌. இவர்கள்‌ நெறியினைத்‌ கடிந்து 
வாதுபுரிந்த சைவப்‌ பெரியோர்களான ஞானசம்பந்தர்‌ 
முதலியோர்‌ இவர்களின்‌ பெருங்‌ கல்வியினையும்‌, அறவுரை 
களையும்‌ சுட்டி இருக்கின்றனர்‌. ''அமணரும்‌ குண்டரும்‌ 
சாக்கியரும்‌ நயமுக உரையினர்‌,'' ''ஓதியும்‌ கேட்டும்‌ உணர்‌ 
விளனையிலாதார்‌ உள்கலாகாததோர்‌ இயல்‌. பினையுடையார்‌:! 
என்றும்‌, இவர்கள்‌, அறம்‌ உரைத்த பெருமையினை, “'பாடுடைக்‌ 
குண்டர்‌ சாக்கியர்‌ சமணாா்‌ பயில்தரும்‌ அறவுரை, 


ச 
9 4 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 253 





“அறங்காட்டும்‌ அமணரும்‌ சாக்கியரும்‌”, 'கடுமலி உடலுடை 


"அமணரும்‌ கஞ்சியுண்‌ சாக்கியரும்‌, இடும்‌ அறவுரை'' என 


ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ கூறியருளியிருக்கின்றார்‌. இவற்றால்‌, 
தேவார காலத்திற்கு முன்னர்‌ இருந்த சமண முனிவர்‌ தம்‌ சமய 
அறங்களை மக்களுக்கு உணர்த்துவதே தமது கடனாகக்‌ 
கொண்டி ருந்தனர்‌ என்பது தெளிய விளங்குகிறது. அக்காலத்திற்கு 


முன்னர்‌ இருந்த தமிழ்‌ நூல்களை நோக்கின்‌, அவற்றுட்‌ சமண 


முனிவர்‌ செய்தனவாகக்‌ காணப்படுவன யாவும்‌ அறநூல்களே 
யாக இருக்கின்றன. நாலடியார்‌, அறநெறிச்சாரம்‌, சிறுபஞ்சமூலம்‌ 
முதலிய பலவும்‌ அறம்‌ கூறுவனவேயாகும்‌. 


அக்காலத்தே அவர்கள்‌, வரலாறு கூறும்‌ ' தமிழ்‌. 
இலக்கியங்கள்‌ மிகச்‌ செய்திலர்‌; ஒன்றிரண்டு செய்தாராயினும்‌ 
அவை தமிழ்‌ வளங்‌ கெழுமியவாய்த்‌ தமிழர்‌ மனத்தைக்‌ 
கவ்வுவனவாய்‌ இல்லை. அவர்கள்‌ உலக வாழ்க்கையில்‌ 


"வெறுப்பும்‌, துறவு நெறியில்‌ விருப்பும்‌ மிக்கு இருந்தமையின்‌ 


தமிழர்‌ வாழ்க்கையில்‌ நிலவிய அகப்பொருள்‌ நலங்களும்‌, 
புறப்பொருள்‌ துறைகளும்‌ நெடுநாள்காறும்‌ அவர்கள்‌ மனத்தில்‌ 
இடம்பெற்று, அவர்கள்‌ அறிவை ஏவல்கொள்ளவில்லை. : 
அதனால்‌, அவர்கள்‌ தமிழ்‌ மொழியின்‌ இலக்கணத்‌ துறையிற்்‌ 
புகுந்து, அதன்‌ . பகுதிகளுள்‌ ஒன்றாகிய செய்யுளியலில்‌ 
பெருநீ்தொண்டு புரிவாராயினர்‌. 


கற்றவர்‌ கல்லாதவர்‌ என்ற இருதிறத்தார்க்கும்‌ அறவுரை 
வழங்குமிடத்தும்‌ உரையும்‌ பாட்டுமே மிக வேண்டற்பாலன. 
இவற்றுள்‌ முன்னதைவிடப்‌ பின்னையதே கல்லாதவரையும்‌ 
எளிதிற்‌ பிணிக்கும்‌ வாய்ப்புடையதாகும்‌. ஆகவே, அதற்குரிய 
செய்யுளியலில்‌ பெரும்பாடுபட்டுப்‌ பல புதுநெறிகளையும்‌ 
இயல்களையும்‌ காண்பாராயினர்‌. யாப்பருங்கல விருத்தியுரையிற்‌ 
காட்டப்பெற்றுள்ள செய்யுளியல்‌ நூல்களுட்‌ பல, சமண 


.மூனிவராற்‌ செய்யப்‌ பெற்றிருப்பதற்கு இதுவே காரணமாகும்‌. 


இசை நூலும்‌ நாடக நூலும்‌ காமம்‌ பயக்கும்‌ சிறுமையுடையவை 
என்பது அம்முனிவர்களின்‌ கருத்து, அதனால்‌ அத்துறையை 
நெகிழ்ப்பதோடு அவ்விசை நாடகங்களில்‌ பற்றுண்டாகாமையும்‌ 
வளர்த்து வந்தனர்‌. தமிழர்‌ தாமும்‌, த.ம்‌ தமிழையே மறந்து, 
வடநூற்‌ கதைகளிலும்‌, வடவர்‌ வழக்க வொழுக்கங்களிலும்‌ 
வேட்கை மீதூர்நீது கடா அவை கற்கள்‌ 


கார்‌ 


254 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 

ன தொல்காப்பிய நாலுட்‌ காணப்படாத பாட்டினங்கள்‌ 
இவர்கள்‌ செய்த செய்யுவியல்களிற்‌ காணப்படுகின்றன. 
இவ்வாறு பழைய தமிழ்‌ நெறிகளைப்‌ புதுநெறியிற்‌ கொணர்தற்கு 
முயன்று பெருந்தொண்டு புரிந்த இப்‌ பெரியோர்கள்‌ இசை, 
நாடகங்களிலும்‌ தம்‌ கருத்தைச்‌ செலுத்தியிருப்பின்‌, நம்‌ தமிழ்‌ 
மொழியில்‌ எத்துணையோ இசை நூல்களும்‌ நாடக நூல்களும்‌ 
தோன்றியிருக்குமே! இசை நூல்களுட்‌ சில இவர்களால்‌ 
இயற்றப்பட்டன என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌. ஆனால்‌, அதனை 
உண்மையெனத்‌ துணிதற்குரிய சான்றுகள்‌ கிடைதீதில்‌. 


- தொடக்கத்தில்‌ தம்‌ சமய நெறிகளை மக்கட்கு உரைப்பதே 
'பொருளாக்கிக்‌ கொண்டு தமிழ்நாடெங்கும்‌ திரிந்து சமண்‌ 
பள்ளிகளையும்‌, சமண்‌ பாரழிகளையும்‌ இவர்கள்‌ நிறுவி வந்தனர்‌. 
ல்‌ அவை யாவும்‌ அறநிலையங்களாக இருநீதனவேயன்றி, அறிவுச்‌ 
சுடர்‌ வழங்கும்‌ தமிழ்‌ நூல்‌ நிலையங்களாக இல்லாமையால்‌, 
தேவாரப்‌ பெரியோர்கள்‌ காலத்தில்‌, இவரது தொண்டு 
இவர்கட்குப்‌ போதிய அரண்‌ செய்யாதாயிற்று. சமயப்போர்‌ 
நிகழ்ச்சிகளில்‌, இவர்கட்குப்‌ போதிய படையாகக்‌ கூடிய தமிழ்‌ 
நூல்கள்‌ இல்லை. அதனால்‌ இவர்கள்‌ எளிதில்‌ வெல்லப்‌ 
பெற்றனர்‌. தமிழிலக்கணங்களாக, இவர்கள்‌ செய்த அவிநயம்‌, 
இந்திரகாளீயம்‌, பரிமாணம்‌ முதலியவை சமய நூல்களாகவோ 
_ சமய அறநூல்களாகவோ பயன்படவில்லை. 

. தேவார காலத்தில்‌ இச்‌ சமண முனிவர்களுக் குண்டாகிய 
"தோல்வி இவர்கட்குப்‌ பிற்காலத்தில்‌ அழியாப்‌ புகழைப்‌ 
பயப்பதாயிற்று. இவர்கட்குத்‌ தம்‌ தொண்டில்‌ இருந்த 
குறைபாடுகள்‌ நன்கு புலனாயின. தமிழர்‌ கூட்டத்தில்‌ நிலவிய 
சமய நூல்களைப்‌ பயின்று, அவற்றைப்போல இலக்கியங்‌ 
களையும்‌, சிறு நூல்களையும்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. இளஞ்‌ 
சிறார்‌ முதல்‌. பெரியோர்‌ ஈறாகப்‌ பலாக்கும்‌ பயன்படத்தக்க தமிழ்‌ 
நூல்களை இயற்றத்‌ தலைப்பட்டனர்‌. தமிழ்த்‌ தொண்டினைத்‌ தம்‌ 
சமயத்‌ தொண்டிற்குக்‌ கருவியாகக்‌ கொள்ளும்‌ கருத்தினராகலின்‌, 
'இளைஞர்க்கென இயற்றிய சின்னூல்களிலுந்‌ தம்‌ சமயக்‌ 
கருத்துகளைப்‌ புகுத்து வவதிக்து புகுத்தித்‌ தம்‌ கருத்து முற்ற 
தினைந்தனர்‌. ப ப 

- இறுவர்‌ கற்கும்‌ கணக்கியல்‌ வாய்பாடுகளில்‌, தம்‌ சமயக்‌ 
கருத்மத்‌ நுழைத்தற்கு இடமில்லாமையால்‌, அவற்றிற்குக்‌ 
_ காப்புச்‌ செய்யுள்‌ யாத்து, அதன்கண்‌ ௪சமயவுணர்வைப்‌ புகட்டினர்‌. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி - தித்த 
| 


"வன்மதுமுக்குடையான்மலரடிதொழ, நெல்லணி லக்கம்‌. 
நெஞ்சினில்‌ வருமே'' என்பது நெல்லிலக்கவாய்பாடு. 
“அருகனை அமல்னை அசலனையடிதொழ, சிறுகுழி முப்பதும்‌ 
்‌ சந்தையில்‌ வருமே” என்பது சிறுகுழி வாய்பாடு. இவ்வாறு 
கல்வி' பயின்று வரும்‌  சிறுவர்கட்குத்‌ தமிழ்‌ நூல்களைக்‌ 
கற்பித்தற்குத்‌ தோற்றுவாயாக நிகண்டுகள்‌ செய்யத்‌ தொடங்கி 
னர்‌. இவர்‌ காலத்துக்கு முன்பிருந்தவை நூறபா வடிவில்‌ 
பெருநூல்களாக இருந்தன. அவை, இசையொடு விரவி, 
புதுப்பாவினத்திற்‌ செய்யப்படின்‌ கற்பார்க்கு ஊக்கம்‌ மிகும்‌ 
என்று கருஇனர்‌. அதனால்‌ அவர்கள்‌ சூடாமணி நிகண்டு முதலிய 
நூல்களைச்‌ செய்தனர்‌. இதன்கண்ணும்‌ தம்‌ சமயக்‌ கருத்துக்களை 
வேண்டுமிடங்களிற்‌ காட்டியிருக்கின்றனர்‌. காப்புச்‌ செய்யுள்‌, 
“முடிவில்‌ இன்பத்து மூவா முதல்வனைப்‌ போற்றி”*ச்‌ செய்தது 
உலகறிந்தது. பகவன்‌ என்னும்‌ சொல்லுக்குப்‌. பொருள்‌ 
கூறுமிடத்து, '“பகவனே ஈசன்மாயோன்‌ பங்கயன்‌ இன்னே 
புத்தன்‌” எனத்‌ தொகுத்துரைத்தனர்‌. பன்னிரண்டாவது தொகுதிக்‌ 
கண்‌, ““சொல்வகை எழுத்தெண்ணெல்லாம்‌ தொல்லைதாள்‌ 
. எல்லையாக, நல்வகையாக்கும்‌ பிண்டி நான்முகன்‌ நாளும்‌ தீமை, 
வெல்வினை தொடங்கச்செய்து வீடருள்வோன்‌ தாள்‌ போற்றி! : 
செய்கின்றார்‌. பின்னர்‌, நானிலங்கள்‌, நால்வகையங்கங்களை 
விரித்துக்‌ கூறலுறுவார்‌, இடையே, சமண்‌ சமயக்‌ கருத்தாகிய 
நாற்கதி வகையினை நுழைத்து, “'நாற்கதி உம்பர்‌ மக்கள்‌ 
சொல்லிய விலங்கனோடு நரகர்‌:” எனக்‌ கூறினர்‌. இவ்வாறே 
சைவர்கள்‌ கூறும்‌, சிவனுக்குரிய எண்வகைக்‌ குணங்களைக்‌ 
கூறுமிடத்து, அருகனுக்குரிய எண்வகைக்‌ குணமும்‌, இறைவ 
னுக்கு ஆகாவெனத்‌ தம்‌ சமய நூல்கள்‌ விலக்கிய எண்வகைக்‌ 
குற்றங்களையும்‌ கூறியிருக்கின்றனா்‌. லு 


தமிழ்நாட்டில்‌ நிலவிய தொல்காப்பியம்‌ மிக விரிந்து பரந்த 
நூலாய்க்‌ கஇடந்தமையின்‌, அதனைச்‌ ஏிறுவர்கள்‌ எளிதில்‌ 
கற்றற்குரிய நிலையில்‌ சின்னூலும்‌ நன்னூலும்‌ இயற்றியிருக்‌ 
இன்றன.  சின்னூல்‌ செய்த குணவீரபண்டிதர்‌ : என்னும்‌ 
பெரியார்‌ வடநூன்‌ மரபுகளை ஒரு சிறிதே தழுவி, தம்‌ சமயப்‌ 
பொருட்குரிய வணக்கங்‌ கூறிச்‌ செல்லுகின்றார்‌. நன்னூல்‌ செய்த 
பவணந்தி முனிவர்‌ சுருங்கிய சிலவாய 'சொற்களால்‌ மிக 
- அழகியதாக இதனைச்‌ செய்துள்ளார்‌. இதன்கண்‌, இவர்‌ தம்‌ 
சமயக்‌ கருத்தைக்‌ காப்புச்‌ செய்யுளிற்‌ காட்டியதோடு நில்லாது, 
"எழுத்தின்‌ இலக்கணத்திலும்‌ புகுத்தியிருக்கின்றார்‌. ஆசிரியர்‌ 


256 செம்மொழிப்‌ புதையல்‌ 





தொல்காப்பியனார்‌ “எழுத்தெனப்படுப அகரமுதல்‌ னகர விறுவாய்‌ 
மு.ப்பஃதென்ப'' எனத்‌ தொடங்கினரேயன்றி, எழுத்தாவது இஃது 
என இலக்கணங்‌ கூறிற்றிலர்‌. அவ்விலக்கணங்‌ கூறப்புகுந்த 
. பவணந்தியார்‌, ''மொழிழமுதற்‌ காரணமாம்‌ அணுத்திரள்‌ ஒலி 
எழுத்து '* என்று மொழிகின்றார்‌. இதன்கண்‌ ''அணுத்திரள்‌ ஒலி! 
என்றது சமண்‌ சமயக்‌ கருத்து. இதனையே எழுத்துக்களின்‌ 
பிறப்புக்‌ கூறுமிடத்தும்‌, ''நிறையுயிர்‌ முயற்சியின்‌ உள்வளி 
துரப்ப எழும்‌ அணுத்திரள்‌:” எனச்‌ சிறுவர்‌ மனத்தில்‌ நன்குபதியக்‌ 
கூறியிருக்கின்றார்‌. இத்துறைக்‌ கண்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌, 
“அகத்தெழு வளியிசை அரில்தப நாடி, அளபிற்கோடல்‌ அந்தணர்‌ 
மறைத்தே; ௮ஃதிவண்நுவலாது எழுந்து புறத்திசைக்கும்‌, 
மெய்தெரி வளியிசை அளவு நுவன்றிசினே'”' என்றே கூறினர்‌. 
தொல்காப்பியர்‌ கூறியதனையே ' அவிநயனாரும்‌, குண 
வீரபண்டிதரும்‌, புத்தமித்திரனாரும்‌ கூறினர்‌. இதனாலும்‌ 
பிற்காலச்‌ சமண முனிவர்களின்‌ கருத்துத்‌ தம்‌ தமிழ்த்‌ தொண்டு 
சமயத்‌ தொண்டிற்குக்‌ கருவியாதல்‌ வேண்டும்‌ என்பது 
தெளிவாகும்‌. இதனையறிந்தே இலக்கண விளக்கம்‌ இயற்றிய 
வைத்தியநாத தே௫ிகர்‌, ''மொழிக்‌ காரணமாம்‌ நாதகாரியவொலி 
எழுத்து!” எனக்‌ கூறினாராதல்‌ வேண்டும்‌. 


இனி, இவர்கள்‌ செய்தருளிய: இலக்கியங்கள்‌ சிற்றிலக்கி 
யம்‌, பேரிலக்கியம்‌ என இருவகைப்படும்‌. இவற்றுள்‌, 
சிற்றிலக்கியங்கள்‌ பலவும்‌ அந்தாதி, கலம்பகம்‌ முதலாகப்‌ 
பலதிறப்படும்‌. ௮வை யாவும்‌ சமயப்‌ பொருள்களையும்‌, சமண்‌ 
சமயச்‌ சான்றோர்களையும்‌ புகழ்ந்து பாடும்‌ சின்னூல்களாகும்‌. 
தருக்கலம்பகம்‌, இருநூற்றநீதாதி முதலியவை சமண்‌ சமயத்தினர்‌ 
பெரிதும்‌ போற்றிப்‌ படிக்கும்‌ தீவிய செந்தமிழ்‌ நூல்கள்‌. 
நரிவிருத்தம்‌ போலும்‌ கதைச்‌ செய்யுள்‌ நூல்களும்‌, மேருமந்தர 
புராணம்‌, யசோதர காவியம்‌ போல்வனவும்‌ சமண்‌ சமயப்‌ 
பொருள்களையும்‌ வரலாறுகளையும்‌ எளக்டுப்‌ நற்றமிழ்‌ 
நூல்கள்‌. 


சிந்தாமணி முதலாகக்‌ கூறப்படும்‌ பெருங்காப்பியங்களும்‌, 
சூளாமணி முதலாகக்‌ கூறப்படும்‌ சிறுகாப்பியங்களும்‌ தமிழ்‌ 
மொழிக்குப்‌ பொதுவாக வைத்துக்‌ கூறப்படுவன. சிறு 
காப்பியமைந்தனுள்‌, மேலே காட்டிய யசோதர காவியமும்‌ 
ஒன்றெனக்‌ கூறப்படும்‌. 


ப சிறுகாப்பியமைந்தும்‌ - தமிழ்மொழிக்குரிய பொதுக்‌ 
காப்பியங்களாகக்‌ கருதப்படும்‌ செந்தமிழ்‌ நலம்‌ சிறந்தவையா 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 257 





யினும்‌, இவை யாவும்‌ சமண்‌ சமயக்‌ கருத்துக்களையே மற்றும்‌ : 
கூறிச்‌ செல்கின்றன. இவற்றுள்‌ சூளாமணி என்பது தலையாயது. 
'இதனை இயற்றிய பெரியார்‌ தோலாமொழித்தேவர்‌. இவர்‌ 
பெயரும்‌, சீவக சிந்தாமணி செய்த திருத்தக்கதேவர்‌ பெயரும்‌. 
இயற்பெயரல்ல என்று கருதுகிறேன்‌. இவர்களைப்போலத்‌ 
தமிழ்த்‌ தொண்டு புரிந்த சமண முனிவர்‌ பெயரெல்லாம்‌ வட 
மொழிப்‌ பெயராகவே இருக்கின்றன. குணவீரபண்டிதர்‌, 
அமுதசாகரர்‌, மண்டலபுருடர்‌, வாமதேவர்‌ என்பன பலவும்‌. 
வடமொழிப்‌ பெயர்களே. ஆகவே, இவர்கள்‌ தமிழ்‌ நூல்‌ 
பயின்று, தமிழ்‌. வேட்கை மிகுந்து, தமிழர்போலத்‌ தாமும்‌ 
தமிழராகவே இயைந்து நிற்கும்‌ தமிழ்‌ நல மிகுதியால்‌, தம்மைத்‌ . 
தமிழ்ப்‌ பெயரால்‌ திருத்தக்கதேவர்‌, தோலாமொழித் தேவர்‌. 
என்பவராகக்‌ கூறினாராதல்‌ வேண்டும்‌. இவர்கட்குப்‌ 
_ பலவாண்டுகட்குப்‌ பிற்போந்த கான்ஸ்டான்டினஸ்‌ பெஸ்ச்சி 
என்பாரும்‌, தமிழ்த்‌ தொண்டுபுரியும்‌ சால்பு எய்திய வழித்‌ தம்மை 
- வீரமாமுனிவர்‌ எனக்‌ கூறிக்கொண்டது, என்‌ கருத்திற்கு ஆதரவு 
தருகின்றது. இவ்‌ வீரமாமுனிவரும்‌ தேம்பாவணி என்னும்‌ 
காவியமும்‌,' தொன்னூல்‌ என்னும்‌ இலக்கணமும்‌ பிறவும்‌ செய்து 
தமிழ்த்‌ தொண்டு புரிந்திருக்கின்றார்‌. சீவகசிந்தாமணி யென்பது 


்‌.. பெருங்காப்பிய மைந்தனுள்‌ தலையாயது. ஏனை நான்கனுள்‌ 


சிலப்‌. பதிகாரத்தை இளங்கோவடிகள்‌ என்னும்‌ சைவரும்‌, 
மணிமேகலையைச்‌ சீத்தலைச்‌ சாத்தனார்‌ என்னும்‌ தமிழரும்‌ 
எழுதினர்‌... ஏனை இரண்டும்‌ 'இறந்துவிட்டன. இவற்றுள்‌ -: 
மணிமேகலை புத்த சமயக்‌ கருத்துக்களைத்‌ தன்பாற்‌ கொண்டது. 
சிலப்பதிகாரத்தும்‌ சமண்‌ சமயக்‌ கருத்துக்கள்‌ காணப்படும்‌. 
ஆயினும்‌ சமயத்‌ தொண்டிற்கும்‌ தமிழ்த்‌ தொண்டிற்கும்‌ ஒத்த 
இலக்கியமாய்‌ விளங்குவது சீவகசிந்தாமணியே யாகும்‌. 


_ சூளாமணி, சமண்‌ சமயத்தவரும்‌ ஏனைச்‌ சமயத்தவரும்‌ 
ஒப்பப்போற்றும்‌ தகுதியுடையதாய்‌ இருக்கிறது. இதனை எழுதிய 
ப ஆசிரியர்‌, தமிழ்நாட்டில்‌ நிலவிய புறச்சமயப்‌ பொருள்களையும்‌ 
சமயப்‌ பொருளையும்‌ கற்று, தம்‌ சமய நூல்களிலும்‌, 'புறச்சமய 
நூல்களிலும்‌ ஒத்தவாய்‌ உள்ள. கதைப்‌ பகுதிகளைக்‌ கண்டு, 
. அவற்றைத்‌ தமிழ்‌ மக்கட்கு உணர்த்தி அவர்‌. தம்‌: ஆதரவு 
பெறுவதை நாடிய நல்லறிஞராவர்‌. இதனால்‌, இவர்‌ எழுதிய ்‌ 
இந்நூல்‌ இன்றுகாறும்‌ நன்கு போற்றப்‌ பெற்று வருகிறது. 
வேகசிந்தாமணியும்‌ இப்பெற்றித்தாய்ச்‌ சைவர்‌ ஒருவரால்‌ 
உரைகாணவும்‌ பெற்றிருக்கிறது. ப 
௪-1 


25௨ செம்மொழிப்‌ புதையல்‌ 





தோலாமொழித்‌ தேவர்‌: எழுதிய சூளாமணியின்கண்‌, 
இவிட்டன்‌, விசயன்‌. என்ற இரண்டு அரச குமாரர்கள்‌ வரலாறு 
கூறப்படுகிறது. இவர்கள்‌ வரலாறு வைதிக சமயநூற்‌ கதைகளுள்‌ 
வரும்‌ வரலாற்றைப்‌ பெரிதும்‌ ஒத்திருக்கிறது. இடையிடையே 
சமண்‌ சமயக்‌ கருத்து விரவி நிற்கிறது. எனினும்‌, சிந்தாமணி 
போல, வைதிக சமயநெறி நிற்பவரும்‌ விரும்பத்தக்க அத்துணை 
உவமநலம்‌ உடையதன்று. என்றே கூற வேண்டும்‌. 


- கண்ணன்‌ கடல்வண்ணன்‌ என்றும்‌, பலராமன்‌ வளை 
வண்ணன்‌ என்றும்‌ தமிழ்‌ நூல்கள்‌ கூறும்‌. “'பால்நிற உருவிற்‌ 
பனைக்‌ கொடியோனும்‌, நீல்நிற உருவின்‌ நேமியோனும்‌ என்றிரு 
பெருந்தெய்வமும்‌ உடனின்றாங்கு”” (புறம்‌ இல என வரும்‌ 
இவிட்டனைக்‌ கண்ட மகளிர்‌, ''கடலொளி மணிவணன்‌ கனவினில்‌ 
வந்தெமது, உடலகம்‌ வெறுவிதாய்‌ உள்ளம்‌ வவ்வினான்‌”? 
(குமார 9௨) என்றும்‌, விசயனைக்‌ கண்டவர்‌ ““வார்வளை 
வண்ணன்‌ எம்‌ மனத்துளான்‌ பிறர்‌, ஏர்வளர்‌ நெடுங்‌ கணுக்கு 
இலக்கமல்லனால்‌' 0௯ ) என்றும்‌ கூறினார்‌ என்பர்‌. இதனால்‌ 
நிறமொத்தல்‌ கூறியவாறாம்‌. 

கண்ணன்‌ கஞ்சன்‌ விடுத்த குவலயா பீடத்தை அடர்த்தான்‌; 
திவிட்டன்‌ அச்சுவகண்டன்‌ விடுத்த சிங்கத்தை வாய்பிளநீதான்‌. 
கண்ணன்‌ பெருகி வந்த மழையைத்‌ தடுப்பது குறித்துக்‌ குன்றினை ட 
யெடுத்துக்‌ குடையாகப்‌ பிடித்தான்‌; திவிட்டனும்‌ புலவர்‌ ஓதிய 
வரலாற்றிற்கேற்பக்‌ கொடிமாசிலை என்னும்‌ குன்றத்தை 
யெடுத்துப்‌ புகழ்‌ நிறுவினான்‌. 

““எரிமணி கடகக்கை இரண்டு மூன்றியப்‌ 

_. . பெருமணி நிலம்பில மாகக்‌ கீழ்நுழைத்‌ 
தருமணி நெடுவரை யதனை ஏந்தினான்‌ 
. திருமணி நெடுமுடிச்‌ செல்வன்‌ என்பவே” (அரசு ௬௭௮௨) 

எனச்‌ சூளாமணி கூறுகிறது. 

கண்ணன்‌ பின்னைப்‌ பிராட்டியை மணந்தான்‌; இவிட்டன்‌ 
சுயம்‌.பிரபை என்னும்‌ வித்தியாதர மகளை மணந்தான்‌. கண்ணன்‌ 
சிசுபாலனை ஆழி யெறிந்து வென்றான்‌; திவிட்டன்‌ 
அயக்கிரீவனை ஆழி வயெறிந்து வென்றான்‌. இவ்வாறு திவிட்டன்‌ 
செயல்‌ பலவும்‌ கண்ணன்‌ செயல்களோடு ஒத்திருத்தலை, 


. ““கோடிசிலை யெடுத்தான்‌ கோளரிமாவாய்‌ போழ்ந்தான்‌ 
. ஆடியல்‌ யானை அயக்கிரீவனை அடித்தான்‌ 


சித்தாந்த கலாநிதி -உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 259 
௨௨௨.௨... . "ப பெடெெயெய்ய்யயயவெயவையவையைவைைகைவவவைவைகைவைைவைவ வைக வைவைகவைகைவக கைவைக்க வவைள்வளைய கைகளைக்‌ 


வீடின்‌ மணியருவி வெண்மலையும்‌ கைப்பிடித்தான்‌ 
வாடவில்‌ பூங்கண்ணி மாமேக. வண்ணனே.” 


“வலம்புரிவாய்‌ வைத்தான்‌ வார்சிலைகைக்‌ கொண்டான்‌, 
சலம்புரி சண்டை தலைபணிப்புக்‌ கண்டான்‌, 
பொலம்புரி தாமரையாள்‌ பொன்னாகம்‌ தோய்ந்தான்‌, 
கலம்புரிவண்டடக்கைக்‌ கார்மேக வண்ணனே” ட ௪,4௮4) 


என்ற பாட்டுக்களால்‌ இனிது காணலாம்‌. 


இனி, இப்பெரியோர்களுள்‌ திருத்தக்கதேவர்‌ ஏனை 
- யோரைக்‌ காட்டிலும்‌ உலகியலில்‌ மிக்க தேர்ச்சி யுடையவராக 
விளங்கியிருக்கிறார்‌. தமிழ்நாட்டில்‌ தாம்‌ பரப்பக்‌ கருதும்‌ சமயப்‌ 
பொருள்‌ குறித்த இந்த நூல்‌, தமிழ்நாட்டில்‌ பரவியிருக்கும்‌ சமயப்‌ 
பொருளைப்‌ புறங்கூறுவதாயிருப்பினும்‌, தம்‌ சமயப்‌ 
பொருளையே நிரல்படக்‌ கூறுவதாயிருப்பினும்‌, தமிழர்களால்‌ 
ஆதரிக்கப்படுவது இல்லையாம்‌ என்பதை நன்கு உணர்ந்‌ 
திருந்தனர்‌. ௮ம்‌ மதி நுட்பத்தால்‌, தமிழ்நாட்டிற்‌ பயின்றிருந்த 
வைதிக சமயக்‌ கதை நிகழ்ச்சிகளை இந்நூற்கண்‌ உவமமுகத்தாற 
பயில வழங்கியுள்ளார்‌. அதனால்‌ இந்நூல்‌ சமயக்‌ கொள்கையால்‌ 
- வேறுபட்ட தமிழர்‌ பலராலும்‌ ஆதரிக்கப்பெற்ற தென்பது - 
நாட்டில்‌ வழங்கும்‌ கதைகளால்‌ நாம்‌ அறிகின்றோம்‌. 
இவ்வியல்பினைக்‌ கடைப்பிடியாமையாற்றான்‌, தேம்பாவணி, 
சீறாப்புராணம்‌ முதலியன தமிழரிடையே நன்கு வழங்காதிருக்‌ 
இன்றன. போலும்‌. இவ்வியல்பினை மூன்று இயல்களாற்‌ காட்டி 
இக்கட்டுரையை முடிக்கின்றோம்‌. ப ்‌ 


தேவர்‌ காலத்தே, தமிழர்‌ தேவர்கள்‌ இமையா நாட்டம்‌ 
உடையரென்றும்‌, அவர்கட்கும்‌ அசுரர்கட்கு.ம்‌ பகைமையிருந்து 
வந்ததென்றும்‌, அதனால்‌ தேவர்கள்‌ அடிக்கடி துன்புற்றன 
ரென்றும்‌, தேவர்கள்‌ திருமாலின்‌. உதவியால்‌ கடல்‌ கடைந்து 
இனிய அமுதம்‌ பெற்று மகிழ்நீதனரென்றும்‌ கேட்டிருந்தனர்‌. அந்‌ 
நிகழ்ச்சிகளைத்‌ திருத்தக்கதேவர்‌ தாம்‌ சமயத்‌ தொண்டு குறித்துப்‌ 
பாடிய  €விகசிந்தாமணியின்௧கண்‌ குறித்திருக்கின்றார்‌. 
கட்டியங்காரன்‌ சச்சந்தனைக்‌ கொல்லக்‌ கருதி அமைச்சரோடு 
சூழ்நீத காலத்தில்‌ அமைச்சருள்‌ தருமதத்தன்‌ என்பான்‌ கூற்றில்‌. 
வைத்து, ““இறங்கு - கண்ணிமையார்‌ விழித்தேயிருந்து, அறங்கள்‌ 
வவ்வ அதன்புறம்‌ காகீகலார்‌”” (௨௭௪0௮) என்றும்‌, தேவர்கள்‌ 
கடல்‌ கடைந்து அமுது பெற்ற செய்தியை, பதுமுகன்‌ 


260 செம்மொழிப்‌ புதையல்‌ 
கோவிந்தையை மணந்து கூடிக்‌ கூறும்‌ நயப்புரையில்‌, ''தீம்பாற்‌ 
கடலைத்‌ திரைபொங்கக்‌ கடைந்து தேவர்‌, தாம்பாற்‌ படுத்த 
அமுதோ”' என்றும்‌, அக்கடல்‌ நாகம்‌ கயிறாகக்கொண்டு கடையப்‌ 
பட்டதென்பதை சீவகன்‌ காந்தருவதத்தையை மணந்தகாலையில்‌, 
கட்டியங்காரனது ஏவலால்‌, அச்சீவகனை எதிர்த்த வேந்தர்‌ 
அவனால்‌ அலைப்புண்ட செய்தியை விளக்குதற்கு உவமையாக 
நிறுத்தி, “அருவரை நாகஞ்சற்றி ஆழியான்‌ கடையவன்று, 
கருவரை குடையப்பட்ட கடலெனக்‌ கலங்கி வேந்தர்‌... 
உடையலுற்றார்‌'” (௮௭:0௨) என்று கூறுகின்றார்‌. 


இரண்டாவதாக, முருகன்‌ தாமரைப்பூவில்‌ தோன்றியவன்‌ 
என்றும்‌, அவன்‌ மலைநாட்டுக்குரிய கடவுள்‌ என்றும்‌, அவன்‌ 
ஏந்திய வேல்‌ வலிசிறந்தது 'என்றும்‌, ௮வன்‌ ஆடவரிற்‌ 
பேராற்றலிலும்‌ பேரழகலும்‌ மேம்பட்ட்வன்‌ என்றும்‌ தமிழர்‌ 
சமயவுலகு கூறிப்‌ பாராட்டி வந்தது. இச்‌ செயல்களைத்‌ திருத்தக்க 
தேவர்‌, '“பூவினுட்‌. பிறந்த தோன்றல்‌ புண்ணியன்‌” (௯௱௰௯) 
என்றும்‌, தாமரை அமரர்‌ மேவரத்‌ தோன்றிய அண்ணல்‌”? 
(௯௭௯௪) என்றும்‌, மணங்கொள்‌ பூமிசை மைவரை 
மைந்தனோ”' (௬௯௭௧) என்றும்‌, 'அமருள்‌ ஆனாது, ஒக்கிய 
முருகன்‌ எஃகம்‌ ஓரிரண்டனைய கண்ணாள்‌! ( ௬௨௯0௧) 
- என்றும்‌, “செம்பொற்‌ கடம்பன்‌ செவ்வேலும்‌'” ( ௬௬௭௯0௪) 
என்றும்‌, '“கதம்பனே முருகன்‌ வேற்போர்‌'” ( ௬௬௮௧) 
என்றும்‌, “இருவரை மார்பன்‌ திண்தேர்‌ மஞ்ஞையே 
முருகன்தான்‌!” (அமல) என்றும்‌, ''வள்ளல்‌ மாத்‌ தடிந்தான்‌ 
அன்ன மாண்பினான்‌'? (௯௨௦௯) என்றும்‌, ''முந்து சூர்தடிந்த 
முருகன்‌ நம்பி என்பார்‌!” (௨௬௫௭௪௮) என்றும்‌, இவை 
போலப்‌ பிறவாறும்‌ கூறிச்‌ சிறப்பித்திருக்கின்றார்‌. இவற்றை 
இடங்கூறி விளக்கலுறின்‌ கட்டுரை விரியும்‌. 


.... இனி, சிவபெருமானைக்‌ கூறுமிடத்துப்‌ ''போகமீன்ற 
புண்ணியன்‌?! (௬௭௬௨) என்றும்‌, 'காரியுண்டிக்‌ கடவுள்‌?! 
(௬௭௪௫) என்றும்‌, “அறவாழி யண்ணல்‌'" என்றும்‌, பிறவும்‌ 
கூறியும்‌ பாராட்டுவர்‌. பரமன்‌ கண்ணுதலால்‌ காமனைக்‌ காய்ந்த 
செய்தி கண்ணுதற்‌ கடவுள்‌ றக்‌ கனலெரிப்பட்ட காமன்‌: 
(ஐ௯ாக) என்பதனாலும்‌, புரமெரித்த .' வரலாற்றினை, 
“கடிமதில்‌ மூன்றுமெய்த கடவுள்‌! ( அள ] என்பதனாலும்‌, 
“கணையெரி யழலம்‌ பெய்த கண்ணுதல்‌ மூர்த்தி யொத்தான்‌!! 
( ௨௨ ௨௭௪௯ ) ப என்பதனாலும்‌, மங்கை பங்கினனாய்‌ - 
நிற்கும்‌ நிலையினை, பிறையணி யண்ணல்‌ கொண்ட 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 261. 
ச பப பபப ப பயயயவயயயயியவவயவயயுவாவவைையைாகைவை ளை மையை 


பெண்ணொர்பால்‌ கொண்ட தொத்தார்‌'' ( .௲௫௩ள ] என்பதனா 
லும்‌ பிறவாற்றாலும்‌ புகழ்ந்துள்ளார்‌. 
இனி, திருமால்‌, பரமன்‌ புரமெரித்த காலத்தில்‌ அம்பாயின 
செய்தியை, “போகமீன்ற புண்ணிய னெய்த கணையேபோல்‌, 
மாகமீன்ற மாமதியன்னான்‌ வளர்கின்றான்‌'' (௯௱௬௦) என்றம்‌, 
அவற்குக்‌ கருடப்புள்‌ ஊர்தியென்பதை, 'ஆழியான்‌ ஊர்திப்புள்‌”" 
(௪௭௪௯) என்றும்‌, அவன்‌ சக்கரப்படையுடையன்‌ என்பதனை 
இதனாலும்‌ பெறவைத்தும்‌, திருமால்‌ கண்ணனாய்த்‌ தோன்றிய 
காலத்து, பாரதப்‌ போரில்‌ சங்கோசை எழுப்பிய செய்தியை, 
“செங்கண்மால்‌ தெழிக்கப்பட்ட வலம்புரித்‌ துருவங்‌ கொண்ட, 
சங்கு?” (௮௰க) என்றும்‌, கண்ணனைக்‌ கோறற்குப்‌ போந்த 
குவலயாபீடமென்ற யானையை அவன்‌ அடர்த்த நிகழ்ச்சியினை, 
மல்லல்‌ நீர்மணி வண்ணனைப்‌ பண்டொர்நாள்‌, கொல்ல 
வோடிய குஞ்சரம்‌ போன்றதச்‌, செல்வன்‌ போன்றனன்‌ சீவகன்‌”' 
. (௯௭௮0௪) என்றும்‌, திருமால்‌ இராமனாகிய காலத்து, அவன்‌ 
மராமர:மேழும்‌ எய்த வில்‌ வன்மையை, 'மராமர மேழும்‌ எய்த 
வாங்குவில்‌ தடக்கை வல்வில்‌, இராமனை வல்லன்‌ என்பது 
இசையலாற்‌ கண்டதில்லை” (௬௬௭௪0௯) என உவமிதீதும்‌ 
மகிழ்கின்றார்‌. ப 
மேலும்‌, ஈண்டுக்‌ கூறிய சிவபெருமானும்‌, திருமாலும்‌, 
தாம்‌ பரவும்‌ அருகமூர்த்தயே எனவும்‌, : அவ்விருவரையும்‌ 
பரவுவோர்‌, அருகனைப்‌ பரவுதல்‌ வேண்டும்‌ என்பார்‌, 
““ம்லரேந்து சேவடிய மாலென்ப மாலால்‌ 
அலரேந்தி அஞ்சலி செய்தஞ்சப்‌ படுவார்‌ 
அலரேந்தி அஞ்சலி செய்தஞ்சப்‌ படுமேல்‌ 
இலரே மலரெனினும்‌ ஏத்தாவா றென்னே 
“களிசேர்‌ கணையுடைய காமனையும்‌ காய்ந்த 
அளிசேர்‌ அறவாழி அண்ணல்‌ இவனென்ப, 
அளிசேர்‌ அறவாழி அண்ணல்‌ இவனேல்‌, - ப ப 
. விளியாக்‌ குணத்துதி நாம்‌ வித்தாலாறென்னே.” (௬.ர௰-௮க) 
என்று மொழிந்திருக்கின்றார்‌. த த 
இனி, இவர்‌ காட்டி மஇஉழ்விக்கும்‌ தமிழ்‌ நூற்‌ 
சொல்லாட்சிகளும்‌, தமிழா வழக்கவொழுக்கங்களும்‌ ஈண்டு... 
எடுத்துக்‌ காட்டலுறின்‌, இஃதோர்‌ பெரும்‌ பரப்பினதாகும்‌. 


262 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 
இவ்வாறு, தம்‌ சமயப்‌ பொருளை முற்ற விரித்துரைக்கும்‌ 
பெருங்காப்பியம்‌ பாடத்‌ தொடங்கியவர்‌, அதனைத்‌ தமிழ்‌ 
நாட்டவர்‌ பெரிதும்‌ விரும்பியேற்றுப்‌ பேணத்தக்க விரகு அறிந்து 
அமைத்த அமைதி, அவரது தமிழ்‌ மாண்புலமையினை நன்கு 
விளக்குகின்றது. மேலும்‌, இவர்‌ காட்டிய நெறியினை இவர்க்குப்‌ 
பின்‌ வந்தோர்‌ கடைப்பிடித்திருப்பரேல்‌, சமயப்‌ பூசல்களும்‌, பிற 
தமைகளும்‌ உளவாதற்‌ கேதுவில்லையாகியிருக்கும்‌. 


இதுகாறும்‌ கூறியவாற்றால்‌, சமணமுனிவர்‌ சைன 
சமயத்துச்‌ சான்றோர்‌ என்பதும்‌, அவர்கள்‌ நம்‌ தமிழ்நாட்டில்‌ தம்‌ 
சமய நெறியை உணர்த்தப்‌ புகுந்தபோது, தமிழர்‌, 
இப்பெரியார்கட்குப்‌ பல ஆண்டுகள்‌ முன்பே வந்த வடவர்‌ 
கூட்டுறவால்‌ தம்‌ தமிழ்ச்சமய நெறி மறந்து, வடவர்‌ சமயக்‌ 
கொள்கையிலும்‌, வடநூன்‌ மரபுகளிலும்‌ வேட்கையுற்றுத்‌ தம்‌ 
தமிழ்‌ வளர்ச்சியைக்‌ கருதாது நின்றனர்‌ என்பதும்‌, ஆயினும்‌ 
சமண முனிவர்கள்‌ தேவார காலம்‌ வரையில்‌ தமிழ்த்‌ தொண்டு 
புரிதற்கண்‌ ஊக்கங்‌ கொள்ளாதஇருந்தனர்‌ என்பதும்‌, பின்பு 
அக்காலத்து வாதங்களில்‌ தோல்வியுற்றதன்‌ பயனால்‌, தமிழ்த்‌ 
தொண்டு புரியது தொடங்கி, சின்னூல்களும்‌ பெருநூல்களும்‌ 
செய்தனர்‌ என்பதும்‌, இலக்கணங்களின்‌ சில புதுநெறிக்‌ 
கருத்துக்களைப்‌ புகுத்தியும்‌, தாம்‌ செய்த நூல்களுள்‌ 
வேண்டுமிடங்களில்‌ தம்‌ சமயக்‌ கருத்துக்கள்‌ நுழைத்தும்‌ சமயத்‌ . 
தொண்டு விரித்தனர்‌ என்பதும்‌, அதுவே நம்‌ தமிழுக்குப்‌ பெருந்‌ 
தொண்டாயிற்றென்பது . பிறவுமாகும்‌. இந்நெறியைக்‌ 
கைப்பற்றிய பின்‌ வந்த கிறிஸ்தவப்‌ பெரியார்களும்‌ தமிழ்தீ 
தொண்டு புரிந்தனர்‌. இக்காலதீது எனைச்‌ சமயத்தவர்களும்‌ 
இம்முறையை மேற்கொள்வார்களாயின்‌, தங்கள்‌ சமயநெறி 
வளம்‌ பெறுவதோடு நம்‌ தமிழ்‌ மொழியும்‌ சிறப்பெய்தும்‌ 
என்பது உறுதி. 





19. இந்திய நாட்டில்‌ இசுலாம்‌ செய்த 
இனிய தொண்டு 


[நாம்‌ வாழும்‌ இவ்வினியநாடு இந்திய நாடு என்பதில்‌ 
நமக்கு இன்பம்‌ எழுகின்றது. இதன்கண்‌ வாழும்‌ நாம்‌ 
அனைவரும்‌ இந்தியர்‌ என்று எண்ணும்போது, நம்‌ உள்ளத்தில்‌ 
. இன்பக்‌ கிளர்ச்சி எழும்பியரும்புகிறது. நமது சமயம்‌, வாழ்க்கை 
முறை, ஒழுக்கம்‌ என்பனவற்றை நினைந்து எழுதும்போது 
நம்மையறியாத உவகை கனிந்து ஊறுகிறது. இத்துணைச்‌ 
சிறப்புக்கு முதலிடமாய்‌, நாம்‌ இருந்து வாழ்தற்குத்‌ தாயகமாய்‌ 
விளங்கும்‌ நம்‌ இந்திய நாடு ஒருவகையில்‌ வருத்தத்தையும்‌ 
நல்குகின்றது, நம்‌ கூட்டத்தில்‌ சமயக்‌ காய்ச்சல்‌, வகுப்புப்‌ பூசல்‌, 
உயர்வு தாழ்வு, தீண்டுதல்‌ தீண்டாமை முதலிய தீக்கோள்கள்‌ 
நின்று நாம்‌ பெறும்‌ வாழ்க்கை யின்பத்தைச்‌ சிதைக்கின்றன; 
பிறசமயங்களும்‌, பிறசமயத்தவர்களும்‌ செய்துள்ள நன்மை 
களைக்‌ காய்தல்‌, உவத்தல்‌ இன்றி நடுநிலையில்நின்று காண 
வொட்டாது, இவைகள்‌ மறைக்கின்றன; மறைத்தனவர்‌ 
என்பதைப்‌ பற்றி இனி நினைப்பது பயனில்‌ செய்கையாகும்‌, 
மறைக்காதிருக்குமாறு செய்தலே செய்யற்பாலதாகும்‌. 

.. நல்லதன்‌ நலனும்‌ தீயதன்‌ தீமையும்‌ காண்பதே நம்‌ 
அறிவின்‌ கடமையாகும்‌. உயரியபொன்‌ மிகத்தாழ்ந்த 
மண்ணொடு கலந்து காணபபடுகிறதன்றோ? மிகவுயர்ந்த பாலும்‌ 
ஒரோ வழித்‌ தஇமைபயக்கக்‌ காண்கின்றோமல்லமோ? நன்பொருள்‌ 
இழிந்தோரிடத்தும்‌, இழிபொருள்‌ உயர்ந்தோரிடத்தும்‌ 
பெறுகின்றோம்‌; கெடுபொருள்‌ நண்பர்‌ வாயிலும்‌, நன்‌ பொருள்‌ 
பகைவர்பாலும்‌ கிடைகீகின்றனவே/ இவற்றையுட்கொண்டு, நம்‌. 
திருவள்ளுவப்‌ பெருந்தகை, “எப்பொருள்‌ யார்‌ யார்‌ 
வாய்க்கேட்பினும்‌ அப்பொருள்‌ மெய்ப்பொருள்‌ காண்பது 
அறிவு”? என மொழிந்தது பொய்யா மொழியன்றோ! 
- இவ்வுண்மையைக்‌ கற்பதும்‌, பிறர்க்குக்‌ கற்பிப்பதும்‌ செய்யும்‌ 
நாம்‌, பிற சமயத்தவர்‌ செய்த நலங்களையறிந்து பாராட்டுவது 


264 ப செம்மொழிப்‌ புதையல்‌ 
பப ப ப படட பபயெயெயயய்யவையவைலைவையவைைவகைவளளைவைைசவளைவவையையைக வகைய ளைளை வைகையை னை பவட வவ னாமாமாமாமான மானா மானை எக்கர்‌ 
நமக்குக்‌ கடமையாகும்‌. நம்மிலும்‌, "தீறாப்புராணம்‌'' என்னும்‌ 
விய செந்தமிழ்க்‌ காவியமும்‌, ''நாகூர்ப்புராணம்‌'' என்னும்‌ 
நலஞ்‌ செறி புராணமும்‌ பெற்ற தமிழறிஞர்‌, இசுலாம்‌ சமயத்தவர்‌ 
நம்‌ தமிழ்க்காற்றிய பெருந்தொண்டினை யறிந்து மகிழும்‌ 
பெருந்தகைகளாதலின்‌, அவர்கள்‌, இச்சமயத்தவர்‌ நம்‌ இந்திய 
நாட்டிற்கே செய்துள்ள பெரும்‌ பணிகளைத்‌ தெரித்து போற்றும்‌ 
சிற.ப்புடையவர்‌ எனக்‌ கருதுகின்றேன்‌. 


இசுலாம்‌ சமயத்தவர்‌ முசல்மான்கள்‌ எனவும்‌, மகமஇயர்‌ 
எனவும்‌ நம்‌. நாட்டில்‌ வழங்கப்பெறுவர்‌. அவர்கள்‌ மேற்‌ 
கொண்டிருக்கும்‌ இசுலாம்‌ சமயமும்‌ முகமதியமதம்‌ என்றும்‌ 
கூறுப்படும்‌. இச்சமயம்‌, புத்தசமயம்‌, சமணசமயம்போல, இந்து 
சமயத்தினின்று முளைத்த கிளைச்சமயமன்று; இது, சிறிது 
காலத்துக்கு முன்பு நம்‌ நாட்டிற்குப்‌ போந்து பரவிருக்கும்‌ 
கிறித்தவ சமயத்துக்கும்‌ முன்னர்‌ நம்‌ நாட்டிற்குப்‌ போந்து 
சிறப்பெய்திய சமயமாகும்‌. நம்‌ நாட்டுச்‌ சமய நூல்களுட்‌ 
கூறப்படும்‌ அறுவகைப்பட்ட அகச்சமயம்‌, புறச்சமயம்‌, 
அகப்புறச்‌ சமயம்‌, புறப்புறச்சமயம்‌ என்ற சமயத்‌ தொகைவகை, 
விரிகளில்‌, இஃது இடம்பெறாமைக்கும்‌ இதுவே காரணமாகும்‌. 
இதற்கும்‌ இறித்தவ சமயத்துக்கும்‌ முதற்சமயம்‌ யூதசமயம்‌ என்று 
"கூறுப. அவ்யூதசமயம்‌, இந்தியநாட்டிற்‌ பிறந்து தழைத்த 
சமயமன்று; அதனால்‌, அதனைப்பற்றி நம்‌ நாட்டுச்‌ சமயக்‌ 
கணக்கர்கள்‌ ஆராய்ச்சி செய்திலர்‌. பிற்காலத்துப்‌ போந்த சமயப்‌ 
புலவர்களும்‌ அவ்வராய்ச்சியினைச்‌ செய்யாதொழிந்தனர்‌, 
செய்திருப்பாராயின்‌, நம்‌ சமூகத்தில்‌ பிரிப்பின்றி வாழும்‌ சைனர்‌, 
புத்தர்‌ முதலியவர்களைப்போல, இச்சமயத்தவர்களும்‌ நம்மொடு 
பிரிப்பறக்‌ கலந்துகொண்டிருப்பர்‌. ஆனால்‌, இதற்கு வேறு 
காரணம்‌ கூறுபவரும்‌ உண்டு. ஆயினும்‌ அஃது அத்துணைச்‌ 
சிறப்பாக இல்லை. அதனையும்‌ பின்னர்க்‌ கூறுவோம்‌. 

இசுலாம்‌ என்பது ஒருதெய்வக்‌ கோட்பாட்டைக்‌ கடைப்‌ 
பிடியாகவுடைய பெருஞ்‌ சமயமாகும்‌: புறச்சமயங்களையும்‌ 
பலதெய்வக்‌ கோட்பாடுகளையும்‌ எவ்வகையிலும்‌ ஏலாதது; 
பரம்‌ பொருள்‌ ஒன்றைத்‌ தவிரப்‌ பிற எவற்றையும்‌ வணங்குதற்கு 
மக்களைப்‌ பணியாத பண்பு மேம்பட்டது; இறித்தவ சமயமும்‌ 
இந்நிலையில்‌ . இதனோடு ஒத்த இயல்புடையது. 
இவையிரண்டற்கும்‌ தாய்ச்சமயமாக இருந்த யூதசமயம்போல, 
-இவையுணர்த்தும்‌ இயவுள்‌, ' ஏனைத்‌ தெய்வங்கள்‌ உளவெனும்‌ 
எண்ணுதற்கும்‌ இடந்தராத உயர்கடவுள்‌ என்னின்‌ அது 


- சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 565 





மிகையாகாது. ''பல்லோரும்‌ பரம்பொருள்‌ ஒன்றே உண்டு; 
- அதன்பால்‌ பரிவுகொடு பரசிவாழ்தல்‌ எல்லோரும்‌ செய்‌ 
கடனாம்‌'” என்றே மெய்ம்மைநெறியை உலகில்‌ வற்புறுத்திய 
பெருநெறி இதற்கே உண்டு. எத்திறத்துமக்களையும்‌ உயர்வு, 
தாழ்வு இன்றி ஒப்ப எண்ணியொழுக வேண்டும்‌ என்ற 
உயர்நெறியில்‌ ஒப்பற்ற சமயம்‌ இசுலாம்‌ சமயமே. கடவுளின்‌ 
அருட்கண்ணின்முன்‌ மக்கள்‌ வேற்றுமையில்லை என்ற 
செந்நெறியை உலகில்‌ நிறுவி, யாவரும்‌ அதனைக்‌ கடைப்பிடித்‌ 
தொழுகச்‌ செய்த முதற்பெருமை இதற்கே உண்டு. 


இச்சமயம்‌, பண்டைக்‌ காலத்தில்‌, கிறித்து பிறந்த சுமார்‌ 
அறுநூறு யாண்டுகட்குப்பின்‌, அரபிய நாட்டிற்‌ பிறந்த மகமது 
என்ற பெருமகனாரால்‌ முதன்முதலாகக்‌ காணப்பெற்றது. 
அக்காலத்து, அவ்வரபிய நாட்டுமக்களிடையே பொருந்தாச்‌ 
செய்கைகளும்‌, திருத்தாக்‌ கொள்கைகளும்‌ பலவாய்‌ மலிந்து, 
உருவ வழிபாட்டின்‌ பெயரால்‌, அந்நாட்டிற்குப்‌ பேரிழிவினைச்‌ 
செய்து வந்தன. அருள்‌ வள்ளலாகிய இப்பெரியார்‌ அவற்றைக்‌ 
கண்டு உளம்பொறாது இச்சமயவுண்மையினைக்‌ கண்டு, ௮ம்‌ 
_ மக்களை நல்வழியில்‌ தெருட்டித்‌ திருப்பவெண்ணினார்‌. அவர்‌ 
முயற்சி தொடக்கத்தில்‌ அவரது அருமையுயிர்க்கே இன்னலை 
விளைவிக்கத்‌ தொடங்கிற்று. அவர்கள்‌ விளைத்த தீமையினைப்‌ 
பொறாத அவர்‌, முடிவில்‌, அந்நாட்டின்‌ சரிய நகரங்களுள்‌ 
ஒன்றாகிய மெக்கா நகரைவிட்டு நீங்கி மெதினா என்னும்‌ 
நகருக்குச்‌ சென்றார்‌. அதற்குள்‌ அந்நாட்டவருட்பலர்‌, அவர்‌ 
தெருட்டியசமயக்‌ கொள்கையை மேற்கொண்டு, அவர்‌ காட்டிய 
நெறியில்‌ ஒழுகத்தலைப்பட்டனர்‌. அவர்கட்குமகமதியர்‌ 
என்றும்‌, அப்புதிய சமயத்திற்கு மகமதிய .சமயம்‌ என்றும்‌ 
பெயர்கள்‌ முறையே வழங்கலாயின. மெக்காவை நீங்கி, அவர்‌, 
மெதினாவுக்குச்‌ சென்ற நிகழ்ச்சி, இன்னும்‌. இகிரா என்று 
வழங்குகிறது. அவர்‌ வழங்கிய அருமை மொழிகள்‌, ''குர்‌ஆன்‌”” 
என்னும்‌ பெயருடைய அ௮ருமறையில்‌ பொறிக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. மகமதியர்கள்‌, அம்மொழிகள்‌ பரம்பொருள்‌, மக.மது 
நபியின்‌ வாய்வழியாக வழங்கியவை என்று கருதுகின்ற னர்‌. 
இந்துக்கள்‌, தங்கள்‌ நான்மறைகளை ஆண்டவனே ஆருளினான்‌ 
என்றும்‌, அதனால்‌ அவனுக்கு ''வேதங்கள்‌ மொழிந்தபிரான்‌”'" 
எனப்பெயரும்‌ கூறுபவராகலின்‌, அவர்கட்கு இதன்கண்‌ 
புதுமையொன்றும்‌ தோன்றாது. அருள்நெறி?! யாகிய 
அச்சமயமும்‌, . ௮ருள்‌ நெறியை உணர்த்தும்‌ இயல்பு. பற்றி, 4 
2-1. ஆ 


266. _ செம்மொழிப்‌ புதையல்‌ 





- *இசுலாம்‌'” சமயம்‌ என்றே வழங்கப்பெற்றது. இச்‌ சமயம்‌ வளர 
வளர, அரபியர்‌ இடையில்‌ இருந்த தீநெறிகளும்‌ 
தீயொழுக்கங்களும்‌ நீங்கின; அவர்கள்‌ அனைவரும்‌ உடன்‌ 
பிறந்தாரெனவுணர்ந்து தம்முள்‌ ஒற்றுமையுண்டு பண்ணிக்‌ 
கொண்டனர்‌. தங்கட்கு.ப்‌ பெருநலம்‌ செய்த இச்சமயவுணர்வை 
நிலவுலகில்‌ யாண்டும்‌ பரப்ப வேண்டுமென்ற வேட்கைமிக்கு, 
ஒரு நூறு யாண்டுகளுக்குள்‌, பாரச்கம்‌, துருக்கித்தானம்‌, 
ஆப்கனித்தானம்‌ என்ற இன்னோரன்ன நாட்டுமக்கள்‌ 
அனைவரையும்‌ மகமதி சமயத்தவராக்கிக்‌ கொண்டனர்‌. 
பாரசீகரும்‌, நம்‌ இந்திய நாட்டின்‌ வடபகுதியில்‌ அக்காலத்து 
மல்கியிருந்த ஆரியர்களைப்‌ போல, தீயினைக்‌ கடவுளாகக்‌ கருதி 
வழிபடும்‌ வழக்குடையராயிருநீதவர்கள்‌. அவர்களுட்‌ சிலர்‌, 
இம்மகமதிய சமயத்தைமேற்‌ கொள்ளாதவராய்‌, இந்தியநாட்டுட்‌ 
புகுந்து குடியேறினர்‌. மகமதியரும்‌ நெடுங்காலம்‌ வரையில்‌, இப்‌ 
பாரசகருடனும்‌, தார்த்தருடனும்‌, ஏனைய வடபுலத்தவருடனும்‌ . 
போர்‌ நிகழ்த்திய வண்ணமேயிருநீ்தமையின்‌, நம்‌ இந்திய 
நாட்டில்‌, இப்பொழுதைக்குச்‌ சுமார்‌ தொள்ளாயிரமாண்டு 
- கட்குமுன்‌ வரமாட்டாது நின்றனர்‌; பின்னரே, அவர்கள்‌ நம்‌ 
இந்திய நாட்டிற்கு வரலாயினர்‌. 

இவர்கள்‌, இந்நாட்டிற்கு வருதற்கு முன்பே பாரசகருட்‌ 
சிலர்‌ போந்து குடியேறி விட்டனர்‌ என்று முன்பு கூறியுள்ளோம்‌. 
அவர்கட்கு முன்‌ வேறுபல நாட்டினரும்‌ வந்து இங்கே 
- குடிபுகுந்திருந்தனர்‌. அவர்கட்கும்‌, மகமதியர்கட்கும்‌ 
பெரியதொரு வேறுபாடு உண்டு. முன்னே வந்தவர்கள்‌ தம்‌ சமய 
வுணர்வை நாட்டிற்‌ பரப்பவேண்டுமென்ற நோக்கமுடைய 
. வரல்லர்‌; இவர்கட்குப்‌ பின்னர்ப்‌ போந்த ஐரோப்பியரும்‌ 
அவ்வாறு .வந்தவரல்லர்‌; இவர்கள்‌ மட்டில்‌ சமயத்‌ 
தொண்டினைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டு வந்தனர்‌ என்பது பல 
சான்றுகளால்‌ விளங்குகின்றது. மேலும்‌ இவர்கட்கு முன்னே 
போந்தவர்‌, நம்‌ நாட்டிற்‌ குடி புகுந்து வாழ்ந்திருந்த ஏனை 
மக்களோடு கூடி, ஒருமையுறறு, அவர்கட்குரிய ஒழுக்கம்‌, 
வழிபாடு முதலிய நெறிகளைத்‌ தாழும்‌ ஏற்று, இந்தியரோடு 
-இந்தியராய்‌ இயைந்திருந்தனர்‌. அவர்கள்‌ யவனர்‌, ஸ்இிதியர்‌, 
மங்கோலியர்‌, பார்தீதியர்‌ முதலிய பலராவர்‌. அவர்கள்‌ . 
நாட்செல்லச்‌ செல்ல, இந்துக்களுள்‌ இந்துக்களாய்‌, (தம்‌ பெயர்‌, 
மொழி, சமயம்‌, ஒழுக்கம்‌, உடை, மனப்பான்மை என்ற. 
பலவற்றினும்‌ ஒன்றிவிட்டனர்‌. கிறித்து பிறப்பதற்கு இரு 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைகாமி 267 
அவளகக வைபவ வகையை வைவைக ளை கையாகல்வனைவைையமையவளினைகலைகைளைளைளை காளம்‌ வை வைனை கை வணக கைவினை வவர வைதனைவைவ வையை வவவதவைவ்னா ரிடம்‌ 


நூறுயாண்டுகட்கு மூன்‌ இந்நாட்டிற்குப்‌ போந்த கிரேக்க தூதர்‌ 
ஒருவர்‌, இந்நாட்டிற்‌ பலவிடங்களுக்குச்‌ சென்றார்‌. அவர்‌ தந்தை 
3 511ந௦1104 0100) என்றும்‌, அவர்‌ பெயர்‌ ஹீலியோ டோரஸ்‌ 
(1611௦ 8௦105) என்றும்‌ கூறுகின்றனர்‌. ௮வர்‌ ஒரு சமயம்‌ 
வடநாட்டிலுள்ள இருமால்‌ கோயில்‌ ஒன்றிற்குச்‌ சென்று, அவரை 
வழிபட்டு, அ௮ம்மட்டில்‌ நில்லாது, ஒரு *“கோபுரமும்‌”! 
எடுப்பித்தார்‌. பின்னர்‌, அவர்‌ ஒரு வைணவ பாகவதராய, 
இருமாலை வழிபட்டு வந்தார்‌. இவரைப்‌ பின்பற்றிப்‌ போந்தவர்‌ 
பலரும்‌, இவ்வண்ணமே வழிபாடு செய்வது வேற்றுநாட்டு 
மக்கட்கும்‌ இயைந்ததாகும்‌ என்று கருதினர்‌. இச்செய்தி பேஸ்‌ 
நகரி (388 ஈ௨2௨) லுள்ள தாணிற்‌ செதுக்கப்‌ பெற்றிருக்கும்‌ கல்‌ 
- வெட்டினால்‌ நமக்குத்‌ தெரிகின்றது. 


மகமதிய சமயத்தினர்‌, நம்‌ நாட்டிற்‌ புகுந்தபோது, 
இக்கருத்து நம்‌ நாட்டில நிலவியிருந்ததாயினும்‌, இவர்கள்‌ 
அதனை மேற்கொள்ளவில்லை. இசுலாம்‌ சமயம்‌ கூறும்‌ 
அல்லா!” திருமாலின்‌ பல்வேறு .பிறப்புக்களுள்‌ ஒன்றாம்‌ 
- என்றும்‌, இச்‌ சமய வுண்மைகளை யுலகிற்கு வழங்கியருளிய 
மகமது பெருமானைத்‌ தஇிருமாலடியாருள்‌ ஒருவரென்றும்‌ கூறி, 
இந்துக்கள்‌ இவர்களைத்‌ தம்முள்‌ ஒருவராக இயைத்துக்‌ கொள்ள 
முயன்றிருக்கன்றனர்‌. வடமொழியுள்‌ வல்லுநர்‌, ''அல்லோப 
நிஷத்‌” 'என்றொரு நூலை யெழுதி, மகமதிய வேந்தருட்‌ 
சிறந்தவரான அக்பர்‌ என்ற பெயர்‌ கொண்ட அரசர்‌ பெருமானை, 
“அவதார மூர்த்தி” என்றும்‌ சொல்லத்‌ தொடங்கினர்‌. ஆயினும்‌, 
மகமதியர்‌, இவை, தம்‌ சமயக்‌ கருத்துகட்கு முரணாதல்‌ கண்டு, 
இவற்றை அறவே ஏலாராயினர்‌. அவர்கள்‌, இந்துக்களாற 
செய்யப்படும்‌ “சடங்குகளையும்‌ உடன்‌ பட்டிலர்‌. “பல தெய்வ 
வழிபாடு செய்பவர்‌ தூயரல்லர்‌; தூயதல்லாத யாதும்‌ காபாவில்‌ 
புகுவதும்‌ தீது!” என்று குர்‌ஆன்‌ மொழிவதை அவர்‌ விடாது 
போற்றினர்‌. ப 


இவ்வாறு, தண்ணிய சமயவுணர்வினைக்‌ ர்க்‌ 
௬ந்ததனால்‌, இவர்கள்‌, நம்‌ நாட்டிற்‌ புகுந்து குடியேறிய பின்பும்‌, 
தமது வழக்கம்‌, ஒழுக்கம்‌, பெயர்‌, மொழி என்ற பலவகையிலும்‌ 
இந்துக்களிற்‌ பிரிந்தே யிருந்து வரலாயினர்‌. ஒரே நாட்டிற்‌ பிறந்து 
வளர்ந்து வாழ்நீது வநீத போதும்‌, அவர்‌ இந்நாட்டவரோடு 
கலப்பின்றியே இருந்தனர்‌. இவ்‌ வேறுபாட்டை நீக்கிக்‌ 
கலப்பையுண்டு பண்ணும்‌ . துறையில்‌ எம்முயற்சியும்‌. 
பயன்படாது சரக்‌ இந்திய நாட்டிற்புகுந்து ன ன்‌ 


268 செம்மொழிப்‌ புதையல்‌ 





்‌ வாழ்ந்துவரும்‌ இந்திய மகமதியர்‌ அனைவரும்‌, தம்‌ சமயவுணர்வு 
நெ௫ிழாது போற்றி வந்தனர்‌. அதனால்‌, அவர்‌ தம்‌ உள்ளம்‌, 
அவரது சமயம்‌ பிறந்த நாட்டையே நாடி நிற்பதாயிற்று; 
நாடோறும்‌, அவர்கள்‌ செய்யும்‌ கடவுள்‌ வழிபாட்டிலும்‌, 
தொழுகையிலும்‌ அவர்தம்‌ முகம்‌ அரபியநாட்டு மெக்காவையே 
நோக்கி நிற்கிறது; அவர்தம்‌ மனப்பான்மை, ஒழுக்கமுறை, 
ஆட்சிமுறை, சமயக்‌ கல்வி ஆகிய யாவும்‌ அரேபியா, சிரியா, 
பாரசீகம்‌, எ௫ப்து என்ற இந்நாட்டு இயல்பினவாகவே 
இருக்கின்றன. இவர்களுடைய சமய மொழி, சமய சகாப்தம்‌, 
இலக்கியம்‌, ஆசிரியன்மார்‌, அடிகண்மார்‌, கோயில்கள்‌ 
என்றயாவும்‌ ஒரே வகையாகவே இருக்கக்‌ காண்கின்றோம்‌. 
இவர்கள்‌, இந்நிலவுலகில்‌ எப்புறத்தில்‌ வாழினும்‌, 
இவையெல்லாம்‌ ஒரு பெற்றியவாய்‌ இருப்பது காணப்படுமே 
தவிர அவ்வந்நாட்டு எல்லைக்கு அகப்பட்டு, ஆங்கே அடங்கி 
ஒடுங்கியிருத்தலைக்‌ காண்டல்‌ அரிது. 


இவர்தம்‌ வருகைக்கும்‌, இவர்கட்கு மூன்போந்த 
ஏனையோர்‌ வருகைக்கும்‌ இருந்த வேறுபாடுகளுள்‌ மேலே 
- காட்டியது தலைசிறந்ததாகும்‌. இதனோடு ஒப்பப்‌ பிறிதொரு 
'வேறுபாடும்‌ உண்டு. நம்‌ நாட்டிற்கு வந்த மகமதியர்கள்‌, 
ஆயிரத்து இருநூறு முதல்‌ ஆயிரத்து அறுநூறாம்‌ ஆண்டுவரையில்‌, 
அரசியல்‌, சமூகவியல்‌ என்ற எல்லாவற்றிலும்‌, போர்த்திறமும்‌ 
நாடோடிகளாய்‌ நிலையின்றித்‌ திரியும்‌ திறமுமே நிரம்பக்‌ 
கொண்டிருந்தனர்‌. பாசறையிற்‌ றங்கும்‌ அரசர்‌ தானைபோலவே, 
மகமதிய அரசியற்‌ றலைவர்களும்‌ ஆங்காங்கு இருந்துவந்தனர்‌. 
ஒரு நிலையாய்த்‌ தங்கி, நாடு நகரங்களைச்‌ சீர்செய்து, அரசியலின்‌ 
நிலைமையை நிறுவி, நாடுகாத்தல்‌, : தீயரை யொறுத்தல 
ஆகிய செயல்களோடு சமூகத்துறையிலும்‌ நலம்‌ பல செய்யத்‌ 
தொடங்கியது பிற்காலத்தில்தான்‌ நிகழ்வதாயிற்று. கலப்பு 
மணம்‌, சமயக்காய்ச்சலின்மை, ஒத்தவுரிமை முதலிய பல 
நன்மைகளும்‌ பின்னரே உண்டாயின. 


உயர்ந்தோர்களிடத்தில்‌ ஒருகுறை உண்டாகுமாயின்‌, அது 
விரைவில்‌ உலகறியப்‌ பரந்துவிடும்‌. அவ்வண்ணமே, ஒருவன்‌ 
செய்த குற்றம்‌ உலகறியத்‌ தோன்றி நிலைபெறுமாயின்‌, அவன்‌ - 
பால்‌ ஒருவகைச்‌ சிறப்புண்டென்பது துணிந்துகொள்ளலாம்‌. 
- அம்முறையே; மகமதிய மன்னர்கள்‌ காலத்துச்‌ சிறுசெயல்கள்‌ 
சில, இந்திய நாட்டு வரலாற்றுச்‌ சிறு நூல்களுட்‌ காணப்‌ 
படுமாயின்‌, அவற்றைக்‌ கொண்டே, அவர்பால்‌ அமைந்திருந்த 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 269 





பெருமை இனிது உணரப்படுகின்றது. தன்‌ உயிரைக்‌ 
கொல்லுதற்குப்‌ போந்த அரசபுத்திரன்‌ ஒருவனைப்‌ பொறுத்து 
்‌. வீரனாக்கச்‌ சிறப்பித்த ஆண்டகை பாபர்‌ வேந்தரை அறியாதார்‌ 
யாவர்‌? இந்து சமயத்தவரையும்‌ மகமதிய சமயத்தவரையும்‌. 
ஒப்பமதித்து உயர்நலம்‌ புரிந்த அரசர்‌ பெருந்தகையான அக்பரை 
அறியாதவர்‌ அறிவு பெறாதவர்‌ அல்லரோ? அப்பெருநீதகைகள்‌ 
ஆற்றியுள்ள நலம்‌ பலவும்‌ எழுதப்புகின்‌, இக்கட்டுரை 
வரம்பின்றி விரிவதல்லது அவர்தம்‌ புகழ்நலம்‌ அடங்கிவிடும்‌ 
என எண்ணுவது சிறுமையன்றோ? இந்நலமனைத்திற்கும்‌ 
அடிப்படையாகவுள்ளது இசுலாம்‌ சமயத்தின்‌ இயல்பே எவன்‌ 
மறத்தல்‌ ஆகாது. 
இந்தியநாட்டின்‌ த்தம்‌ நம்‌ தமிழ்நாட்டை 
ஆண்ட முடியுடைவேந்தர்‌ மூவருள்‌ சோழர்கள்‌ காலத்தில்‌, 
நிலப்படையுடன்‌ கடற்படையும்‌ இருந்து நாடுகாத்துவந்த செய்தி 
நாம்‌ அனைவரும்‌ அறிந்ததாகும்‌.  'காந்தரநர்ச்சாலை 
. கலமறுத்தருளிய'' இராசராசன்‌ மூதலிய சோழமன்னர்கள்‌, . 
கடற்படை கொண்டு சென்று பகைப்புலங்களை வென்றனர்‌. 
அவர்கட்குப்‌ பின்‌ வந்த சோழமன்னர்கள்‌ வீழ்ச்சியடையவே, 
கடற்படையும்‌ கெட்டழிந்தது. பிறநாட்டு மக்களஞுடைய 
கூட்டுறவும்‌ அவர்கள்‌ காலத்திற்குப்பின்‌ கிடைப்பது அரிதாகியது. 
ஆயினும்‌ இக்கடற்படையும்‌, பிறநாட்டு மக்களுடைய 
கூட்டுறவும்‌ இம்‌ மகமதிய மன்னர்‌ பெருமக்களால்‌ மறுவலும்‌ 
உண்டாயின. ப 


நம்‌ இந்தயநாட்டின்‌ வடபகுதியில்‌ வாழ்ந்த மக்கள்‌, புத்த 
சமய காலத்தில்‌ ஏனை நாடுகளிற்‌ பரவி அவற்றோடு சீரிய 
தொடர்பு பெற்றிருந்தனர்‌. எட்டாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
அத்தொடர்பை நெகிழ்த்து, தம்‌ நாட்டெல்லைக்குள்ளேயே 
அடங்கியமைந்து விட்டனர்‌. அதனால்‌, இந்நாடு தன்னிலையில்‌ 
அடங்கி, பிறவற்றோடு தொடர்பின்றித்‌ தனிப்பதாயிற்று. 
பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌, இசுலாம்‌ சமயத்தவரின்‌ 
பெருநீதுணையால்‌, அத்தொடர்பினை மீட்டும்‌ நம்‌. நாடு 
பெற்றது; ஆயினும்‌ அத்தொடர்பு பண்டே யிருந்தது 
போன்றில்லை. புத்த சமய, காலத்தில்‌ நம்‌ நாட்டவர்‌ வேறு - 
.நாடுகட்குச்‌ சென்றதுபோல, இக்காலத்தில்‌. செல்வது ஓழிந்தனர்‌. 
பல ஆயிரக்கணக்கினரான வேற்று நாட்டுமக்கள்‌ நம்‌ நாட்டிற்கு 
வரத்தொடங்கினர்‌. மகமதிய சமயத்தவர்‌ மாத்திரம்‌ வேறு 


270 ... செம்மொழிப்‌ புதையல்‌ 





நாடுகட்குச்‌ சென்று வருவவதை மேற்கொண்டிருநீதனர்‌. இவர்‌ 
தம்‌ அரசியல்‌, பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ தளர்ச்சியடைந்து 
வீழ்வுற்றது நாம்‌ அறிவோமன்றோ? அதுவரையில்‌, வட மேற்குக்‌ 
- கணவாய்களின்‌ வழியாகப்‌ பொகாரா, சாமல்கண்டு, பால்கு, 
குராசான்‌, கவொரிகம்‌, பாரசீகம்‌ என்ற நாடுகளிலிருந்து மக்கட்‌ 
கூட்டம்‌ நம்‌ நாட்டிற்கு வந்து கொண்டிருந்தது. அந்நாவில்‌ 
ஆப்கானித்தானமும்‌ டில்லி வேந்தரின்‌ ஆட்சியில்தான்‌ : 
்‌. அடங்கியிருந்தது. பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌, . 
ஜஹாங்கீர்‌ என்னும்‌ மன்னரது ஆட்சிக்காலத்தில்‌, நம்‌ இந்திய 
நாட்டிலிருந்து போலன்‌ கணவாய்‌ வழியாக ஆண்டுதோறும்‌ 14000 
ஒட்டகச்‌ சுமையளவினவாய பொருள்‌, கந்தகார்‌, பாரசீகம்‌ என்ற 
நாடுகட்குச்‌ சென்றன. '“மோலைக்கடற்‌ கரையில்‌ இருந்த 
பட்டினங்கள்‌ (5௦௨ ற0ா1£) வெளிநாட்டுக்‌ கடற்‌ போக்கு வரவுக்கு 
வாயில்‌ திறந்திருந்தன. க&ீழைக்கடற்கரைப்‌ பட்டினங்களுள்‌, 
மசூலிப்பட்டினம்‌ ஆயிரத்து அறுநூற்றேழாம்‌ ஆண்டுவரைக்‌ 
-கோலகொண்டாவை யாண்ட சுல்தான்களுக்கு உரியதாயிருந்தது. 
அதற்குப்‌ பின்பே. அது முகலாய வேந்தர்கட்கு உரியதாயிற்று. 
அப்‌.பட்டினத்திலிருந்து, இலங்கை, சுமித்திரை, சாவகம்‌, சீயம்‌, 
சீனம்‌ என்ற நாடுகட்கு வாணிபம்‌ பேணி, வங்கங்கள்‌ பல சென்ற 
வண்ணமிருந்தன என முகலாயராட்சு (1/40௦ஐ்மி கண்றாமாம்ள்‌2ர10ாப) 
.. என்ற நூல்‌ கூறுகின்றது. ்‌ 
- வட நாட்டில்‌ முகலாய முடிமன்னர்களின்‌ ஆட்சி நிலவிய : 
காலம்‌ இருநூறுயாண்டுகளேயாகும்‌; ஆயினும்‌, அக்காலத்தில்‌ 
நம்‌ நாட்டிற்கு உண்டாகிய நலங்கள்‌ பலவாகும்‌. பல வேறு வகை 
மொழி வழங்கும்‌ நாட்டிற்கு அரசியல்‌ மொழி யொன்று 
பொதுவாக வேண்டப்படுவதாயிற்று. அஃது அந்நாட்டு 
- மொழிகளுள்‌ ஒன்றாயின்‌, பிறமொழி பேசுவோர்‌ கூட்டத்து 
அமைதி உண்டாகாது எனவுணர்ந்து, . இம்மன்னர்கள்‌ தமது 
பாரசீக மொழியினையே அரசியல்‌ மொழியாக வகுத்தனர்‌. 
பின்னர்‌ அது பலர்க்கும்‌ தாய்மொழியாம்‌ நிலைமையினையும்‌ 
அடைவதாயிறறு. அதனால்‌ ஆட்சிமுறையும்‌ நாணயச்‌ 
செலாவணியும்‌ ஒரு முறையாய்‌ நடைபெறலாயின. இன்றும்‌, 
கச்சேரி, ஜில்லா, தாலுகா, பிர்க்கா, தாசில்தார்‌, உசூர்‌ என 
“வழங்கும்‌ சொற்கள்‌ பலவும்‌ அவர்தம்‌ ஆட்சிநெறியின்‌ ஒருமை 
முறையினை விளக்கும்‌ அடையாளங்களாகும்‌. நாட்டு 
மக்களிடை: ரெக்டா எனப்படும்‌ இந்துத்தானிமொழி வழங்கி 
வத்தது. 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி ர. 
ப. பபபெபெயவெயய்வவையயவசையைகைவையையைை ளை கையை வைகையைகைகக்க படக அண அ பனானா மானா மனாரானான்னாமான்ைமைல மான்யம்‌ 


இவர்கள்‌ காலத்தில்‌, விந்தவரைக்கு வடக்கிலுள்ளநாடு, 
பல சிற்றரசர்க்‌ குரிமையுற்று, பல சிறு . நாடுகளாகப்‌ பிரிந்து, 
எப்பொழுதும்‌ போரும்‌ பூசலும்‌ நிகழும்‌ அமர்க்களமாயிருந்தது, 
அவர்களையடக்கி, அரசிற்குரிய அமைதி பெறுவித்ததோடு. 
அவர்‌ தம்‌ நாட்டில்‌ அமைதியும்‌ இன்பமும்‌ நிலவுவித்தனர்‌. 
தம்‌ சமயத்தை நாட்டில்‌ பரப்புதல்‌ வேண்டும்‌ என்ற கருத்து 
. இவர்தம்‌ மனத்தில்‌ மிக்கருப்பினும்‌, அரசு கட்டில்‌ ஏறி மக்கட்கு 
நலம்‌ செய்வதும்‌ றெப்புடைப்பணியாகலின்‌, இவர்கள்‌ 
அத்துறையினும்‌ சீரிய அறமே புரிந்து போந்தனர்‌. அந்தாட்டில்‌, 
பெரும்பாலும்‌ ஒரு நெறிப்பட்ட ஆட்சிமுறையும்‌, பொது 
மொழியும்‌ நிலவச்செய்த இப்பெருமக்களின்‌ திருப்பணியால்‌, 
இடந்தோறும்‌ மொழி, உடை முதலியவற்றில்‌ வேறுபட்டுக 
இடந்த இந்திய மக்கள்‌, தவ சமூகவொழுக்கம்‌, உடை முதலிய 
அவற்றுள்ளூ.ம்‌ ஒருமை நெறியை மேற்கொண்டனர்‌. நாட்டில்‌ 
அமையும்‌ இன்பமும்‌ நிலவவே, மக்கள்‌ தம்‌ தாய்மொழியிலும்‌ 
மிக்க பயிற்சிகொண்டு சிறந்த இலக்கியங்கள்‌ செய்தனர்‌. 
இன்பமும்‌, அமைதியும்‌ உரிமையும்‌ - நிலவும்‌ நாட்டில்தான்‌ 
உயர்ந்த இலக்கியங்களும்‌, அரிய கருத்துக்களும்‌ பிறக்கும்‌ என 
அறிஞர்‌ கூறுவர்‌. இவர்கள்‌ காலத்தில்‌ இவை மிகப்‌ பெருகி 
நாட்டிற்குச்‌ சிறப்பு நல்க. தான்‌ அடைந்த . முதுமையினைத்‌ 
தான்பெற்ற மகனுக்கு நல்கி, அவனது கட்டிளமையைத்‌ தான்‌ 
பெற்று மகிழ்ந்த : அரசர்கள்‌ இந்துக்களில்‌ இருந்தனர்‌. தம்‌ 
வரலாற்றினைத்‌ தாமே வரைந்த அரசர்‌ பாபர்‌ பெருமான்‌. 
நாட்டில்‌ வழங்கிய நாணயங்கள்‌, சகடக்கால்‌ போல்‌ மக்கள்‌ 
கையகத்து நில்லாது பெயரும்‌ நீர்மையவாயினும்‌, அவர்களால்‌ 
காதலித்துப்‌ போற்றப்படும்‌ இயல்பறிந்து அவற்றின்‌ வழியாக : 
அறத்தைப்‌ பரப்பி நிறுவிய - அறிவுநலம்‌  இவர்கள்பால்‌ 
. இயல்பாகவே அமைந்து கிடந்தது. “நல்லது செய்வது 
ஆண்டவனுக்கு அளவிறந்த உவப்பைத்‌ தருவது; நடுநிலை 
இறம்பாது நன்னெறியிற்‌ சென்றோர்‌ கெடுவதிலர்‌ கெட்டார்‌ என 
யாம்‌ கேட்டதுமில்லை'' எனப்‌ பொறித்த நாணயங்கள்‌ இவர்கள்‌ 
காலத்தில்‌ அறநெறி வழங்கி மக்களை அறிவுடையராக்கின. 
“அயின்‌ அக்பரி'” என்ற அரசியல்‌ நூல்‌ அக்பர்‌ என்னும்‌ அரசர்‌ 
பெருந்தகை காலத்தில்‌ பிறந்ததென்பது சிறுமகாரும்‌ அறிந்த 
செய்தி யாகும்‌. ப ர்‌. 

போர்த்துறையில்‌ ப்லதிறமானபயிற்சிகளும்‌, நாகரிகத்தில்‌ 
சிறப்பும்‌, கல்வியில்‌ பெருமாண்பும்‌ நல்கிய இவர்த.ம்‌ காலத்தில, 


272 ்‌ செம்மொழிப்‌ புதையல்‌ 





_ கைத்தொழிலும்‌, சிற்பமும்‌ பிறவும்‌ உலகு புகழ்‌ உயர்வு , 
பெற்றன. இந்திய சனக்கைவேலை யமைப்புக்கலந்த 
இந்துசாரசன்‌ கைத்‌ திறங்கள்‌ நாட்டில்‌ வளம்‌ பெற்றன. புதிய 
புதிய சிற்பத்‌ தொழில்கள்‌ அரசர்‌ ஆதரவு பெற்றன. ''புகை 
முகந்தன்ன மாசில்‌ தூவுடை'' எனவும்‌, ''நோக்கு நுழைகல்லா. 
நுண்மையபூக்‌ கனிந்து, அரவுரியன்ன அறுவை ”' எனவும்‌ 
பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ செய்துதவியது போன்ற நுண்‌: 
வினையுடைகளும்‌, மெல்லிய பட்டாடைகளும்‌ இவர்கள்‌ 
காலத்தே வளம்பெற்று உலகு புகழும்‌ ஒண்பொருளாய்ச்‌ 
சிறந்தன. கம்பளிகளும்‌, பின்னல்களும்‌, கின்காப்‌ (618 12ம்‌) 
என்பனவும்‌, ''நுரைகவர்ந்தன்ன மென்பூங்கம்பல''ங்களும்‌ 
புகழ்வோர்‌ புலவரையிறந்து விளங்கின. 
இந்த இசுலாம்‌ சமயப்‌ பெருமக்களால்‌ நம்‌ நாட்டில்‌ 
விளைந்த நலங்கள்‌ பலவும்‌ எளிதில்‌ கண்டுகோடற்கென 
ஒருவாறு திரட்டித்‌ தந்து இக்கட்டுரையினை முடித்துக்‌ 
கொள்ளுகின்றாம்‌. ப 
1. சோழ வேந்தர்களின்‌ வீழ்ச்சிக்குப்‌ பின்‌ கெட்டழிந்திருந்த 
கடற்படையும்‌ பிறநாட்டுக்‌ கூட்டுறவும்‌ பண்டேபோல்‌ . 
மீட்டும்‌ தோற்றம்‌ பெற்றுச்‌ சிறந்தன. 
5. விந்தியவரைக்கு வடக்கில்‌ உள்ள நாட்டில்‌, இவர்தம்‌ 
விளைத்திட்பம்‌, ஆட்சி நெறி, நன்மனப்‌ பண்பு 
என்பவற்றால்‌ அமைதியும்‌ இன்பமும்‌ நிலவுவவாயின. . 


, 8. தாம்‌ வென்று அடிப்படுத்தி நாடெங்கும்‌ ஒரு தன்மையும்‌, . 
ஒருநெறியும்‌ பொருந்திய ஆட்சிமுறை இவர்கள்‌ காலத்தே 
நாட்டில்‌ நடைபெறுவதாயிற்று. 


4. , உயர்‌ வகுப்பினருள்‌ சமய வேற்றுமை யிருந்ததெனினும்‌, 
சமூகவொழுக்கம்‌, உடைமுதலியவற்றில்‌ மக்கட்ிடையே 
ஒற்றுமை யெய்தி யிருந்தது. சமய வேற்றுமையும்‌ 
காய்ச்சலும்‌ பூசலுமாய்‌ மாறியது பேரரசப்‌ பெருந்தகைகள்‌, 
காலத்தில்‌ இல்லை. ப 

5. இந்துத்தானியென்றும்‌, ரெக்டா என்றும்‌ கூறப்படும்‌ 
மொழி பொதுமொழியாயிற்று; அரசியற்‌ பொதுமொழி 
பாரசிக மொழி. ல ப 


6. அவ்வந்நாட்டுத்‌ தாய்மொழிகள்‌, அமைதியும்‌ இன்பமும்‌ 
நிலவியதன்‌ பயனாய்‌ வளம்பெற்றன. வரலாறு கூறும்‌ 


சித்தாந்த ட உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 275 





10. 


நூல்களும்‌, அரசியல்‌ நூல்களும்‌ நல்கிட பெற்றுத்‌ 
திகழ்நீதன. 

பல தெய்வக்‌ கொள்கையும்‌ வழிபாடும்‌ கூறும்‌ 
சமயநெறிகட்கிடையே ஒரு தெய்வக்‌ கொள்கையும்‌ 
வழிபாடும்‌ அறிஞர்‌ மனத்துள்‌ வேரூன்றி விளங்கின. 
அதனால்‌, சில சமயங்கள்‌ சீரிய திருத்தம்‌ அடைந்தன. 
போர்முறையிலும்‌, நாகரிகவளர்ச்சியிலும்‌ பல்வகை 
நலங்கள்‌ இவர்களால்‌ நம்‌ நாடு பெற்றுச்‌ சிறப்படைந்தது. 
இந்துசாரசன்‌ கைத்திறங்களும்‌, சிற்பத்‌ திறங்களும்‌ 
பெருமக்களின்‌ ஆதரவு பெற்றன. பொன்னும்‌ மணியும்‌ 
செறிந்த நுண்மாண்கைவினைகள்‌, இவர்கள்‌ காலத்திற்‌ 


பெற்றது போல்‌ பிற எக்காலத்தும்‌ மேம்பாடு பெறவில்லை 


யெனின்‌, அஃது இறப்பப்‌ புகழும்‌ புகழ்ச்சியாகாது.. 
பட்டினும்‌ பருத்தியினும்‌ ஆய உடைவகைகள்‌ நெய்தலும்‌, 
கம்பல நெசவும்‌ பிறவும்‌ இந்த இஸ்லாம்‌ சமயத்தவர்‌ நம்‌ 
இந்திய நாட்டில்‌ செய்த இனிய தொண்டினால்‌ 
மேன்மையடைந்தன. 


.இக்கூறிய நலங்கள்‌ அனைத்திற்கும்‌ உரியராய்‌ விளங்கும்‌ 


இப்பெருமக்களின்‌ நற்புகழ்‌ இந்நிலவுலகில்‌ என்றும்‌ நின்று 
நிலவுக என வாழ்த்தி ரான இவ்வளவில்‌ நிறுத்து 
கின்றோம்‌. 


ர்‌ 


20. விஞ்ஞானமும்‌ தத்துவஞானமும்‌ 


(இக்காலம்‌ நுணுகிக்‌ காணும்‌ விஞ்ஞானத்துக்குச்‌ 
சிறப்பவித்து அதனாற்‌ பெறலாகும்‌ அறிவியல்‌ நலங்கட்கு 
முதன்மை தந்து சிலவும்‌ காலமாகும்‌. விஞ்ஞானத்தால்‌ விளக்கப்‌ 
படும்‌ பொருள்களே உண்மை யெனவும்‌, கொள்ளத்தகுவன 
எனவும்‌ கருதுவது இக்காலத்தில்‌ இறப்பியல்பு. சிவமாகிய 
கடவுட்‌ பொருள்‌ விஞ்ஞான முறையில்‌ காணப்பட்டா லொழியக்‌ 
கொள்ளத்தகுவதன்றெனவும்‌ இக்காலம்‌ கருதுவதுண்டு. 
அறிவென்பதுகூட விஞ்ஞான முறையிற்‌ பெறுவதுதான்‌ சிறப்பு 
_ என்று இக்காலத்தவர்‌ கருதுகின்றனர்‌. இவர்கட்கு முன்னணியில்‌ 
நிற்பவர்‌ இமானுவேல்‌ காண்டு (10௦1 கார்‌) என்பாரும்‌, 
அகஸ்தே காந்தே (&பஜய5!116 0016) என்பாருமாவர்‌. 
இவ்விருவரும்‌ ததீதங்கொள்கை வகையில்‌ பெரிதும்‌ வேறுபாடு 
உடையவராயினும்‌ “'அறிவாவது விஞ்ஞான முறையிற்‌ 
பெறப்படும்‌ அறிவே” என்ற வகையில்‌ ஒத்துள்ளனர்‌. விஞ்ஞான 
முறை அறிவாவது நியூட்டன்‌ 4௦௩) கண்ட அறிவியல்‌ 
முறைப்படி அறியவேண்டியவற்றை அறிவதாகும்‌. உலகியற்‌ : 
பொருளொன்றை விஞ்ஞான முறையில்‌ அறிவதென்பது, குறித்த 
பொருளின்பால்‌ பிற பொருட்குள்ள தொடர்புகளைக்‌ கணக்கியல்‌ 
வாய்பாட்டாற்‌ கண்டறிவதென்பர்‌. சிவமாகிய செம்பொருள்‌ 
உலகியற்‌ பொருள்களுள்‌ ஒன்றாக வைத்து விஞ்ஞான முறையிற்‌ 
காணக்கூடியது அன்மையின்‌ அச்செம்‌ பொருள்‌ அறியக்‌ 
. கூடியதன்று; ஆகவே, அதனைப்பற்றிப்‌ பேசுவது வீண்‌ செயல்‌ 
என்பது அவர்‌. கொள்கை. ஆயினும்‌, உலூயல்‌ நிகழ்ச்சிக்கு 
அத்தகைய செம்பொருளொன்று உளதாக வைத்துச்‌ செய்வன 
செய்யவேண்டியிருக்கறது எனவும்‌, எனவே, அது நம்மால்‌ 
னவ்வ் கவை வ வயப்பட்ட வ்‌ பப்பட்‌ ப்பட்ட ட ப்பட்ட 
7/2 பரஹ்ற: 07 170௦௦00220 அற னச0௪ று. 01907) 717 
_தற..222-95... 


தூத்துக்குடி, சைவசித்தாந்த சபைத்‌ தலைமையுரைபின்‌ ஒரு பகுதி, 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 275 





வகுத்துக்கொள்ளப்பட்ட : தொன்றே தவிர, அறிவியல்‌ 
ஆராய்ச்சியால்‌ அறிந்துகொள்ளக்கூடிய ஒன்றன்று எனவும்‌ 
காண்டு (கோம்‌) என்பவர்‌ கூறுகின்றார்‌. காந்தே (மம்‌) என்பார்‌ 
வேறு வகையில்‌ தமது நாவன்மையைச்‌ செலுத்தி இந்த 
முடிவுக்கே வந்துசேர்ந்தார்‌. 


இவர்தம்‌ கொள்கைகளுள்‌ காண்டென்பாரைப்‌ பின்பற்றி 
ஜெர்மனி நாட்டில்‌ பால்சென்‌ (8௮15௦1) வைசிங்கர்‌ (/2451ம்‌1தனா) 
முதலியோரும்‌, பிரெஞ்சு நாட்டில்‌, ரினோவியர்‌ (௩60412) 
முதலியோரும்‌, அமெரிக்காவில்‌ லியோன்‌ பிரன்ிக்‌ (101. 1,6௦0 
நாயா!) முதலியோரும்‌, காந்தேயைப்‌ பின்பற்றி 
இங்கிலாந்தில்‌ ஜான்‌ ஸ்டூவர்ட்மில்‌ (1௦10 52 811) ஹெர்பர்ட்‌ 
ஸ்பென்சர்‌ (]£்வர்‌ ரன) முதலியோரும்‌, பிரெஞ்சு நாட்டில்‌ 
எமில்‌ லித்ரே ("11116 பார்ரா) எமில்‌ டர்கீகம்‌ [116 
மயில்‌) முதலியோரும்‌ நாட்டிற்‌ பரப்பலுற்றனர்‌. 

புதுமையில்‌ மக்கட்கு விழைவும்‌ வியப்பும்‌ உண்டாதல்‌ 
இயல்பு. விஞ்ஞானிகள்‌ இங்ஙனம்‌ புது முறையில்‌ தமது பேச்சு 
வன்மையும்‌ எழுதீது வன்மையும்‌ கூட்டிக்‌ கடவுட்‌ 
கொள்கையைத்‌ தாக்கத்‌ தொடங்கியதும்‌, விஞ்ஞானம்‌ காட்டும்‌ 
புதுமைகள்‌ கண்டு வியப்பால்‌ விழுங்கப்பட்டுக்கிடந்த மக்களது 
உள்ளம்‌ நிலைகலங்கிற்று. விஞ்ஞானத்‌ துறையின்‌ நோக்கத்தை 
நுணுகிக்‌ காணும்‌ திறம்‌ இழந்தவர்‌. அவர்‌ கொள்கைகட்கு 
இரையாயினர்‌. உலகியற்‌ பொருள்களின்‌ ஆக்கக்‌ கூறுகளும்‌, 
அவை, தம்மில்‌ இயைந்து அமைநீதிருக்கும்‌ அமைதியும்‌, 
அவற்றின்‌ ஊடே நிலவும்‌ ஒழுங்கும்‌ கண்டு எப்படி 
யமைந்துள்ளன என்று கண்டறிவதே விஞ்ஞானத்தின்‌ முழுத்த 
"நோக்கமாகும்‌. பொருள்களின்‌ தோற்றம்‌, நிலை, கேடு ஆகியன 
உண்டாதல்‌ எங்ஙனம்‌ என்று கண்டு, அவை ஏன்‌ அங்ஙனமாயின 
என்று காணாது போதலால்‌, : விஞ்ஞானத்தாற்பெறும்‌ 
உலகியலறிவு மூழுத்த அறிவாகாதென்பதை மக்கள்‌ அறிந்திலர்‌. 
பொருள்களின்‌ ஆக்க அமைதிகளை ஆராயுங்கால்‌ புதிய புதிய 
அறிவும்‌ அவ்வழி அவற்றால்‌ உண்டாகும்‌ இன்பமும்‌ அவரது 
ஆராய்ச்சியறிவை மழுப்பி விடுவதால்‌, விஞ்ஞான அறிவு 
ஒருமருங்கு பற்றியதாக இருதீதலை விஞ்ஞானிகள்‌ தாமும்‌ 
அறியாதொழிகின்றனர்‌. மேலும்‌ அவர்கட்குக்‌ கடவுளாகிய 
செம்பொருள்‌ விஞ்ஞான நெறியில்‌ ஆராயத்தக்க பொருளாக ... 
இல்லை. விஞ்ஞான நெறியிற்‌ காணப்படும்‌ பொருளின்௧ண்‌ 
அளடுருவி நிற்கும்‌ இயற்கையே முழுமுதலாகிறது. அதனைக்‌ 


276 .. செம்மொழிப்‌ புதையல்‌ 





்‌ காட்டும்‌ பொருள்களின்‌ ஆக்க அமைதிகட்கு உரிய காரணத்தை 
(ஆக்கமும்‌ அமைதியும்‌ ஏன்‌ உண்டாயின எனக்‌ காணும்‌ 
காட்சியால்‌ அறிதற்கெழும்‌ உரிய காரணத்தை) நோக்கும்‌ 
நிலையில்‌ நாம்‌ இருத்தலால்‌ ௮வர்‌ கருத்தை ஏற்கின்றோமில்லை. 
நீர்‌ எப்படி யுண்டாகிறதென விஞ்ஞானத்தைக்‌ கேட்பின்‌, அஃது 
இரு கூறு நீர்க்காற்றும்‌, ஒரு கூறு நெருப்புக்காற்றும்‌ கூடி 
நீருண்டாகிறது என்றும்‌; இவ்வாறு ஏன்‌ உண்டாக வேண்டும்‌ 
என்றால்‌, விஞ்ஞானம்‌ விடை தராது. 


பொருள்களின்‌ ஆக்க அமைதிகண்டு ஏன்‌ என்னாது 
எப்படியென வினாவிச்‌ சேரல்‌ விஞ்ஞானத்தின்‌ குறிப்பு. எப்படி 
யென்னாது ஏன்‌ என வினாவிச்‌ செல்வது தத்துவ ஞானத்தின்‌ 
குறிப்பாகும்‌. இதனை மேனாட்டார்‌ மெய்யியல்‌ (2141௦8௦01௫) 
என்பர்‌. விஞ்ஞான தத்துவ ஞானமும்‌ தத்தமக்குரிய எல்லைக்‌ 
கண்‌ நிற்குமாயின்‌,। உண்மை யறிவு விளக்கழுாறும்‌, இவ்விரு 
'ஞானங்களும்‌ தம்முள்‌ மாறுகொண்டு ஒன்ற னையொன்று 
. கெடுத்தற்கே முயன்றுள்ளன. உலக வரலாறு காண்போர்‌, ததீதுவ 
ஞானத்தின்‌ செல்வாக்கால்‌ விஞ்ஞானிகள்‌ பலர்‌ பெருங்கேட்டுக்‌ 
குள்ளாகியதைக்‌. காண்பர்‌. விஞ்ஞானிகள்‌ பலர்‌ நாடு 
கடத்தப்பட்டதும்‌, உயிர்க்கொலை செய்யப்பட்டதும்‌ வரலாற்று 
நூல்‌ வாய்விட்டரற்றுகிறது. கால வேறுபாட்டால்‌ தத்துவஞானம்‌ 
“செல்வாக்குக்‌ குறையலுற்றதும்‌, விஞ்ஞானம்‌ செல்வாக்குற்றுத்‌ 
தத்துவஞான எல்லைக்குள்‌ புகுவதாயிற்று, தன்னெல்லைக்குட்‌ 
படாத செம்பொருளை விஞ்ஞானம்‌ தேடியாராய்ந்து 
“அற்புதமோ சிவனருளோ அறியேன்‌'' என அலமருகிறது. 


தத்துவ ஞானமும்‌, விஞ்ஞானமும்‌ வேறு வேறு குறிப்பின 
வாயினும்‌, தத்துவ ஞானத்துக்கு விஞ்ஞானமும்‌ இன்றி 
யமையாது வேண்டப்படும்‌. உண்மை வழிநின்று கடவுளுண்மை 
காணும்‌ நெறி, தத்துவ ஞான நெறியின்‌ வயப்பட்டு இயலுவது. 
ஆதலால்‌, தத்துவ ஞானியொருவர்‌ ஒஓன்றனைப்பற்றிப்‌ பேச 
வருமுன்‌ அது பற்றி விஞ்ஞானி யாது கூறுகின்றார்‌ என்பதை 
முதற்கண்‌ காண்டல்‌ வேண்டும்‌ என்பர்‌. ஒரு பொருளின்‌ ஆக்கம்‌ 
எங்ஙுன மாயிற்றென்பது கண்டால்‌ ௮ஃது அங்ஙனம்‌ ஏன்‌ 
ஆயிற்றெனக்‌ காணுமாற்றால்‌ உண்மைத்‌ தன்மை யுணால்‌ கூடும்‌ 
என்று சர்‌. ஜேம்ஸ்‌ ஜீன்ஸ்‌ (11 81௦5 ]6815) என்பார்‌ 
கூறுகின்றார்‌. விஞ்ஞானக்‌ காட்ரியிற்‌ செல்லுமிடத்து மிக்க 
விழிப்போடு செல்லவேண்டும்‌. சிறிது அயர்ந்தவிடதீது, 
க்‌ கதத வரோன எல்லைக்குட்‌ புகுந்து மயக்கத்திற்‌ 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 2 
 ளைவவகைவகைகவளவககளைவகைவாகளளைள வைககைள கைகள வமைகைவைவ ளக வகைவகைள கவ வணி கனவில வலிவ வைன ல்லை மல கின அன னை மதன க்க ம்்ம்ன்காான்‌ 


- செலுத்இவிடும்‌. பின்னர்‌, தத்துவ ஞான நெறியிற்‌ காணும்‌ 
பொருள்கட்கு விஞ்ஞான நெறியில்‌ விளக்கங்‌ காணச்‌ செலுத்தி 
உழல்விக்கும்‌ விஞ்ஞானமும்‌ தத்துவ ஞானமும்‌ 
ஒருங்குடையராகிய சர்‌. ஜேம்ஸ்‌ ஜீன்ஸ்‌ 1990-ஆம்‌ ஆண்டில்‌ 
தத்துவஞானப்‌ பொருட்கு விஞ்ஞான விளக்கங்‌ ர 
தலைப்பட்டு முடிவில்‌ அற்புத பிரபஞ்சம்‌”! (1196 1138101005 
பும்ம்ன56) என்ற நூலை எழுதி முடித்தார்‌. 

இப்பிரபஞ்சம்‌ அற்புதமானது என்றதற்கு ஒரு விஞ்ஞானி 
வேண்டுமா? மக்கள்‌ நாகரிகமின்றி விலங்குபோல்‌ வாழ்நீத 
காலத்தேயே இவ்வுலகம்‌ அற்புதமானது என்பது அறியப்பட்டது. 
விஞ்ஞானத்தின்‌ கருத்து பிரபஞ்சத்தின்‌ அற்புதத்‌ தன்மையை 
மாற்றி விளங்கவைப்பதாகும்‌.. அத்துறையில்‌ முயன்று அலது 
எவ்வளவோ விளக்கத்தைத்‌ தந்திருக்கிறதன்றோ! இந்நாளில்‌ 
பள்ளியில்‌ பயிலும்‌ ஒரு மாணவன்‌ தாமஸ்‌ ஆக்வினாஸ்‌, 
அரிஸ்தாத்தல்‌, பிளேடோ மூதலாயினோர்‌ அறியாத உண்மை 
களை நன்கு அறிந்துள்ளான்‌. அவர்கட்குப்‌ பெருமயக்கத்தைத்‌ 
தந்த உலக நிகழ்ச்சிகட்கு இக்கால விஞ்ஞானம்‌ தெளிவுடைய 
விளக்கந்‌ தந்துள்ளது. இங்ஙனமிருக்க, விஞ்ஞானிகள்‌ 
இவ்வுலகம்‌ அற்புதமான தென்பாராயின்‌, அவர்‌ கூற்று நன்கு 
சிந்திக்கத்தக்கதொன்றாம்‌. சிந்தித்தவிடத்து உண்மை 
புலனாகிறது. தத்துவநெறியிற்‌ காண்பனவற்றை விஞ்ஞானமாககீ 
- கருதி அதற்கு விஞ்ஞான முறையில்‌ விளக்கங்‌ கூறப்புகுவதே 
அவர்‌ செய்யும்‌ தவறு. அதனால்‌ அவர்கள்‌ உலகம்‌ அற்புதமானது 
என்று கூறவேண்டியவராயினர்‌. தத்துவ ஞானக்‌ காட்சிப்‌ பொருள்‌ 
விஞ்ஞானக்‌ . காட்சிக்கு அகப்படாமையின்‌, விஞ்ஞானம்‌ 
அதனைக்‌ காண்டற்குத்‌ துணை செய்யாதாயிற்று என்பதே அவர்‌ 
கூறுவதன்‌ கருத்தாகும்‌. மேலும்‌, விஞ்ஞான .முறையிற்‌ 
காணப்படும்‌ கொள்கைகள்‌ ஒரு நிலைமையனவலல. . 
காலஞ்செல்லச்‌ செல்லப்‌ புதுக்காட்ககளால்‌ மாறுபடுவன. 
"குறைபாடு உள்ளதற்கன்றே வளர்ச்சியுண்டாவது”! என்பர்‌ 
திருக்கோவையாருக்கு உரைகண்ட பேராசிரியர்‌. மேன்மேலும்‌ 
வளர்ந்து சிறத்தலால்‌ குறைபாடுடைய விஞ்ஞானம்‌, ஒரு முடிவு 


கண்டு முற்றி நிற்கும்‌ தத்துவஞானத்தோடு இயையாதாகலின்‌ 
பிரபஞ்சத்தின்‌ அற்புத நிலைமையை விளக்காதாயிற்று. 


“வந்தவாறு எங்ஙனே போமாறேதோ,, மாயமாம்பெரு 
வாழ்வு!” என்றார்‌ நம்‌ நாவரசர்‌. இதன்‌ முதற்பகுதிக்கு 
உரைகூறுவோர்போல, மக்களுயிர்‌ உலகிற்கு வந்தவாற்றைக்‌ 


278 செம்மொழிப்‌ புதையல்‌ 





கூறலுற்று, விண்மீன்‌ வீழ்ச்சியும்‌, ஞாயிற்றுத்‌ தெறிப்பும்‌, 
-நிலவுலகின்‌ தோற்றமும்‌ பிறவும்‌ விரியக்கூறி ''இநீநிலவுலகற்கு 
மக்களுயிர்‌ வந்ததுதற்செயலாக அமைந்தது என விஞ்ஞானம்‌ 
கூறுகிறது'”* என்று சர்‌ ஜேம்ஸ்‌ ஜீன்ஸ்‌ உரைத்தார்‌. தற்செயல்‌ 
(௦௦10ம்‌)  விளக்கமில்லாத சொல்லாதலின்‌, ''வந்தவாறு!! 
காண்டற்கு விஞ்ஞானம்‌ வலியிழந்து நிற்கிறதென்பது 
தெளிவாகும்‌. 

பின்பு அவர்‌, ஐன்ஸ்டன்‌ (1411816111) ஹீசன்பர்க்‌ 
(21ம்‌ எத) திராஅக்‌ (011௨௦) லெமேத்தர்‌ (10,8௧116) 
லூயி-தெ-புரேக்வி (1,௦0ப15-06-1302116) முூதலாயினர்‌ கண்ட 
பெளதிக வுலகை விளக்கிக்‌ கூறி, முடிவில்‌ தத்துவ ஞானமென்ற 
ஆழ்கடலுள்‌ மூழ்குகின்றார்‌. அதன்கண்‌ பிரபஞ்சம்‌ ''கடசக்கரர்‌ 
எந்திரெமனச்‌ சுழல்வது !'** எனக்‌ காண்கின்றார்‌. முடிவில்‌, இது 
“*படைக்கப்பட்டதே'” என்று தேறி, இதுவும்‌ சங்கற்பத்தால்‌ 
படைக்கப்பட வேண்டும்‌ எனவும்‌* இதனைப்‌ படைத்தோன்‌, 
ஓவியம்‌ வல்லானொருவன்‌ தான்‌ தீட்டும்‌ ஓவியக்கிழிக்குப்‌ 
புறம்பே நின்று ஓவியத்தை எழுதுவதுபோல, காலம்‌, இடம்‌ 
முதலியன கடந்து நின்றே படைத்திருத்தல்‌ வேண்டும்‌ என 
இன்றை விஞ்ஞானக்‌ கொள்கை நம்மை நினைக்குமாறு 
வற்புதுத்துகிறது என்ற கருத்துப்படவும்‌ கூறி முடிக்கின்றார்‌. 


பிரபஞ்சவட்டமெனவும்‌, சங்கற்பசிருட்டியெனவும்‌ இவர்‌ 
கூறுவன மேனாட்டுச்‌ சாகீரடீசு முதலிய தத்துவ ஞானிகட்கும்‌ நம்‌ 
நாட்டுப்‌ பெளக்கர மெழுதிய புட்கரர்‌ முதலிய சிவஞானிகட்கும்‌” 
முன்னிருந்த முன்னோர்கள்‌ கண்டனவாகும்‌. இவை பல 
நூற்றாண்டுக்கு முன்பே நம்‌ முன்னோர்‌ கண்டு உரைத்திருப்ப 
வும்‌, சுற்றிப்போயும்‌ சுங்கச்சாவடிக்கே வந்தது போல, புதிய 
புதியவாக விஞ்ஞான நெறியில்‌ நுணுகிச்‌ சென்று நுணுக்கரிய 
நுண்ணுணர்வு காணும்‌ ஐன்ஸ்டன்‌ முதலாயினோர்‌ இந்த 
. முடிவையே கண்டுரைகீகின்றார்கள்‌ என்பது சர்‌ ஜேம்ஸ்‌ ஜீன்ஸ்‌ 
கூறுவதனால்‌ ராச பால. 


* 177௪ 85/7701 பிரர்ர 21:02 ற, 17-22. 
ச்‌ காஞ்சிபுராணம்‌ - கரப்பு, 

* /51/.ற. 152. 

* பெனஷ்‌ /:43, 


சித்தாந்த கலாநிதி உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி 279 





இனி, ஜூலியன்‌ ஹக்ஸிலி (3111௧௩ 1700163) என்பார்‌ 
உலகில்‌ உயிர்களின்‌ தோற்ற வரலாற்றை யாராய்ந்து கூறிச்‌ 
செல்லும்‌ கூற்றுக்களில்‌ &.4. காம்ப்டன்‌ (&.11. மேோய(0ய) 
கூறுவனவற்றிலும்‌, விஞ்ஞானமும்‌, ததீதுவஞானமும்‌ தம்முள்‌ 
மயங்கிப்‌ பலதலையான முடிவுகண்டு அலமருவது நன்கு 
புலனாகும்‌. அன்றியும்‌, அணுவைப்பற்றிய ஆராய்ச்சி தோன்றி 
அவர்களது மயக்கத்தை மிகுஇிப்படுதீதுகிறது. பெளதிக ரசாயன 
அணுக்களின்‌ கூட்டுறவால்‌ உண்டாகும்‌ பொருள்களினிடையே 
உயிரணுக்கள்‌ நிலவுகின்றன. இந்த உயிரணுக்கள்‌ எங்ஙன 
முண்டாயின எனக்‌ காணும்‌ விஞ்ஞானிகள்‌ பெருமயக்கமுற்று 
நிற்கின்றனர்‌. இதுகாறும்‌ ஒரு விஞ்ஞானியும்‌ உயிரணு 
வொன்றைப்‌ படைத்தது இடையாது. உயிரணுவென்பது பெளதிக 
அணுவோடு கூடியே யிருக்கிறது. அவ்வணுவின்‌ பெளதிகப்‌ 
பகுதிக்கு வேறாக யாதும்‌ அதன்கண்‌ இதுகாறும்‌ காணப்பட 
வில்லை. பெளதிகப்பகுதியின்‌ வேறாக உயிர்த்‌ தன்மை, 
அதன்பால்‌ எங்ஙன முண்டாயிற்றென ஆராய்ந்த விஞ்ஞானிகள்‌ 
ஒரு முடிவும்‌ காணாது மயங்குகின்றனர்‌. மேலும்‌, அணுத்‌ 
திரள்களின்‌ இடையே, புரோடான்ஸ்‌ (01008), எலகீட்ரான்ஸ்‌ 
(31608௦15), நீயூட்ரான்ஸ்‌, (014005), ஃபோட்டான்ஸ்‌ : 
(1௦1௦0ட) என்ற அணுக்கள்‌ 'காணப்படுகின்றன. இவற்றிற்கு 
விஞ்ஞான முறையில்‌ விளக்கங்‌ காண முடியவில்லை. இவ்வாறு 
விஞ்ஞானம்‌ காட்டும்‌ காட்சிகள்‌ பல நமது உண்மைக்கே 
விளக்கம்‌ புலப்படுத்தாமல்‌ உள்ளன. இன்னோரன்னவற்றால்‌ 
மயக்கமும்‌, தத்துவஞானமும்‌ பண்டை நாவில்‌ செய்த தவறுபற்றி 
அதன்பால்‌ காழ்ப்பும்‌ கொண்டு, கடவுளாகிய செம்பொரு 
ஞூண்மை கண்டு மேற்கொள்ளாது, 1314ம்‌ 13901004௦1. எனவும்‌, 
22 8116ம்‌ 0026026185 எனவும்‌ பிறவும்‌ சில விஞ்ஞானிகள்‌ 
கூறுவதுபற்றி, கற்ற அறிஞர்கள்‌ மயங்கி யொழிதல்‌ கூடாது. 





280 செம்மொழிப்‌ புதைய6 


உரைவேந்தர்‌ ஒளவை துரைசாமி அவர்கள்‌ 
வழங்கிய நூல்கள்‌ பட்டியல்‌ 


திருவோத்தூர்‌ தேவாரத்‌ திருப்பதிகவுரை 
திருமாற்பேற்றுத்‌ திருப்பதிகவுரை 
ஐங்குறுநூறு உரை 

புறதானூறு உரை 

பதிற்றுப்பத்து உரை 

நற்றிணை உரை 

ஞானாமிர்தம்‌ உரை 

சிவஞானபோத மூலமும்‌ சிற்றுரையும்‌ பப்பு 
_ சிலப்பதிகாரம்‌ 
10. மணிமேகலை . 
11. சீவகசிந்தாமணி சீ சுருக்கம்‌ 
12. சூளாமணி டட 
13. சிலப்பதிகார ஆராய்ச்சி 
18. மணிமேகலை ஆராய்ச்சி 
15. சீவகசிந்தாமணி ஆராய்ச்சி 
16. யசோதர காவியம்‌ -- மூலமும்‌ உரையும்‌ 
17. தமிழ்‌ நாவலர்‌ சரிதை -- மூலமும்‌ உரையும்‌ 
178. சைவ இலக்கிய வரலாறு 
49. நந்தா விளக்கு 
20. ஓளவைத்தமிழ்‌ 
27. தமிழ்த்தாமரை 
பெருந்தகைப்‌ பெண்டிர்‌ 
மதுரைக்குமரனார்‌ 
வரலாற்றுக்‌ காட்சிகள்‌ 
.. சேர மன்னர்‌ வரலாறு 

46. சிவஞானபோதச்‌ செம்பொருள்‌ 
27... ஞானவுரை. . ப 
28. திருவருட்பா -- உரை 
29. பரணர்‌ - (கரந்தை) 
30. தெய்வப்புலவர்‌ திருவள்ளுவர்‌ -- (கழகம்‌) 
44. ரம்‌00001100 1௦ 105 54௦0 ௦ரீ மட வி1யமலா 
22. தமிழ்ச்‌ செல்வம்‌ 


28:35 இ டே& 2 605 


ல்‌ 12 





அகன்‌ இன்டுல்லை / 


பேராசிரியர்‌ கவியரசர்‌ மீ. இராசேந்திரன்‌ (மீரா) 


பயனுள்ள வரலாற்றைத்தந்த தாலே 
பரணர்தான்‌ பரணர்தான்‌ தாங்கள்‌! வாக்கு 
 நயங்காட்டிச்‌ செவிக்குத்தேன்‌ தந்த தாலே 
. நக்கீரர்தான்தாங்கள்‌ இந்த நாளில்‌ 
'கயன்மன்னர்‌ தொழுதமொழி காத்ததனால்‌ - தொல்‌ 
காப்பியர்தான்‌! காப்பியர்தான்‌ தாங்கள்‌! எங்கும்‌ 
தயங்காமல்‌ சென்றுதமிழ்‌ வளர்த்த தாலே 


தாங்கள்‌ அவ்‌-ஒளவைகான்‌! ஒளவை யேதான்‌! 


அதியன்தான்‌ இன்றில்லை இருந்தி ருந்தால்‌ 

- அட்டாவோ ஈதென்ன விந்தை! இங்கே 
புதியதொ ௫ ஆண்‌ஒளவை எனவி யப்பான்‌ 

ப பூரிப்பான்‌; மகிழ்ச்சியிலே மிதப்பான்‌; மற்றோர்‌ 
| அதிமதுரக்‌ கருநெல்லிக்களிகொ ணர்ந்தே 
அளித்துங்கள்‌ மேனியினைக்காத விக்கும்‌ 

_ முதுமைக்குத்‌ தடைவிதிப்பான்‌, நமது கன்னி 


- மமொழிவளர்க்கப்‌ பல்லாண்டு காத்தி குப்பான்‌! ॥ 





